


தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


(ஒம்பிகாதனயதத்தர்‌) 


உள்‌ அட்டையில்‌ காணும்‌ சிற்பக்‌ காட்சியில்‌ பகவான்‌ புத்தரின்‌ 
அன்னை மாயாதேவி கண்ட கனவின்‌ பலனை மன்னார்‌ குத்தோ 
தனருஃகு நிமித்திகர்‌ மூவர்‌ விளக்குகின்றனர்‌. அவர்களுக்குக்‌ கீழே 
அமர்ந்து அந்த விளக்கத்தை எழுதுகிறார்‌. ஓர்‌ எழுத்தர்‌. எழுதும்‌ 
கலையைச்‌ சித்தரிக்கும்‌ முதல்‌ இந்தியச்‌ சிறிபம்‌ இதுவாகவே 
இருக்கலாம்‌, 

(நாகார்ஜுன்‌ மலைச்சிற்பம்‌ கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டு, 

பட உதவி : நேஷனல்‌ மியூசியம்‌, புது தில்லி] 


கர்தாத்திற்ய இராரள்சந்திர கேண்ட்டே 


(அம்பிகாதனயதத்தர்‌) 


ஆங்கிலத்தின்‌ 
ஜி.எஸ்‌. அமர்‌ 


தமிழரக்கம்‌ 
“தெசிணி” 


ஷ்‌ 


சாகித்திய அக்காதெமி 


ட எ*$ாரூக 8வரக0காள்க 8௨06 - 72! 1878147110 
நூ 'பலா!' 010.5. காாபா'5 ௦௦08ம்‌ ॥ஈ 6ஈ01156, 
ஒர்டுக 4/0, 1/ஸ௩ 0௮ - 1999. 15. 100 


ட சாத்திய அக்காதெமி 
முதல்‌ வெளியீடு : 1998 
19ட11-81-260. 0584 - % 


சாகித்திய அக்காதெமி 
இரவீந்துிர பவன்‌; 35, பெரோஸ்ஷா சாலை, 
புது தில்லி - [0 ரர. 


விற்பனை : 
'சுவாதி' மந்திர்‌ சாலை, புதுதில்லி - 170 001. 


17, மும்பாய்‌ மராத்தி இரந்த சங்கிரகாலயா சாலை, 
தாதர்‌, மும்பய்‌ - 400 014. 


ஜீவன்‌ தாரா பில்டிங்‌, 4வது மாடி 
டைமண்ட்‌ ஹார்பர்‌ சாலை, கல்கத்தா - 700 053. 


ஏ.டி.ஏ. ரங்கமந்தர, 109 ஜெ.ஸி, ரோடு, 
பெங்களூர்‌ - 560 002. 


குணா பில்டிங்‌, 304-305, அண்ணா சாலை, 
தேனாம்பேட்டை, சென்னை - 600 018. 


விலை: ரூ. 100 


ட8$68 1906561110 ஐ 2114௮7 


சோல்‌ - &1 ஒர 160 ௮1 டாள்‌ 8 
மாளா - 600 029. 


”811108081., 
ரர 40 ப56, 


111 


[7 


7] 


41] 


உள்ளே... 


நல்லிணக்கத்தைத்‌ தேடி : 
ஒரு குறு வாழ்க்கை வரலாறு.................. பபப 


விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ சுவிதைகள்‌................ 24 
அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ ....................... . 44 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 
முதலாவது (தலை) மலர்ச்சி.............. பபப 05 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ : 
இரண்டாவது மலர்ச்சி ........... ட்ப ப வ வவைவவவல 125 


பிற இணக்கங்கள்‌ ............ ப வையை வையை 101 


183 
மு (0. ப்‌ [பு பபந்க் வை கப் கவை அள்‌ துவதவகவ கள்வன்‌ அதக வவ அத ணன அ வக ட வ வவ ணக வட வைத 


நூற்பெயர்க்‌ கோவை.................ட்ய்‌ பபப வையை 1 


நக 





நல்லிணக்கத்தைத்‌ தேடி - 
ஒரு குறு வாழ்க்கைவரலாறு 


வாசகரே! என்‌ துன்பம்‌ என்னுடையதாகவே இருக்கட்டும்‌; 
என்‌ பாடலை மட்டும்‌ உங்களுக்கு நான்‌ வழங்குகிறேன்‌ 


- அம்பிகாதனயதத்தார்‌ 


குன்‌ தாயினுடைய பெயரின்‌ மூலமாகத்‌ தன்னை ஒரு 
கவிஞரென யாவரும்‌ அறியவேண்டுமென்று விரும்பி, அதற்காக 
அம்பிகாதனயதத்தர்‌' என்று தனக்குத்‌ தானே பெயர்‌ 
சூட்டிக்கொண்ட தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரேவின்‌ 
வாழ்க்கையும்‌, எல்லாப்‌ பேரெழுத்தாளர்களின்‌ வாழ்க்கையைப்‌ 
போன்றே, இன்பங்களும்‌ துன்பங்களும்‌ கலந்திருந்த ஒரு 
முழுமையான வாழ்க்கையாகவே அமைந்திருந்தது; ஆனால்‌ 
'நாத லீலே' என்னும்‌ நூலுக்காகத்‌ தான்‌ எழுதிய காணிக்கைப்‌ 
பாடலில்‌ அவர்‌ கூறியுள்ளபடி, தான்‌ பட்ட துன்பத்தை அவர்‌ 
தன்னிடமே வைத்துக்கொண்டு, தன்‌ பாடலை மட்டுமே அவர்‌ 
வாசகருக்கு வழங்கியுள்ளார்‌ எழுத்தாளர்களிலே, மிகவும்‌ 
தனித்தன்மை வாய்ந்தவர்களில்‌ ஒருவராக அவர்‌ இருந்திருந்துங்கூட, 
உண்மையான தனிநோக்கற்ற தன்மையையும்‌ யாவர்க்கும்‌ 
பொருந்தும்‌ உலகப்‌ பொதுநோக்குடைய பக்குவ நிலையையும்‌ 
அவர்‌ எய்தியிருந்தார்‌. ஒரு பெருங்கவிஞனின்‌ வாழ்க்கை வரலாறு, 
அவனுடைய கலைத்திறனை விளக்குவதில்லை.; வாழ்ந்த 


8 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


சூழ்நிலையைப்‌ பற்றிய ஒரு வருணனையை மட்டுமே அது 
வழங்கும்‌; அதை வைத்துக்கொண்டு, அவன்‌ வரலாற்றைக்‌ குறித்த 
விளக்கங்களை அளிப்பதென்பது, இயலக்கூபடய ஒன்றே. 


தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே, 1896-அம்‌ அண்டு 
சனவரி மாதம்‌ 31ஆம்‌ நாளில்‌, 'தார்வாதில்‌ பிறந்தார்‌ 'சித்பவான்‌' 
தம்பதியரான இராமச்சந்திர பட்‌, அம்புத்தாயி அகியோரின்‌ 
நான்கு மகன்களில்‌, அவர்‌ தான்‌ மூத்தவர்‌. 'தோசார்கள்‌' என்றும்‌ 
சிலகாலம்‌ வழங்கப்பட்ட பேண்ட்ரேக்கள்‌, அதியில்‌ 
மஹாராஷ்டிரத்தின்‌ கொலாபா மாவட்டத்திலுள்ள 'கும்பாறு” 
என்னும்‌ சிற்றூரைச்‌ சேர்ந்தவர்கள்தாம்‌; அனால்‌ கலாச௪ி, நாசிக்‌, 
டாஸ்கான்‌ அகிய இடங்களுக்குத்‌ தொடர்ந்து குடி பெயர்ந்து, 
இறுதியில்‌, அவர்களின்‌ புரவலர்களான 'லாகூக்களுடன்‌ சேர்ந்து, 
முந்தைய “சங்லி' சுதேச சமஸ்தானத்தின்‌ ஒரு பகுதியாக 
இருந்ததும்‌, அனால்‌ தற்போது கருநாடகத்திலுள்ள தார்வாத்‌ 
மாவட்டத்தைச்‌ சேர்ந்ததாகவுள்ளதுமான ஷிராஹட்டியில்‌ வந்து 
நிலையாகத்‌ தங்கினர்‌. அக்‌ குடும்பத்தில்‌ பல வேத விற்பன்னர்கள்‌ 
தோன்றினர்‌. தத்தாத்திரேயரின்‌ பாட்டனாரான அப்பா பட்‌, ஒரு 
'தாஷகிரந்தி'யாக இருந்ததோடு, இலக்கிய விருப்பம்‌ 
உடையவராகவும்‌ திகழ்ந்தார்‌. அவர்‌, மராத்தியில்‌ பல 
'கீர்த்தனை'களை இயற்றினார்‌;. ஆரிய யாப்பு வகை பற்றி 
'சந்கோதஹரண ரத்னமாலா! எனுத்‌ தலைப்பில்‌, விரிவான ஆய்வு 
நூலொன்றையும்‌ எழுதினார்‌ கவிஞரின்‌ தந்தையாரும்‌ ஓர்‌ 
அறிஞரே; அனால்‌, தத்தாத்திரேயருக்குப்‌ பன்னிரண்டு அசவை 
கூட நிரம்பாதபோதே, கண்டமாலை நோயினால்‌ அவர்‌ இளம்‌ 
வயதிலேயே காலமானார்‌; அதனால்‌ சமூகத்தில்‌ அவர்‌ தன்‌ 
பெயரை முத்திரை பொறிக்க இயலாமற்‌ போயிற்று. 
தத்தாத்திரேயரை, அவருடைய தாயும்‌ பாட்டியும்தாம்‌ 
வளர்த்தனர்‌; “என்‌ தந்‌ைத வழி உறவினர்களுடன்‌ எனக்கு 
நெருங்கிய தொடர்புகள்‌ இல்லாமற்போகச்‌ செய்யப்பட்டதால்‌, 
என்‌ தாய்‌, பாட்டி, கொள்ளுப்‌ பாட்டி ஆகியோரிடமே ஒரு 
“ ஈதனையாளனாக நான்‌ வளர்ந்தேன்‌” என்று அவர்களை அவர்‌ 
போற்றியுள்ளார்‌. தத்தாத்திரேயரின்‌ பாட்டியோ, அவளுடைய 
தந்‌ைத வழியில்‌ 'நார்கநீதைச்‌ சேர்ந்த இக்ஷிதர்‌ குடும்பத்திற்கும்‌, 
அவளுடைய கணவர்‌ வழியில்‌ 'முல்கந்‌தைச்‌ சேர்ந்த நட்டுக்‌ 
வய ம அக கர்‌ வியத்தகு மன உறுதியும்‌, மன உரமும்‌ 
ஒரு பெண்மணியாக அவள்‌ விளங்கினாள்‌ 


நல்லிணக்கத்தைத்‌ தேடி 9 


வறுமையினாலும்‌, தன்‌ உறவினர்களிடமிருந்து உதவியின்மையாலும்‌ 
சற்றும்‌ உறுதி தளராமல்‌, தார்வாதில்‌ தனியார்‌ உணவகம்‌ ஓன்றை 
நடத்தி, எஞ்சியிருந்த தன்‌ ஓரே மகளுக்கும்‌, அவள்‌ 
குழந்தைகளுக்கும்‌, தங்குவதற்கு இடத்தையும்‌ வாழ்வதற்கு 
ஆதாரத்தையும்‌ அவள்‌ வழங்கினாள்‌. தத்தாத்திரேயர்‌, தனக்கு 
நிலையான ஓர்‌ அகத்தூண்டுதவின்‌ தலையூற்றாகத்‌ திகழ்ந்துவந்த 
தன்‌ தாயின்பால்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ பற்று வைத்திருந்தார்‌. 
தான்‌ புனைந்துகொண்ட. பெயருக்கு மூலமாக அமைந்த 
அம்பிகாதனயதத்தர்‌' என்னும்‌ புகழ்பெற்ற தன்‌ கவிதைகளில்‌ 
ஒன்றில்‌, 
“தாயே! அன்பு கெழுமிய அமீபிகாவே! தத்தன்‌, நின்‌ 
உடலிலிருந்துதான்‌ பிற.நீதுள்ளாண்‌ 
அவனுக்கு எதை நீ தந்தரயோ; அதையேதான்‌ 
அவனும்‌ தந்து ்ராண்்‌ 


என்று அவர்‌ கூறுகின்றார்‌. 


அவர்‌, தன்‌ பாட்டியின்‌ பெயரைச்கூடப்‌ பல பாடல்களில்‌ 
புகழ்ந்து பாடியுள்ளார்‌ உடனடியாகக்‌ கவனத்திற்கு வருகின்ற ஒரு 
பாடல்‌, கொடலெகே பா கோடு ர (ஓ, கோடு, மாட்டுக்கொட்டி லுக்கு 
வா!) என்பது; அப்பாடலில்‌ 'தளவாயி' என்று வழங்கப்பெறும்‌ 
சிற்றூரொன்றில்‌ மாட்டுக்கொட்டிலொன்றில்‌ அவருடைய தாய்‌ 
பிறந்த நிகழ்ச்சி வினையமுடன்‌ நினைவுகூரப்படுகிறது. அந்த இரு 
பெண்மணிகளும்‌ அஆழமாககீ கடவுட்பற்றில்‌ தோய்ந்தவர்கள்‌; 
கோந்தாவலேகர்‌ மகராஜ்‌ அல்லது பிரம்ம சைத்தனியர்‌ என்பாரின்‌ 
பக்தைகள்‌, அவரிடம்தான்‌ அவ்விருவரும்‌ 'நாமோபதேசம்‌' 
பெற்றிருந்தனர்‌. தத்தாத்திரேயர்‌ தன்‌ வாழ்நாளின்‌ 
இறுதிவரையிலும்‌ நினைவில்‌ வைத்திருந்த நிகழ்ச்சிகளில்‌ ஒன்று, 
தான்‌ கோந்தாவலேகர்‌ மகராஜின்‌ திருவடிகளைத்‌ தொட்டு, 
அவருடைய வாழ்த்தினைப்‌ பெற்றதாகும்‌. கவிதையியற்றும்‌ 
நற்பேற்றினைத்‌ தனக்கு வழங்கியவரே பிரம்ம சைத்தனியர்தாம்‌ 
என்பது ஐயத்திற்கிடமற்ற அவருடைய நம்பிக்கையாகும்‌: 
“ஏன்‌ ஆசான்‌ பிரமம சைத்தனிய ந தம்‌ அருளை எனக்கு 
வழ.ங்கினார்‌: 
அதுமுதல்‌ பாடலானது. தானாகவே! எனக்கு வந்தது. 


10 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 
வரணி த் வவட அவபடட பவ வையை ம்‌ ப பபப ட மய டம்‌ ப ட அதல படட பத்‌ 


மராத்தியப்‌ புனிதர்களிடமிருந்து தெய்விக அகத்தூண்டுதல்‌ 
பெறப்பட்டு, பக்தி அர்வமுனைப்பு செறிந்திருந்த ஒரு 
சூழ்நிலையில்‌, தத்தாத்திரேயர்‌ வளர்ந்தார்‌. வேத கல்வி, மராத்திய 
பக்தி இலக்கியம்‌, தார்வாதில்‌ இருந்தபோது இடைவிடாமல்‌ 
தனக்குக்‌ கிடைத்துவந்த கன்னட... பக்தி இலக்கியம்‌ - ஆகிய 
முப்பெரு மரபுகளுக்கும்‌ வழித்தோன்றலாக அவர்‌ விளங்கினார்‌. 


பேண்ட்ரே, தன்‌ வாழ்க்கையின்‌ முதல்‌ பதினேழாண்டுக்‌ 
காலத்தை தார்வாதில்‌ கழித்தார்‌. அவர்‌, விக்டோரியா உயர்நிலைப்‌ 
பள்ளியில்‌ 1913இல்‌ 'மெட்ரிகுலேசன்‌' படிப்பில்‌ தேர்வுபெற்று, 
ஃபெர்கூசன்‌ கல்லூரியில்‌ சேருவதற்காக புனேவுக்குப்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றார்‌. அங்கே, சுதந்திரமான ஒரு கவிஞராக இயங்கிவந்த 
ஸ்ரீதர்‌ கனோல்கருடன்‌ பிள்ளைப்‌ பருவத்தில்‌ தொடங்கிய 
அவருடைய நட்பு, 1965இல்‌ கனோல்கரின்‌ இறப்பு வரையிலும்‌ 
நீடித்தது. அவர்கள்‌, கல்லூரியிலும்‌ ஒன்றாகவே இருந்தனர்‌; 
தங்கள்‌ பட்டப்‌ படிப்புக்குப்‌ பின்னர்‌ விக்டேரரியா உயர்நிலைப்‌ 
பள்ளியில்‌ உடன்‌ ஆசிரியர்களாகப்‌ பணியாற்றினர்‌. பேண்ட்ரே, 
உய்யாலே' எனும்‌ தன்‌ நூலைக்‌ கனோல்கருக்குக்‌ 
காணிக்கையாக்கியதும்‌, கனோல்கரின்‌ இறப்பின்போது பேண்ட்ரே 
எழுதிய 'ஸ்ரீதர தர்ப்பணா' எனும்‌ நெஞ்சை உருக்கும்‌ கைய நிலைப்‌ 
பாடலும்‌, அவர்கள்‌ கொண்டிருந்த தொடர்பின்‌ அழத்தைப்‌ பற்றி 
அறிய ஓரளவிற்கு உதவும்‌. பேண்ட்ரேவின்‌ மாமாவான பந்தோபந்த்‌, 
புனேவில்‌ தங்குவதற்கு, அவருக்கு இடமளித்தார்‌; அவருடைய 
கல்லூரிப்‌ படிப்பிற்கும்‌ உதவினார்‌. புனேவில்‌ இருந்தபோது, 
தார்வாதில்‌ உள்ள பேசல்‌ மிஷன்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 
ஆசிரியராகப்‌ பணியாற்றிவந்தவரும்‌, புனே இலக்கிய 
வட்டாரங்களில்‌ மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தவருமான 
பேராசிரியர்‌ வி.பி. பட்வர்த்தன்‌ அவர்களுடன்‌ பேண்ட்ரேவுக்குத்‌ 
தொடர்பு ஏற்பட்டது. தன்‌ பெற்றோரின்‌ உடன்பிறந்தவரின்‌ 
மகனான கே.ஆர்‌. பரஞ்சபேவின்‌ மூலமாக, ராம்‌ கணேஷ்‌ 
கட்காரியையும்‌ (கோவிந்த கிராஜ்‌) அவர்‌ அறியத்தொடங்கி, பின்னர்‌ 
அவருடைய படைப்புகளிலும்‌ மாறாத ஆர்வத்தை வளர்த்துக்‌- 
கொண்டார்‌. கவிஞனென்றால்‌ ஒரு தனிமைப்‌ பிறவி என்கின்ற 
கருத்துக்கு முற்றிலும்‌ மாறாக, பேண்ட்ரே சமூகத்தை நதேகித்து, 
அதன்‌ பல்வேறு அமைப்புகளுடனும்‌ தன்னை எடுபடுத்திக்‌- 
கொண்டார்‌; அவற்றில்‌ சில, அவரே உருவாக்கியவையாகும்‌. 
இவற்றில்‌ சூகலாவது, பிராபகர்‌ ஹரி கடீல்கராலும்‌ 


நல்லிணக்கத்தைத்‌ தேடி 1 1 


மற்றவர்களாலும்‌ கட்டுவிக்கப்பட்ட, சாரதா மண்டல்‌ ஆகும்‌. இம்‌ 
மண்டல்‌, தேசியத்‌ தனித்துவத்தையும்‌, தாய்மொழிப்‌ பற்றையும்‌ 
வளர்ப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டதாகும்‌; இவ்‌ 
வமைப்புத்தான்‌, பேண்ட்ரேவுக்குத்‌ தன்‌ சொந்த எதிர்கால 
நடவடிக்கைக்கான ஓர்‌ எடுத்துக்காட்டான அமைப்பாகத்‌ 
தோன்றியது. இந்த சாரதா மண்டல்‌ தான்‌, இந்‌ நூற்றாண்டின்‌ 
இருபதுகளின்போதும்‌, முப்பதுகளின்‌ போதும்‌ கருநாடகத்தில்‌ 
எழுந்த மறுமலர்ச்சி இயக்கத்தில்‌ ஒரு முக்கியமான பங்கினை 
ஆற்றவிருந்த, புகழ்பெற்ற 'கெலெயர கும்பு'விற்கு (நண்பர்கள்‌ 


சங்கம்‌) மூல மையக்‌ கருவாக அமைந்துநின்றது. 


பேண்ட்ரே ஆங்கிலத்தையும்‌, வடமொழியையும்‌ 
பாடங்களாகக்‌ கொண்டு, பம்பாய்‌ பல்கலைக்கழகத்தில்‌ பட்டம்‌ 
பெற்று, 1918இல்‌ தார்வாதிற்குத்‌ திரும்பினார்‌. இதற்குள்‌ கணிசமான 
அளவிற்கு எழுத்தோவியங்களை அவர்‌ படைத்திருந்தார்‌. 
ஷிராஹட்டியைச்‌ சேர்ந்த பேண்ட்ரேக்களின்‌ நெருங்கிய 
நண்பராக இருந்த அஸ்வத்தராவ்‌ மகிஷி என்பவர்‌ புனேவில்‌ 
உள்ள பந்தோபந்த்தை வந்துபார்த்தபோது, பேண்ட்ரேவின்‌ 
குறிப்பேடுகளை அவர்‌ பார்வையிட நேர்ந்தது. அவற்றில்‌ கன்னட 
உரைநடையையும்‌ கவிதைகளையும்‌ ஆங்கிலக்‌ கவிதைகளையும்‌ 
அவர்‌ பார்த்தார்‌. பேண்ட்ரே, தனக்கு இருபது அகவை 
ஆனபோது, 'ஜலி வீசா வயசா அல்‌' என்கிற தன்‌ முதற்‌ கவிதையை 
மராத்தியில்‌ எழுதியதாக எங்களிடம்‌ சொல்லியுள்ளார்‌. 
அவருடைய முதலாவது கன்னடக்‌ கவிதை, 'துத்தூரி' என்பதாகும்‌, 
புகழ்பெற்ற மராத்தியக்‌ கவிஞரான கேசவரசூதரால்‌ இயற்றப்பட்ட 
அதே தலைப்புக்கொண்ட கவிதையையே அக்‌ கவிதைக்கு 
பேண்ட்ரே தலைப்பாகத்‌ தந்தார்‌. கேசவசூதரும்‌ (கிருஷ்ணாஜி 
கேசவ டாம்லே) தார்வாதில்‌ சில காலம்‌ தங்கியிருந்தார்‌. 
பேண்ட்ரே, முதவில்‌ தன்‌ கன்னடக்‌ கவிதைகளை, புனேவில்‌ உள்ள 
தெக்கணக்‌ கல்லூரியின்‌ கருநாடகச்‌ சங்கத்தின்‌ விருந்தினராகக்‌ 
கலந்துகொண்டபோது, 1917இல்‌ யாவரும்‌ அறியப்‌ படித்தார்‌. 
புனேவில்‌ பேண்ட்ரே இரு கண்டுபிடிப்புகளைக்‌ கண்டார்‌; 
அவைதாம்‌, அவருடைய கவிதைகளின்மீது அழமான தாக்கத்தை 
ஏற்படுத்தின. இரவீந்திரநாத தாகூரும்‌, அரவிந்தரும்தாம்‌, ௮௧ 
கண்டுபிடிப்புகள்‌ ஆகும்‌. ஹார்வார்டு பல்கலைக்கழகத்தில்‌ தாகூர்‌ 
ஆற்றிய சொற்பொழிவுகளின்‌ தொகுப்பான 'சாதனா வின்‌ 


| 2 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


மூலம்தான்‌ தாகூர்‌ அவருக்கு அறிமுகமென்றால்‌, ஸ்ரீ அரவிந்தரை 
அவர்‌ அறிந்துகொண்டதோ 'அர்யா' எனும்‌ ஏட்டில்‌ வெளிவந்த 
கதையைப்‌ பற்றிய அரவிந்தரின்‌ கட்டுரைகள்‌ மூலமாகத்தான்‌. 


தார்வாதிற்குப்‌ பேண்ட்ரே திரும்பிவந்ததானது, பல 
வழிகளில்‌ நற்குறியாகவே அமைந்தது. கன்னட இலக்கிய 
நான்காவது மாநாட்டில்‌ அவர்‌ பாடிய கவிதைகள்‌, நாட்டு 
விடுதலைப்‌ போராட்டத்திலும்‌, கன்னட மறுமலர்ச்சி 
இயக்கத்திலும்‌ அப்போது முன்னணியிலிருந்த வேங்கடராவ்‌ 
அலூர்‌, கிருஷ்ணராவ்‌ முதவீடு, கடப்பா ராகவேந்திர ராவ்‌ 
போன்ற பெருமக்களின்‌ கவனத்தை ஈர்த்தன அவருடைய 
முன்னாள்‌ ஆசிரியரான திரு குட்டல்‌, விக்டோரியா உயர்நிலைப்‌ 
பள்ளியில்‌ அசிரியராகச்‌ சேருமாறு அவரை அழைத்தார்‌. 
புதிதாகத்‌ தொடங்கப்பட்டி ருந்த 'பிரபாத்‌' எனும்‌ கவிதை எடு, 
அதன்‌ முதல்‌ இதழிலேயே, அவருடைய இரண்டு கவிதைகளை 
வெளியிட்டி ருந்தது. கருநாடக வித்தியாவர்த்தகச்‌ சங்கம்‌ 
தோற்றுவித்த 'வக்பூஷணா' எனும்‌ ஏட்டின்‌ இதழாசிரியர்‌ குழுவில்‌, 
1920இல்‌ அவருடைய பெயா்‌ காணப்பட்டது 1919இல்‌, 
ஹூப்ளியில்‌, வாசுதேவராவ்‌ ஜாக்லேக்கரின்‌ மகளான 
லட்சுமிபாய்க்கு அவர்‌ திருமணம்‌ செய்துவைக்கப்பட்டார்‌. 
௪௧) கீதா' எனும்‌ நூலில்‌ 'விதியால்‌ கொண்டுவரப்பட்ட வதுவை” 
என்று பின்நாளில்‌ அவளை அவா்‌ வருணிக்கவுள்ளார்‌. 1918க்ஞம்‌ 
'கரி' (சிறகுகள்‌) எனும்‌ நூல்‌ வெளியிட ப்பட்ட அண்டான /932க்ஞும்‌ 
இடைப்பட்ட காலத்தை, பேண்ட்ரேவின்‌ 'உருவாகுங்‌ காலம்‌' 
என்று வருணிக்கலாம்‌. விக்டோரியா உயர்நிலைப்‌ பள்ளியுடனும்‌, 
பின்னர்‌ தார்வாதிலுள்ள தேசியப்‌ பள்ளியுடனும்‌ அவர்‌ 
கொண்டி ருந்த தொடர்பானது, திறமைமிக்க இளைஞர்களுடன்‌ 
நெருங்கிய பழக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தித்‌ தந்தது. 
அவர்களுடைய நெஞ்சில்‌ இலக்கியப்‌ பற்றையும்‌, நாட்டுப்பற்றையும்‌ 
பதியவைத்ததன்‌ மூலம்‌, அவர்களின்‌ வாழ்க்கைக்கே அவர்‌ 
உன்னிப்பான ஒரு வடிவங்‌ கொடுத்துவிட்டார்‌. அவர்‌, 
அவர்களுடன்‌ சேர்ந்து படித்தார்‌; பிரிட்டிஷ்‌ காதல்‌ கவிஞர்களின்‌ 
நூல்களையும்‌, தாகூரின்‌ கவிதைகளையும்‌ கதைகளையும்‌ 
அவர்களுக்காக மொழிபெயர்த்தார்‌. கல்லூரியில்‌ இருந்த- 
போதேகூட, லட்சுமி ஷா, சர்வக்ஞா அகிய இரு கன்னடக்‌ 
கவிஞர்களின்‌ மீது (அவர்கள்‌ தங்களுக்குள்‌ ஒருவரை ஒருவா்‌ 


விரும்புவதில்லை என்ற போதிலும்‌) நேசம்‌ வளர்த்துக்‌- 
கொண்டிருந்தார்‌; அவ்‌ விருவரும்‌ அவர்மீது சக்திவாய்ந்த 
தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தனர்‌. இந்த ஆண்டுகளில்‌, கன்னடக்‌ 
கவிதைகளின்‌ அனைத்துக்‌ கூறுகளையுமே அவர்‌ முழுமையாகப்‌ 
படித்து அராய்ந்தார்‌. இந்த அண்டுகளிலேயே மிகமிக 
முக்கியமான நிகழ்ச்சி யாதெனில்‌, 1923இல்‌ 'கெலெயர கும்பு” 
(நண்பர்கள்‌ சங்கம்‌) உருவானதுதான்‌. இச்‌ சங்கம்‌, ஒரு 
நிறுவனத்திற்குரிய கட்டமைப்பைப்‌ பெற்றிருக்கவில்லை, அனால்‌, 
மகாத்மா காந்தி, இரவீந்திரநதாத தாகூர்‌, ஸ்ரீ அரவிந்தர்‌ 
ஆகியோரிடமிருந்து அகத்தூண்டுதல்‌ பெற்றிருந்த அதன்‌ 
உறுப்பினர்கள்‌, பொதுக்‌ குறிக்கோள்களில்‌ ஒன்றாக இணைந்தனர்‌. 
அயர்லாந்து எழுத்தாளரான ஏ.இ. (&.ட்‌.), சிரியாவின்‌ 
தர்க்கதரிசியான கலீல்‌ கிப்ரான்‌ அசகியோரிடமிருந்துங்கூட அவர்கள்‌ 
அகத்தூண்டுதல்‌ பெற்றனர்‌. அச்‌ சங்கம்‌, கருநாடகத்தின்‌ பண்பாட்டு 
எழுச்சிக்கும்‌, நாட்டின்‌ விடுதலைப்‌ போராட்டத்திற்குமாகவே 
முழுமையாகத்‌ தன்னைப்‌ படைத்துக்கொண்டது. ஜி.பி ஜோஷு, 
இருஷ்ணகுமார்‌ கல்லூர்‌, எஸ்‌.பி. ஜோஹி, மதுரச்‌ சென்னா 
(சென்னமல்லப்பா ஹலசங்கி), சிதவ்வனஹள்ளி, கிருஷ்ணசர்மா, 
வி.கே. கோகக்‌, ஆர்‌.எஸ்‌. முகலி போன்ற அதன்‌ உ றுப்பினர்களில்‌ 
சிலர்‌, ஏற்கெனவே எழுத்தாளர்களாகப்‌ பெயர்பெற்றிருந்தவர்கள்‌; 
நட்பினால்‌ ஒன்றாகப்‌ பிணைக்கப்பட்டி ருந்தவர்கள்‌ அவர்கள்‌ 
அனைவருமே பொதுக்குறிக்கோளில்‌ ஈடுபட்டி ருந்தாலும்‌, தத்தம்‌ 
தனிப்பட்ட ஊழ்விதிகளை நாடிச்செல்வதில்‌ சுதந்திரம்‌ 
பெற்றவர்களாகவே இருந்தனர்‌ பொதுவாகக்‌ கூடி 
வாழ்வதென்பதும்‌, கூட்டாக முயற்சி செய்வதென்பதும்‌ ஒரு 
குறிப்பிடத்தக்க அனுபவமாகவே இருந்தது அத்த அமைப்பு 
நீடி த்திருந்த அந்தப்‌ பத்தாண்டுக்‌ காலத்தில்‌, நாத ஹப்பாஸ்‌ 
(வட்டார விழாக்கள்‌) நடத்தியது, 'ஸ்வதர்மா', 'ஜெயகர்நாடகா' 
போன்ற இதழ்களை நடத்தியது, கன்னட நாட்டுப்புறப்‌ 
பாடல்களின்‌ முதல்‌ தொகுதியைக்‌ கொணர்ந்த, 'ஜெயகர்நாடகா 
கஇரந்தமாலா' என்னும்‌ உயர்வேட்கைத்‌ திட்டத்தைத்‌ தொடங்கியது 
போன்ற, மனத்தில்‌ ஆழ்ந்து பதியத்தக்க விளைவுகளை அது 
செய்துகாட்டிற்று; ஆனால்‌, பல்வேறு காரணங்களால்‌ (அவற்றைப்‌ 
பற்றிப்‌ பொது வாசகர்‌ கவலைப்படத்‌ தேவையில்லை) அச்‌ சங்கம்‌ 


மெல்ல மெல்லச்‌ சிதைவுற்றது. 


14 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


சாரதா மண்டலுக்காக வேங்கடராவ்‌ அலூர்‌ அவர்களால்‌ 
7222இல்‌ வெளியிடப்பட்ட 'கிருஷ்ணகுமாரி' என்கிற, 
பேண்ட்ரேவின்‌ முதற்‌ கவிதை நூல்‌, அவ்வளவாகத்‌ 
தஇிறனாய்வாளர்களின்‌ கவனத்தை ஈர்த்ததாகத்‌ தோன்றவில்லை; 
ஆனால்‌ 1926இல்‌ 'ஸ்வதர்மா'வில்‌ வெளியிடப்பட்ட 'பெலகு' 
(விடியல்‌) என்ற கவிதையானது மரபிலிருந்து முற்றிலும்‌ 
மாறுபட்டு, புதிய சந்த வடிவத்தை உருவாக்கியிருந்ததால்‌, 
கவிதையை நுணுகிப்படி க்கின்ற மாஸ்தி வேங்கடேச அய்யங்கார்‌ 
போன்றவர்களால்‌ அது கவனிக்கப்பட்டது. எனினும்‌ 
உண்மையான சாதனை, பெல்காமில்‌ நடைபெற்ற கன்னட 
இலக்கியப்‌ பதினைந்தாவது மாநாட்டில்‌ 'ஹக்கி ஹாருட்டிதே 
நோதி திரா' (அதோ பார்‌, பறவை பறக்கின்றது!) என்ற புகழ்பெற்ற 
தன்‌ கவிதையை அவர்‌ பாடியபோதுதான்‌ ஏற்பட்டது. இந் 
நிகழ்ச்சி, பலருக்கு நினைவில்‌ நிலைத்துவிட்ட ஓர்‌ 
அனுபவமாகவே இருந்தது; ஆயினும்‌, மாஸ்தி வேங்கடேச 
அய்யங்கார்‌ செய்ததுபோல்‌, வேறு எவரும்‌ அதனை ஆற்றல்மிக்க 
வகையில்‌ வெளிப்படுத்தவில்லை. மாஸ்தியின்‌ விவரிப்புத்தான்‌, 
பேண்ட்ரேவின்‌ கவிதைகளைக்‌ கருத்தார்ந்த வகையில்‌ திறனாய்வு 
செய்வதற்கான ஒரு தொடக்கமாக அமைந்தது என்பதால்‌, அது 
முழுமையாகவே இங்கே எடுத்துக்காட்டப்படத்தக்கதாகும்‌: 


“அந்தக்‌ கணத்தில்‌ அவர்‌ பாடலைக்‌ கேட்டோர்‌ துய்த்த 
பெருமகிழ்ச்சியை, அப்படியே சொற்களால்‌ மீண்டும்‌ 
நினைவுபடுத்திப்‌ பார்ப்பதென்பது, இப்போது இயலாத 
செயலாகும்‌. ஒரே ஒரு மூறை பாடியதை மட்டும்‌ 
வைத்துக்கொண்டு, அந்தக்‌ கவிதையின்‌ முழுப்‌ பொருளையும்‌ 
அவையில்‌ செவிமடுத்தோரால்‌ புரிந்துகொண்டிருக்கவும்‌ 
முடியாது. அனால்‌ அக்‌ கவிதையின்‌ தரத்தை எண்ணி, மிகக்‌ 
குறுகிய அக்‌ கணநேரத்‌ தோற்றத்திலேயே அவர்கள்‌ வியப்பில்‌ 
மூழ்கி நின்றனர்‌ கவிதை உலகுடன்‌ நன்கு தொடர்பு- 
கொண்டிருந்தவர்கள்‌, இந்தக்‌ கவிஞர்‌ பெற்றிருந்த ஆற்றல்‌ 
புதியதென்பதையும்‌, முற்றிலும்‌ அவருடைய சொந்தத்‌ தனி 
ஆற்றலென்பதையும்‌ உளமார ஏற்றுக்கொண்டனர்‌. 


பெல்காமில்‌ தன்‌ கவிதையைப்‌ பாடியபோது, 
பேண்ட்ரே ஒரு தலைப்பாகையை அணிந்திருந்தார்‌. 
அப்போது அவருடைய தோற்றஅமைவு, ஒரு 'கருடிகரை ப்‌ 


(செப்பிடு வித்தைக்காரரைப்‌) போன்றதாக இருந்தது. ஏன்‌, 
இப்போதுங்‌ கூட, பேண்ட்ரேவின்‌ இயற்கையான 
தோற்றஅமைவு, ஒரு கருடிகரின்‌ தோற்றத்தைப்‌ 
போன்றிருப்பதாகவே எனக்குத்‌ தோன்றுகிறது”. 


அண்டுகள்‌ செல்லச்‌ செல்ல, பேண்ட்ரேவின்‌ கவிதை 
நடையும்‌ மாறியது. ஆயினும்‌, இறுதிவரை கருடிகரின்‌ தோற்றத்தை 
அவர்‌ அப்படியே தக்கவைத்துக்கொண்டிருந்தார்‌. பெல்காமில்‌ 
இடைத்த வெற்றியின்‌ விளைவாக, மாஸ்தியுடன்‌ நெருக்கமான 
தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது. மாஸ்திதான்‌, 1932இல்‌ 'கரி' என்ற, 
பேண்ட்ரேவின்‌ முதற்‌ கவிதைத்தொகுப்பு நூலை வெளியிடுவதற்கு 
முதன்மைக்‌ காரணமாக இருந்தவர்‌. 'கரி' வெளிவந்ததிலிருந்தே, 
பேண்ட்ரேவின்‌ பெயர்‌ நிலைத்துவிட்டது. 


இந்தக்‌ காலகட்டத்தில்தான்‌, பேண்ட்ரேவின்‌ சொந்த 
வாழ்க்கையில்‌ ஏற்ற - இறக்கங்கள்‌ ஏற்பட்டன. அவர்‌, 1924இல்‌ 
தன்‌ தாயினை இழந்தார்‌ இதுதான்‌ அவருடைய வாழ்க்கையிலேயே 
பேரதிர்ச்சியான நிகழ்ச்சியாகும்‌. 


“கனவுக்கும்‌ அப்பால்‌ இடியொன்று வந்து தாக்கிற்றே; 
தாம்‌ ஏன்னும்‌ பெருமரம்‌ வேரோடு ீழ்ந்துபோயிற்றோ”. 


ஏற்பட்ட இழப்பு, இது ஒன்று மட்டுமன்று. அவருக்கும்‌ 
லட்சுமிபாய்க்கும்‌ பிறந்த நான்கு மகன்களில்‌ இருவர்‌, இந்த 
ஆண்டுகளின்போதுதான்‌ இறந்தனர்‌; அதனால்‌ இத்‌ தம்பதியர்‌ 
மீளாத்துயரில்‌ ஆழ்ந்தனர்‌. ஆனால்‌ ஒரு நன்கொடை என்கின்ற 
வகையில்‌ அவருடைய மாமாவிடமிருந்து, சதனகேரியில்‌ 
இயற்கையின்‌ மடியில்‌ அமைதியான வீடொன்று கிடைத்ததானது, 
சற்றே ஈடுசெய்வதுபோல்‌ அமைந்தது. 'லேக்‌ டிஸ்ட்ரிக்ட்‌' என்னும்‌ 
இடம்‌ எவ்வாறு ஆங்கிலக்‌ கவிஞர்‌ வோர்ட்ஸ்வொர்த்துக்கு 
இருந்திருக்கவேண்டுமோ, அதேபோன்று இச்‌ சதனகேரியும்‌ 
பேண்ட்ரேவுக்கு அமைந்தது. 'பாரோ சதனகேரிக்கெ' (என்‌ 
நண்பனே, சதனகேரிக்கு வா!) போன்ற அருமையான கவிதைகளில்‌ 
புகழ்ந்துபோற்றப்படும்‌, சதனகேரியின்‌ எழிலார்ந்த இயற்கை- 
அமைப்பில்தான்‌, பேண்ட்ரேவினுடைய கவிதைப்‌ பேராற்றலின்‌ 
முதல்‌ (தலை) மலர்ச்சி, தன்‌ வளமனைத்தையும்‌ காட்டி, தன்னை 
அழகுற வெளிப்படுத்திக்கொண்ட து. 


15 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


துன்புறுகின்ற மனிதனும்‌, படைக்கின்ற மனிதனும்‌ 
வெவ்வேறானவர்கள்‌ என்கின்ற டி.எஸ்‌. எலியட்‌ அவர்களின்‌ 
புகழ்பெற்ற கூற்று, குறிப்பாக பேண்ட்ரேவின்‌ வாழ்க்கையில்‌ 
1933க்கும்‌ 1944க்கும்‌ இடைப்பட்ட அண்டுகளின்போது 
உண்மையானதாகவே அமைகின்றது. இந்த அண்டுகள்தாம்‌, 
அவருக்குப்‌ பொருளியல்‌ வகையில்‌ நிலையற்ற காலமாகவும்‌, 
குடும்ப வாழ்க்கை தகர்வுற்ற காலமாகவும்‌ இருந்தன; அனால்‌ 
அதே அண்டுகளில்தான்‌ ஈடு இணையற்ற படைப்புகளும்‌ பொங்கி 
எழுந்தன. பிரிட்டிஷ்‌ ஆட்சியை எதிர்த்துக்‌ குத்தலாக 
எழுதப்பட்டு, 'ஜெய கர்நாடகா' ஏட்டின்‌ 1930 ஆகஸ்டு மாத 
இதழில்‌ வெளியிடப்பட்ட ஓர்‌ அங்கதக்‌ கவிதையான 'நர பலி 
எனும்‌ அவருடைய கவிதை, ஆட்சியாளர்களுக்குச்‌ சனத்தை 
மூட்டி.ற்று; அதனால்‌ அவர்‌ 'ஹிண்டலகா' சிறைக்கு 
அனுப்பப்பட்டார்‌; மூன்று மாதங்களை அச்‌ சிறையில்‌ அவர்‌ 
கழித்தார்‌; அதற்குப்‌ பின்‌, மேலும்‌ ஒன்பது மாத காலம்‌ கூடுதலாக 
'முகாதில்‌ அவர்‌ தடுப்புக்காவலில்‌ வைக்கப்பட்டார்‌. 


தர பலி, அதற்கு இரையாக என்னையே பலிகொண்டது; 

பெரங்கிவரும்‌ பேராறு, இந்‌ நொண்டியை நோக்கிப்‌ 
பாப்நீதுவந்தது.. 

இவனுடைய இல்லத்தைத்‌ தகர்த்துவிட்டு, இவ்வாறு 
கூறிற்று: 

“பறவையே, பறந்துசெல்‌ இப்போது ஒரு “ஐ.ங்கம்‌' 
வாழ்க்கை இன) உன்னுடையது£. 


'கெலெயர கும்பு' பற்றிய அவருடைய கனவு குலைந்தது; 
அவரே கூறியுள்ளவாறு, 1933இல்‌ அவரே அதற்கு 'சிராத்தம்‌' 
(இறந்தோர்‌ பொருட்டான சடங்கினை) செய்துவிட்டார்‌. 
இவருக்கு எந்த நிறுவனத்திலும்‌ வேலை தரக்கூடாதென்று 
தடைசெய்யப்பட்டதால்‌, தன்‌ குடும்பத்தைக்‌ காப்பாற்றுவதற்கு 
வழியின்றி அவர்‌ அவதியுற்றார்‌, அதனால்‌ மீண்டும்‌ புனேவில்‌ 
உள்ள தன்‌ மாமாவிடம்‌ அவர்‌ புகலிடம்‌ நாட வேண்டியதாய்‌ 
இருந்தது. புனேவில்‌ அவர்‌ இரண்டாண்டுகளைக்‌ கழித்தார்‌. 
கன்னடத்தையும்‌, ஆங்கிலத்தையும்‌ பாடங்களாகக்‌ கொண்டு 
படித்து, 1935இல்‌ அவர்‌ தன்‌ பட்ட மேற்படிப்புக்‌ கல்வியையும்‌ 
முடித்தார்‌ அவர்‌, மேலும்‌ இரண்டு குழந்தைகளை (அவை 
இரண்டுமே மகள்கள்‌) இழந்தார்‌ அவருடைய குடும்ப 


நல்லிணக்கத்தைத் தேடி தா ட... 17 


வாழ்க்கையே மன்‌ உலைவுகள்‌ நிறைந்ததாக ஆயிற்று. 
முதவில்‌ 'கடாகி'ல்‌ அசிரியராகக்‌ குறுகியகாலத்திற்கு வேலை 
கிடைத்தது அவருக்கு, அனால்‌ அவரை எசமானர்கள்‌ மிகவும்‌ 
8ழ்த்தரமாக நடத்தினார்கள்‌; அதன்‌ பின்னர்‌ ஹூப்ளியில்‌ பணி 
கிடைத்தது; ஆனால்‌ அதுவும்‌ நிலைக்கவில்லை. இந்த 
இடர்ப்பாடான அண்டுகளின்போது, அவருக்கு அண்ணா'வாக 
விளங்கிய மாஸ்தியிடமிருந்து கணிசமான உதவியை அவர்‌ 
பெற்றுவந்தார்‌. 7943-இல்‌ புனேவில்‌ உள்ள ஒரு வணிகவியல்‌ 
கல்லூரியில்‌ ஒரு பகுதிநேர விரிவுரையாளராக அவருக்கு வேலை 
கிடைத்த பின்னர்தான்‌, அவரைச்‌ சூழ்ந்திருந்த ௧௬ மேகங்கள்‌ 
கலையத்‌ தொடங்கின. இறுதியாக, 1944இல்‌ எஸ்‌.பி. 
கெளவான்கரும்‌, வி.கே. கோகச்கும்‌ தக்கபொழுதில்‌ 
தலையிட்டதன்‌ விளைவாக, சோலாப்பூரில்‌ உள்ள டி.ஏ.வி. 
சல்லூரியில்‌ கன்னட மொழிப்‌ பேராசிரியராக வேலை 
கிட்டியபோதுதான்‌, நங்கூரமிட்டதுபோல்‌ அவரால்‌ நிலைக்க 
முடிந்தது. அனால்‌ அதே அண்டில்‌ தான்‌, ஏற்கெனவே ஒரு 
கவிஞராகப்‌ பெயர்பெற்றிருந்தவரும்‌ கல்லூரியில்‌ படித்துக- 
கொண்டி ருந்தவருமான அவருடைய மூத்த மகனையும்‌, ஓராண்டு 
கூட நிரம்பப்பெறாத அவருடைய இளைய மகனையும்‌ 
அடுத்தடுத்து எட்டு நாள்களுக்குள்‌ அவர்‌ இழந்தார்‌. 
துயரமென்னும்‌ அவருடைய கோப்பையானது, நிரம்பி வழிந்தது. 


“வாழ்க்கை என்னும்‌ விளையாட்டில்‌ பயனில்லாதது என்று 
எதுவுமே இல்லை” என்று தன்‌ தொடக்கக்காலக்‌ கவிதைகளில்‌ 
ஒன்றில்‌ பேண்ட்ரே கூறியுள்ளார்‌. இம்‌ மனிதர்‌, மனத்துயர்‌ 
என்னும்‌ கடுஞ்சோதளையில்‌ தீய்ந்து கருகிவிட்டாலும்‌, அவருக்கு 
உள்ளே இருந்த 'கலைஞர்‌' என்பவர்‌, வீர காப்பியத்‌ தன்மை 
வாய்ந்த துன்பங்களை வெற்றிகொண்டு, அதையே மிக்க 
நுண்ணயம்‌ வாய்ந்த கவிதைகளாக உருமாற்றிவிட்டார்‌. அப்‌ 
படைப்புகள்தாம்‌, புதிய கன்னட இலக்கியமாகப்‌ பொலிவு 
பெற்றுத்‌ இகழ்கின்றன. மூர்த்தி மட்டு காமகஸ்தூரி', 'உய்யாலே), 
நாத லீலே', 'சகி &தா;, 'மேக தூதா, 'பாடு' ஆகிய அனைத்‌ துமே, 
இக்‌ காலகட்டத்தில்‌ எழுதப்பட்டவைதாம்‌. அவருடைய கதைகள்‌ 
மற்றும்‌ தனிவாழ்க்கைக்‌ கட்டுரைகளின்‌ ஒரே ஒரு தொகுப்பான 
'நிராபரணசுந்தரி'யும்‌, திறனாய்வு மற்றும்‌ ஆராய்ச்சித்‌ 
தொகுப்புகளான 'சாகித்ய மட்டு விமர்சே', சாகித்ய சம்சோதனா 
ஆகியவையும்கூட, 1937க்கும்‌ 1940க்கும்‌ இடைப்பட்ட 


18 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


காலத்தில்தான்‌ வெளியிடப்பட்டன. 79.35இல்‌ பம்பாயில்‌ 
நடைபெற்ற கன்னட இலக்கிய இருபத்தோராம்‌ மாநாட்டில்‌ 
'கவிகோஷ்டிக்குத்‌ தலைவராக முதலில்‌ அவர்‌ தேர்ந்தெடுக்கப்‌- 
பட்டதும்‌, 1943இல்‌ சிமோகாவில்‌ நடந்த மாநாட்டிற்குத்‌ 
தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டதும்‌ சேர்ந்து, அவருடைய 
தலைசிறந்த சாதனைக்குப்‌ பொதுமக்கள்‌ பொறித்த ஏற்பு 
(அங்கீகார) முத்திரையாக அமைந்தன. சிமோகாவில்‌ அவர்‌ தன்‌ 
தலைமையுரையை, “கங்காவதாரணா' என்கிற புகழ்பெற்ற 
இறைவணக்கப்‌ பாடலுடன்‌ முடித்தார்‌. 


பேண்ட்ரே, சோலாப்பூரில்‌ பன்னிரண்டாண்டுகளைக்‌ 
கழித்தார்‌. 1944இல்‌ தன்‌ மகன்கள்‌ இருவரின்‌ இறப்பினால்‌ 
பேரிழப்பு நேர்ந்திருந்தும்‌, காலில்‌ ஏற்பட்ட எலும்புழுறிவின்‌ 
காரணமாக நீண்டகாலம்‌ வீட்டிலேயே கிடக்க நேர்ந்திருந்துங்‌ 
கூட, இந்த ஆண்டுகள்‌, அவருடைய வாழ்க்கையில்‌ நிலைத்தன்மை 
அமைந்தனவாய்‌ இருந்தன. பெரும்‌ வீர சைவத்‌ துறவியான 
சித்தராமரின்‌ நினைவைப்‌ போற்றிநிற்கும்‌ சோலாப்பூரின்‌ கலப்புப்‌ 
பண்பாடானது, தன்‌ சொந்தத்‌ தாய்மொழியான மராத்தியில்‌ 
எழுதுவதற்கு அவருக்கு ஊக்கமாக அமைந்தது; அவருக்கு 
மகாராஷ்டி.ரத்தில்‌ ஏராளமான நண்பர்கள்‌ அமைந்தனர்‌. இந்தக்‌ 
காலகட்டத்தில்‌ ஏற்பட்ட மிக்க நற்பேறான நிகழ்ச்சிகளில்‌ ஒன்று, 
'கெலெயர கும்பு' காலத்தைச்‌ சேர்ந்த ஒரு பழைய நண்பரான 
சங்காகெளடா பட்டீலின்‌ ஏற்பாட்டினால்‌ அவர்‌ புதுவைக்குச்‌ 
சென்று, 1943 பிப்ர௬ுவரி 20ஆம்‌ நாளில்‌ ஸ்ரீ அரவிந்தரையும்‌, 
அன்னையையும்‌ 'தரிசனம்‌' செய்ததுதான்‌ இந்த நிகழ்ச்சி, 
பேண்ட்ரேவின்‌ கவிதைத்‌ துறை வாழ்க்கையில்‌ மிகப்பெரிய 
விளைவுகளை ஏற்படுத்தியது. மற்றொரு முக்கிய நிகழ்ச்சி 
யாதெனில்‌, சோலாப்பூரில்‌ பிரபாகர்‌ மகராஜ்‌ டெம்பே என்பவரை 
அவர்‌ சந்தித்ததாகும்‌. பிரபாகர்‌ மகராஜுடனும்‌, குலவாணி 
மகராஜா டனும்‌ அவர்‌ நடத்திய நீண்ட. விவாதங்கள்‌ எழுத்தில்‌ 
பதிவுசெய்யப்படவில்லையெனினும்‌, அவை 


அவர்மீது 
சக்திவாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. 


பேண்ட்ரேவுக்கு மகாராஷ்டிரத்தில்‌ வேலை கிடைத்திருந்த- 
போதிலும்‌, கருநாடகம்‌ அவரை மறந்துவிடவில்லை. அவருடைய 
ஐம்பதாவது பிறந்தநாள்‌, மிகப்பெரிய அளவில்‌ தார்வாதில்‌ 
கொண்டாடப்பட்டது; அதில்‌ அவருக்குப்‌ பத்தாயிரம்‌ உருபா 


பொற்கிழி வழங்கப்பட்டது அதை அவர்‌ நூல்கள்‌ 
வாங்குவதற்காக உடனே செலவழித்தார்‌. நூல்கள்‌ என்றால்‌, 
பேண்ட்ரேவுக்கு உயிர்‌. அவருடைய பெரிய நூலகம்‌, 
(நல்லவேளையாக, கடமை உணர்வு வாய்ந்த அவருடைய மகனான 
டாக்டர்‌ வாமன்‌ பேண்ட்ரே அவர்களால்‌ இன்றும்‌ அப்படியே 
அது நல்ல நிலையில்‌ இருக்கிறது) கணக்கு, இயற்கை அறிவியல்‌ 
பற்றிய நால்கள்‌ உள்ளடங்கலாகப்‌ பல்வேறு மொழிகளில்‌ 
எத்தனை எத்தனையோ பொருள்களைப்‌ பற்றிய நூல்களையும்‌ 
கொண்டதாக உள்ளது. 1939க்கும்‌ 1943க்கும்‌ இடையே 
நான்காண்டுக்காலம்‌ அவரே பதிப்பாசிரியராக இருந்த 'ஜீவனா' 
என்கிற ஓர்‌ இலக்கிய ஏடு, அவரைச்‌ சிறப்பிக்கும்‌ வகையில்‌ சிறப்பு 
மலரொன்றை வெளியிட்டது மகாராஷ்டிரம்‌, அப்போது பூனா 
பல்கலைக்கழகத்‌ துணைவேந்தராக இருந்த மகாமகோபாத்யாய 
தத்தோ வாமன்‌ போட்தார்‌ அவர்களின்‌ தலைமையில்‌, 
சோலாப்பூரில்‌ 1956 மார்ச்சு 4ஆம்‌ நாளில்‌ அவருடைய 6வது 
பிறந்தநாள்‌ (மணி) விழாவைக்‌ கொண்டாடியதன்மூலம்‌, அக்‌ 
கவிஞருக்குத்‌ தன்‌ பாராட்டினைத்‌ தெரிவித்துக்கொண்டது. 


சோலாப்பூரில்‌ தான்‌ தங்கியிருந்த பன்னிரண்டாண்டுக்‌' 
காலத்தில்‌, இரண்டு தொகுப்புகளை மட்டுமே பேண்ட்ரேவால்‌ 
வெளியிட முடிந்தது. அவருடைய தரத்தை வைத்துப்பார்க்கின்‌, 
இது மிகமிகச்‌ சொற்பமானதே. ஆனால்‌, இதற்கு ஈடு செய்யும்‌ 
வகையில்‌ 'ஹோஸ சம்சாரா' (ஓரு புதிய குடும்பம்‌) என்னும்‌ 
அவருடைய நாடகமும்‌, 'விசாரமஞ்சரி' என்கிற அவருடைய 
உரைநடை எழுத்துகளின்‌ தொகுப்பும்‌, கவிஞரின்‌ வற்றாத 
பிடித்தமான படைப்பான, லட்சுமி ஷாவின்‌ அதவ்பினி பரதா' 
பற்றிய ஓர்‌ ஆய்வு நூலும்‌ வெளிவந்தன. 

பேண்ட்ரே, பன்னிரண்டாண்டுகளுக்குப்பின்‌, தார்வாதிற்கும்‌, 
சதனகேரிக்கும்‌ 1956இல்‌ திரும்பினார்‌. அவருக்கும்‌ அகில இந்திய 
வானொலிக்கும்‌ நல்லகாலம்‌ போலும்‌, அப்போது மைய அரசின்‌ 
தகவல்‌ - ஒலிபரப்பு அமைச்சகத்தில்‌ அரசுச்‌ செயலாளராக இருந்த 
பி.எம்‌ லாட்‌ (80) அவர்களின்‌ முன்னோக்கின்‌ காரணமாக, அகில 
இந்திய வானொலியில்‌ ஆலோசகராக அவர்‌ அமர்த்தப்பட்டார்‌ 
வானொலி நாடகங்கள்‌ உட்படப்‌ பலவற்றை, அவர்‌, அகில இந்திய 
வானொலிக்காக எழுதினார்‌; ஆனால்‌ அவற்றில்‌ ஒரு சிறு பகுதி 
[மட்டுமே இ துவரை வெளியிட.ப்பட்டுள்ளது. வெளிப்‌ . ரனரும்‌, 


20 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


நண்பருமான பாலசந்திர கணேகருடன்‌ அவர்‌ கொண்டி ருந்த 
தொடர்பின்‌ விளைவாக, அடுத்தடுத்துப்‌ புதிய ஐந்து கவிதை 
நூல்கள்‌ வெளியிடப்பட்டன. இவை 'அரலு மரலு' (இரண்டாவது 
மலர்ச்சி) என்னும்‌ தலைப்பில்‌ ஓரு தெொகுப்பாகத்‌ 
திரட்டித்தரப்பட்டன; இது 1958இல்‌ அவருக்கு சாகித்திய 
அக்காதெமியின்‌ பரிசைப்‌ பெற்றுத்தந்தது. 


'அரலு மரலு' வில்‌, அவருடைய தெொடக்கக்காலக்‌ 
கவிதைகள்‌ சிலவும்‌ அடங்கியிருந்தன. அனால்‌, புதிய 
கவிதைகளிலோ, ஸ்ரீ அரவிந்தரின்‌ தாக்கம்‌ விளைவித்த, 
பெருஞ்சிறப்பு வாய்ந்த மாற்றத்தை மிக எளிதாகக்‌ காணலாம்‌. 
'அரலு மரலு' உள்ளடங்கியுள்ள ஐந்து நூல்களில்‌ ஒன்றான 
'சைத்யாலயா' என்னும்‌ படைப்பு முழுவதுமே, ஸ்ரீ அரவிந்தரின்‌ 
கவிதைகளின்‌ மொழிபெயர்ப்புகளுக்கென்றே படைக்கப்‌- 
பட்டதாகும்‌. “ஹிருதய சமுத்திரா' என்னும்‌ படைப்போ, 
ஸ்ரீ அரவிந்தர்‌, அன்னை அகியோரின்‌ பிரசன்னத்தால்‌ ஒளிவீசி 
நிற்கிறது. எனவே, 1956 பிப்ருவரி 29அம்‌ நாளில்‌ நிகழ்ந்ததாக 
நம்பப்படுகின்ற, 'மீ உயர்‌ மனோ நிலை வெளிப்பாடு தொடர்பான 
அனுபூதி அனுபவத்தைப்‌ பெற்ற, அயலிலிருந்து புதுவைக்கு வந்த 
மூவரில்‌ ஒருவராக பேண்ட்ரே இருந்தார்‌ என்பதை அறியும்போது, 
அது வியப்புக்குரியதாக இல்லை. பேண்ட்ரேவே, இந்த 
அனுபவத்தை, 'சகஸ்ர தந்திரி நிஸ்வண தந்தே' (ஆயிரம்‌ நரம்பு 
இசைக்கருவியின்‌ இசையினைப்‌ போல) என்கிற ஓர்‌ அழகிய 
கவிதையில்‌ பதிவுசெய்துள்ளார்‌ இம்‌ மாற்றத்தைத்‌ தாமே அவர்‌ 
உணர்ந்திருக்கின்றார்‌ என்பது, 'நாக்கு தந்தி' (நான்கு நரம்புகள்‌) 
என்னும்‌ நூலுக்கு அவர்‌ எழுதியுள்ள முன்னுரையினால்‌ 
உறுதிப்படுத்தப்படுகிறது. அதில்‌ அவர்‌, புலன்நுகர்ச்சிக்‌ 
கவிதையையும்‌ யோகமார்க்கக்‌ கவிதையையும்‌ தெளிவாக 
வேறுபடுத்திக்காட்டுகறார்‌. இந்தப்‌ புதிய கவிதையை, 
'உத்பவகாவயா' என்ற பெயறிட்டு பேண்ட்ரே வழங்கினார்‌. 


பலவகைக்‌ காரணங்களால்‌, 'அரலு முரல, அவருடைய 
வாசகர்களைக்‌ குழப்பமடையச்‌ செய்தது இவற்றில்‌ மிகமிக 
முக்கியமானது, கருநாடகத்தின்‌ கவிதைத்‌ துறைச்‌ சூழ்நிலையில்‌ 
ஏற்பட்டிருந்த மாற்றம்தான்‌. ஐம்பதுகளில்‌, கன்னடக்‌ கவிதைத்‌ 
துறையில்‌ புதுக்‌ கவிதைக்காரர்களின்‌ இயக்கம்‌ தொடங்கிற்று, 
அதன்‌ தலைவரான கோபாலகிருஷ்ண அடிகா, ஒரு புதிய கவிதை 
தடையை அறிமுகப்படுத்தினார்‌; அது இளங்கவிஞர்களையும்‌, 


வாசகர்களையும்‌ ஈர்த்தது. மற்றொரு காரணம்‌ யாதெனில்‌, 
தலைகிறந்த கவிஞர்‌-பாடகராக முந்தைய பேண்ட்ரேவை நேசித்த 
வாசகர்கள்‌, புதிய மாற்றத்தால்‌ ஏமாற்றம்‌ அடைந்தனர்‌; 
அவர்களில்‌ சிலர்‌, பேண்ட்ரேவுக்குக்‌ கவிஞராக இருக்கும்‌ ஆற்றல்‌ 
அனைத்தும்‌ தீர்ந்துவிட்டது என்கிற முடிவுக்கும்‌ வந்துவிட்டனர்‌. 
மூன்றாவது காரணம்‌, பேண்ட்ரே தனக்குத்‌ தானே முயன்று 
உருவாக்கிவந்த புதிய கவிதை நடையை ஏற்றுக்கொள்ளும்‌ 
அளவிற்கு வாசகர்களை ஆயத்தப்படுத்துவதில்‌, திறனாய்‌- 
வாளர்கள்‌ தவறிவிட்டதாகும்‌. ஒருவேளை இவற்றிற்கெல்லாம்‌ 
அடிப்படையான ஒரு காரணம்‌ என்னவாக இருந்திருக்கக்கூடும்‌ 
எனில்‌, உணர்ச்சிவயப்படு நிலைகளின்‌ தொடர்பு அறுந்து, 
அகக்காட்சிகள்‌ முறிந்துபோன வாசகர்களுக்கு, அக்‌ கவிஞர்‌ 
வழங்கிய ஒன்றுபட்ட காட்சியில்‌ பங்குகொள்வதென்பது 
முடியாததன்று என்றாலும்‌, அது அவர்களுக்குக்‌ கடினமானதாக 
இருந்தது என்பதுதான்‌. 


1965இல்‌, தன்‌ மராத்தியப்‌ படைப்புகளின்‌ தொகுப்பான 
'சம்வதா'வுக்கு பேண்ட்ரே, கேல்கர்‌ பரிசு பெற்றார்‌. 1966இல்‌, 
கவிஞரின்‌ எழுபதாவது பிறந்தநாள்‌ விழா, அவருடைய 
முன்னோர்கள்‌ வாழ்ந்த இடமான ஷிராஹட்டியில்‌ மிகப்பெரிய 
அளவில்‌ கொண்டாடப்பட்டது. ஆனால்‌, அதே அண்டில்தான்‌ 
அவருடைய மனைவி லட்சுமிபாயும்‌ மறைந்தார்‌. அந்த அம்மையார்‌ 
1966 ஆகஸ்டு 17ஆம்‌ நாளில்‌ காலமானார்‌. பேண்ட்ரேவைப்‌ 
பொறுத்தவரை, திருமணம்‌ என்பது ஒருவகை சாதனா'வாகவே 
இருந்தது. 'சகி கீதா'வில்‌, தன்‌ திருமண வாழ்க்கையின்‌ முதற்‌ 
பதினேழு அண்டுகள்‌ பற்றி அவர்‌ குறித்துவைத்துள்ளார்‌. தன்‌ 
மனைவி மரணப்படுக்கையில்‌ இருந்தபோதும்‌, அவருடைய 
மறைவுக்குப்‌ பிந்திய நாள்களிலும்‌ அவரால்‌ எழுதப்பட்ட “மட்டே 
சிராவணா பந்து” (சிராவணா, மீண்டும்‌ இங்கே!) என்கிற 
நெஞ்சையுருக்கும்‌ கவிதைகளில்‌, அவர்‌ தன்‌ பிந்திய மணவாழ்க்கைக்‌ 
காலகட்டத்தைப்‌ பற்றிக்‌ குறித்து- வைத்துள்ளார்‌. இந்தக்‌ 
காலவாக்கில்தான்‌, வச்சிரேஸ்வரியைச்‌ சேர்ந்த நித்தியானந்த 
சுவாமிகளின்‌ தொடர்பு, அவருக்குக்‌ கிட்டிற்று, கவிஞருக்குத்‌ 
தேவைப்பட்ட மனஅமைதியை அத்‌ துறவி வழங்கினார்‌. 


கவிஞர்‌ மீது சிறப்புகள்‌ பொழியப்பட்டன; அவற்றை அவர்‌ 
நயத்தோடும்‌ நன்றியோடும்‌ ஏற்றுக்கொண்டார்‌. மைசூர்‌ 


2.2 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


பல்கலைக்கழகம்‌ 1966இல்‌ அவருக்குச்‌ சிறப்பு முனைவர்‌ (டாக்டர்‌) 
பட்டம்‌ வழங்கியது; அதைத்‌ தொடர்ந்து, 1968இல்‌ கருநாடகப்‌ 
பல்கலைக்கழகமும்‌ அதேபோல்‌ வழங்கியது. 1968இல்‌ மைய 
அரசிடமிருந்து 'பத்மஸ்ரீ விருதினையும்‌ அவர்‌ பெற்றார்‌ அவா்‌ 
1969இல்‌ சாகித்திய அக்காதெமியின்‌ சிறப்பு உறுப்பினராகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. புகழ்வாய்ந்த ஞானபீடப்‌ பரிசு, 1974இல்‌ 
அவருக்கு வந்தது. 1976இல்‌ காசி வித்யாபீடம்‌ மூன்றாம்‌ 
முறையாகச்‌ சிறப்பு முனைவர்‌ (டாக்டர்‌) பட்டத்தை அவருக்கு 
வழங்கியது. பேண்ட்ரேவின்‌ கவிதைப்‌ பணி, அவருடைய இறுதி 
மூச்சு வரையிலும்‌ இடையீடின்றித்‌ தொடர்ந்தது. 7957க்கும்‌ 
1978க்கும்‌ இடையே பதினொரு புதிய தொகுப்புகளை அவர்‌ 
வெளிக்கொணர்ந்தார்‌. சொற்பொழிவுகளை அற்றுவதற்கும்‌, 
பாராட்டுகளை ஏற்றுக்கொள்வதற்குமாகப்‌ பல்கலைக்கழகங்களில்‌ 
இருந்தும்‌, பிற பொது நிறுவனங்களிலிருந்தும்‌ வரும்‌ 
அழைப்புகளை ஏற்பதற்கு, அவருடைய மூப்பு தடையாக 
இருந்ததில்லை; நெருங்கிய நண்பர்களுடன்‌ அவர்‌ நடத்திவந்த 
உரையாடல்களும்‌ நிற்காமல்‌ தொடர்ந்தன பேசிக்‌- 
கொண்டிருப்பதெனில்‌, பேண்ட்ரேவுக்கு மிகவும்‌ பிடிக்கும்‌. 
அவருடைய சிந்தனை வீச்சு, அதன்‌ மூலத்தன்மை ஆகியவை 
என்னவென்று புரியாமல்‌ திணறினாலும்‌, அவர்‌ பேச்சைக்‌ 
கேட்கும்‌ அவையினர்‌ அதைக்‌ கேட்பதால்‌ பயனில்லை என்‌ இ 
ஒருபோதும்‌ கருதியதேயில்லை. தன்‌ கவிதைகளை அவர்‌ 
வாசிப்பதைப்‌ பொறுத்த மட்டில்‌, அந்த அனுபவத்தில்‌ 
பங்குகொள்வதென்பது, ஒரு விருந்தாகவே எப்போதும்‌ 
இருந்துவந்துள்ள து. 


தன்‌ வாழ்க்கையின்‌ இறுதிக்கட்‌் டத்தில்‌, பேண்ட்ரே, 
எண்களில்‌ மிகவும்‌ ஆழ்ந்து தோய்ந்திருந்தார்‌ இதுவொன்றும்‌ 
அவருக்கு ஒரு புதிய ஆர்வமன்று; அனாலும்‌ அது இப்போது 
அவருடைய மைய கவனத்திற்குரிய பொருளாகிவிட்டிருந்தது. 
டாம்‌ மொரேஸ்‌ (0௦௱ 140865) 1976இல்‌ தன்‌ கருநாடக ஆய்வுப்‌ 
பயணத்தின்போது அவரைச்‌ சென்று சந்தித்தார்‌. அப்போது 
கவிஞர்‌ முழுமையாக எண்களிலேயே மூழ்கியிருந்ததை அவர்‌ 
கண்டார்‌. கவிஞர்‌ அப்போதும்‌ ஒரு கருடிகராகவே இருந்தார்‌; 
ஆனால்‌ கருடி'க்குப்‌ பதிலாக இப்போது 'கணக்கிடும்பொறி' 
அமைந்துவிட்டது; அவ்வளவுதான்‌ வேறுபாடு. மொரேஸ்‌ 
பின்வருமாறு முடிக்கின்றார்‌: “மிகப்பெரும்‌ கவிஞர்கள்‌ மட்டுமே 


டாக்டர்‌ பேண்ட்ரேவைப்‌ போல, அத்தகைய நாட்டங்களையும்‌, 
கருத்துகளையும்‌ பெற்றிருப்பர்‌”. 'விசுவதாரண சூத்ரா' என்ற 
நூலிலும்‌, 'இறவாமைக்‌ கோட்பாடு' என்ற நூலிலும்‌, அனைத்து 
அறிவையும்‌ எண்களுக்குள்‌ உள்ளடக்கி உணர்த்திட, அவர்‌ 
உயர்வேட்கைகொண்டு முயற்சிகள்‌ செய்தார்‌; அனால்‌ இவை, 
சாதாரண வாசகர்‌ பு ரிந்துகொள்ளும்‌ நிலைக்கு 
அப்பாற்பட்டவை; வல்லுநர்களின்‌ கூர்ந்தாய்வை எதிர்நோக்கி 
நிற்பவை. 1987 அக்டோபர்‌ 25ஆம்‌ நாளில்‌ பம்பாயிலுள்ள 
ஹர்கிஷன்தாஸ்‌ மருத்துவமனையில்‌, தான்‌ இறப்பதற்கு முன்‌, 
அவர்‌ தந்த செய்தி இதுதான்‌: * 881-447 - இதுதான்‌ என்‌ 
மகாகாவ்யா'. ", 887 என்பது இருதயத்தையும்‌, 441 என்பது 
விவேகத்தையும்‌ குறிப்பனவாகும்‌ இந்த இறுதிச்‌ செய்திதான்‌, 
எவ்வளவு பொருத்தமானதாக அமைந்துவிட்டது! 


பல அண்டுகளாக தார்வாதில்‌ கவிஞர்‌ வாழ்ந்துவந்த வீடான 
'ஸ்ரீமாதா'வில்‌, தக்க நினைவுச்‌ சின்னமமான்றை உருவாக்க- 
வேண்டுமென்கின்ற வாமன்‌ பேண்ட்ரேவின்‌ கனவு, இன்னும்‌ 
முழுமையாகச்‌ செயல்வடிவம்‌ பெறவில்லை; அனால்‌, அவர்‌ 
தொடங்கியுள்ள 'அம்பிகாதனயதத்த வேதிகே', அக்‌ கனவை 
மடி யவிடாமல்‌ அப்படியே உயிருடன்‌ வைத்திருக்கிறது. 





விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 


“தம்பி, இது வெறும்‌ விடியல்‌ மட்டுமன்று” 
- அம்பிகாதனயதத்தர்‌ 
பண்ட்ரே, ஒர்‌ ஒருங்கிணைந்த அளுமைக்கு மதிப்பு 


உண்டு என்னும்‌ நம்பிக்கை கொண்டிருந்தவர்தான்‌ என்றாலும்‌, 
தன்னை முவ்வடிவத்தினராகக்‌ காட்டிக்கொள்ளவே அவர்‌ மிகவும்‌ 
விரும்பினார்‌. அதாவது, உடல்‌ உருவிலான 'தேகிியாக, 
தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே; சிந்தனையாளராக, 
பேராசிரியர்‌ பேண்ட்ரே; படைப்பாளியாக, அம்பிகாதனயதத்தர்‌. 
இந்த மூன்று வடிவங்களுமே, ஒன்றுக்கொன்று ஆதாரமாக 
நிற்பவை என்றே கருதப்பட்டன. இந்தக்‌ கருத்துக்குப்‌ 
பருப்பொருள்‌ வடிவங்‌ கொடுத்துவந்த பேண்ட்ரேவின்‌ 
அணிநயமானது, தெளிவாக அதைக்‌ குறிப்புணர்த்தி நிற்கின்றது 
அம்பிகாதனயதத்தரையும்‌, பேராசிரியர்‌ பேண்ட்ரேவையும்‌ ஓர்‌ 
ஆற்றின்‌ இரு கரைகளைப்‌ போன்று அல்லது வயிற்றையும்‌ 
முதுகையும்‌ போன்று ஒருவருக்கொருவர்‌ நெருங்கிய 
தொடர்புடையவர்கள்‌ என்றே, அதாவது ஒருவர்‌ இல்லாமல்‌ 
மற்றொருவரால்‌ இருக்க முடியாது என்றே அவ்விரு 
வடிவங்களையும்‌ பற்றி அவர்‌ கூறினார்‌. 


ஒரு குறு வாழ்க்கைவரலாற்றை வரைந்துகாட்ட முயன்ற 
முதலாவது அதிகாரம்‌, முதலாவது வடிவமான தத்தாத்திரேய 


விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 2.5 





இராமச்சந்திர பேண்ட்ரேவை அறிமுகப்படுத்துவதாகும்‌. 
பின்வரும்‌ அத்தியாயங்களோ, அடுத்த இரு வடிவங்களான 
பேராசிரியர்‌ பேண்ட்ரேவையும்‌, அம்பிகாதனயதத்தரையும்‌ 
பற்றியே விரிவாகக்‌ கூறவுள்ளன. இது ஓரு எளிய செயலன்று. 
பேராசிரியர்‌ பேண்ட்ரே என்கிற வடிவமோ, மெய்ம்மை 
முழுவதையும்‌ தெளிவாக அறிந்துணர்ந்து அதை ஐயந்திரிபற்ற 
வாசகங்களில்‌ வழங்குகின்ற, உயர்வேட்கை என்னும்‌ தீ 
கொளுத்தப்பெற்ற பெரும்‌புலமை வாய்த்த ஓரு மாமனிதர்‌; 
'இறவாமைக்‌ கோட்பாடு' எனும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌, 'விசுவததாரண 
சூத்ரா'[வை உருவாக்கியவர்‌. அகவே இத்தகையவரைப்‌ 
பின்தொடர்ந்து சென்று அறிவதென்பது, ஒருபோதும்‌ எளிதான 
செயலன்று. அம்பிகாதனயதத்தர்‌ என்கிற வடிவமோ, அறுபது 
அண்டுகளுக்கும்‌ மேலாகப்‌ பரந்துநின்ற ஓர்‌ இலக்கிய வாழ்க்கையில்‌ 
அவர்‌ படைத்த எழுத்துகளின்‌ அகலத்தையும்‌, பல்வேறு 
வகைகளையும்‌ வைத்துப்பார்க்கையில்‌, மேற்சொன்ன 
வடி.வத்தைவிட இன்னும்‌ அறைகூவலாக அமைகின்ற ஒரு தோற்ற 
வடிவமாகும்‌. இந்த அம்பிகாதனயதத்தரின்‌ வடிவத்தின்‌ முன்னர்‌, 
பேராசிரியர்‌ பேண்ட்ரே என்கின்ற வடிவம்‌ கூடத்‌ தன்னை மிகவும்‌ 
குறுகியதென்றே கருதும்‌! 

பேண்ட்ரேவின்‌ கவிதைகளின்‌ படிமுறை வளர்ச்சியை, 
மூன்று வளர்ச்சிக்‌ காலகட்டங்களாக உருவாக்கிக்‌ காணலாம்‌: (1) 
தொடக்க சோதனை காலகட்டம்‌, அதாவது, தோராயமாக 1917 
முதல்‌ 1923 வரையிலான காலம்‌; (2). 1923க்கும்‌ 1956க்கும்‌ 
இடைப்பட்ட அண்டுகளில்‌ ஏற்பட்ட முதலாவது (தலை) 
மலர்ச்சிக்‌ காலம்‌, மற்றும்‌ (3) 1956 வாக்கில்‌ தொடங்கி 7981இல்‌ 
அவருடைய மறைவு வரையிலும்‌ நீடித்த இரண்டாவது மலர்ச்சிக்‌ 
காலம்‌. இந்தக்‌ காலகட்டங்கள்‌, தொடர்ச்சியையும்‌ காட்டுகின்றன; 
மாற்றத்தையும்‌ காட்டுகின்றன. இந்தத்‌ தொடர்ச்சி என்பது, 
பல்வேறு அதாரங்களிலிருந்து, ஆனால்‌ முதன்மையாக 
'சாங்கியதர்சனா'விவிருந்து கவிஞர்‌ பெற்ற மைய அகக்காட்சி 
என்கிற வகையில்‌ அமைந்தது. ஸ்ரீ அரவிந்தரின்‌ 'யோகக்‌ 
கலவையில்‌ ஒரு பகுதியுள்ளது. அது, இந்த அகக்காட்சியின்‌ இதய 
பீடத்திற்கு நம்மை இட்டுச்செல்கின்ற து: 

“தெய்விகமான உணர்வுநிலை அற்றலும்‌ உலகத்‌ 
தாயுமான ஈசுவரி சக்தியானவள்‌, நிலையான (பரம்பொருள்‌) 


26 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 
அச ட ப ப ப்பு ப ப இ க ப ட பப்ப பட... 


ஒன்று என்பதற்கும்‌ பல்வகைப்பட்டவையான பல 
என்பனவற்றிற்கும்‌ இடையே ஓர்‌ இடைப்படு பொருளாக 
அகின்றாள்‌. ஒரு பக்கம்‌, அந்த ஒன்று என்பதிலிருந்து 
அவள்‌ கொண்டுவருகின்ற ஆற்றல்களின்‌ விளையாட்டால்‌ 
பிரபஞ்சத்தில்‌ பன்மடங்குத்‌ தெய்வமாகத்‌ தன்னை இறைவி 
வெளிப்படுத்திக்‌ காட்டுகின்றாள்‌; அப்படிச்‌ செய்யும்போது, 
இறைவி வெளிப்படுத்திக்காட்டுகின்ற அவளுடைய 
பிழம்பிலிருந்து வெளிப்படுகின்ற முடிவற்ற அதன்‌ 
தோற்றங்களை அதில்‌ உள்ளடக்கிக்‌ காட்டுகின்றாள்‌; 
அவற்றை உருவாக்கியும்‌ காட்டுகின்றாள்‌; மறுபக்கம்‌, அதே 
அற்றல்கள்‌ மீண்டும்‌ மேலே எழுந்து உயர்கின்ற ஓட்டத்தின்‌ 
காரணமாக அவை எதிலிருந்து அவ்வாறு வெளியிடப்‌ 
பட்டனவோ அதை நோக்கியே அவற்றை இறைவி திரும்ப 
இட்டுச்செல்கின்றாள்‌; ஏனெனில்‌, அப்போதுதான்‌ 
அன்மாவானது தன்‌ படிமுறை வளர்ச்சி வெளிப்பாட்டில்‌, 
அதற்குள்ள தெய்விகத்தன்மையின்‌ மீது அங்கோ இங்கோ 
வைக்கப்பட்டுள்ள இறைமையை நோக்கி மேலும்‌ மேலும்‌ 
திரும்பிச்செல்ல இயலும்‌; அதற்காகவே இறைவி அவ்வாறு 
செய்கின்றாள்‌” 


தன்‌ கவிதை வாழ்க்கையின்‌ தொடக்கக்காலப்‌ பகுதியில்‌, 
அயர்லாந்துக்‌ கவிஞரான ஏ.இ. (&.ம.) என்பாரின்‌ 
வழிகாட்டுதலைப்‌ பின்பற்றி, பேண்ட்ரேவும்‌ இயற்கைக்குள்ள 
பன்மடங்குத்‌ தன்மையில்‌ தெய்வத்தின்‌ வெளிப்பாட்டை 
அனுபவித்துணர்ந்தார்‌. பின்‌ பகுதியில்‌, ஸ்ரீ அரவிந்தரின்‌ 
அகநோக்குகள்‌ துணையாய்‌ நிற்க, தெய்வத்தை அறிகின்ற 
விழிப்புநிலையில்‌ இயற்கையின்‌ ஒருமைத்தன்மையை அவர்‌ 
உணர்ந்துகொண்டார்‌. பேண்ட்ரே, உலகம்‌ என்கிற ஒன்று உண்டு 
என்பதை ஒருபோதும்‌ மறுத்ததேயில்லை; ஆனால்‌ அதை 
நோக்கும்‌ பார்வையில்தான்‌, ஒரு முற்போக்கான மாற்றம்‌ 
காணப்பட்டது. சாங்கிய மொழியில்‌ சொல்வதாயின்‌, பேண்ட்ரே 
தொடக்கத்தில்‌, பிரகிருதி'யில்‌ 1 (ருஷா'வைக்‌ காண விழைந்தார்‌; 
ஆனால்‌ மாறிய நோக்கில்‌, தன்‌ அறிவின்‌ துணைக்கொண்டும்‌, 
'புருஷா'வை அறியும்‌ விழிப்புநிலையின்‌ துணைக்கொண்டும்‌ 
'பிரகிருதியை அவளுடைய உண்மையான வடிவத்தில்‌ அவர்‌ 
கண்டார்‌ இதையே உருவக வகையில்‌ சொல்வதாயின்‌, இச்‌ 
செய்முறையை, ஏற்றமாகவும்‌ இறக்கமாகவும்‌ அகக்கண்‌ 


வாழ்க்கையே மனஉலைவுகள்‌ நிறைந்ததாக ஆயிற்று. 
முதலில்‌ 'கடாகி'ல்‌ ஆசிரியராகக்‌ குறுகியகாலத்திற்கு வேலை 
கிடைத்தது அவருக்கு; ஆனால்‌ அவரை எசமானர்கள்‌ மிகவும்‌ 
சழ்த்தரமாக நடத்தினார்கள்‌; அதன்‌ பின்னர்‌ ஹூப்ளியில்‌ பணி 
கிடைத்தது; ஆனால்‌ அதுவும்‌ நிலைக்கவில்லை. இந்த 
இடர்ப்பாடான அண்டுகளின்போது, அவருக்கு 'அண்ணா'வாக 
விளங்கிய மாஸ்தியிடமிருந்து கணிசமான உதவியை அவர்‌ 
பெற்றுவந்தார்‌. 1943-இல்‌ புனேவில்‌ உள்ள ஒரு வணிகவியல்‌ 
கல்லூரியில்‌ ஒரு பகுதிநேர விரிவுரையாளராக அவருக்கு வேலை 
கிடைத்த பின்னர்தான்‌, அவரைச்‌ சூழ்ந்திருந்த ௧௬ மேகங்கள்‌ 
கலையத்‌ தொடங்கின. இறுதியாக, 1944இல்‌ எஸ்‌.பி. 
கெளவான்கரும்‌, வி.கே. கோகக்கும்‌ தக்கபொழுதில்‌ 
தலையிட்டதன்‌ விளைவாக, சோலாப்பூரில்‌ உள்ள டி.ஏ.வி. 
கல்லூரியில்‌ கன்னட மொழிப்‌ பேராசிரியராக வேலை 
கஇட்டியபோதுதான்‌, நங்கூரமிட்டதுபோல்‌ அவரால்‌ நிலைக்சு 
முடிந்தது. அனால்‌ அதே அண்டில்‌ தான்‌, ஏற்கெனவே ஒரு 
கவிஞராகப்‌ பெயர்பெற்றிருந்தவரும்‌ கல்லூரியில்‌ படித்துக்‌- 
கொண்டி ருந்தவருமான அவருடைய மூத்த மகனையும்‌, ஓராண்டு 
கூட நிரம்பப்பெறாத அவருடைய இளைய மகனையும்‌ 
அடுத்தடுத்து எட்டு நாள்களுக்குள்‌ அவர்‌ இழத்தார்‌ 
துயரமென்னும்‌ அவருடைய கோப்பையானது, நிரம்பி வழிந்தது 


“வாழ்க்கை என்னும்‌ விளையாட்டில்‌ பயனில்லாதது என்று 
எதுவுமே இல்லை” என்று தன்‌ தொடக்கக்காலக்‌ கவிதைகளில்‌ 
ஒன்றில்‌ பேண்ட்ரே கூறியுள்ளார்‌ இம்‌ மனிதர்‌, மனத்துயர்‌ 
என்னும்‌ கடுஞ்சோதனையில்‌ தீய்ந்து சுருகிவிட்டாலும்‌, அவருக்கு 
உன்ளே இருந்த 'கலைஞர்‌' என்பவர்‌, வீர காப்பியத்‌ தன்மை 
வாய்ந்த துன்பங்களை வெற்றிகொண்டு. அதையே மிக்க 
நுண்ணயம்‌ வாய்ந்த கவிதைகளாக உருமாற்றிவிட்டார்‌. அப்‌ 
படைப்புகள்தாம்‌, புதிய கன்னட. இலக்கியமாகப்‌ பொலிவு 
பெற்றுத்‌ திகழ்கின்றன “மூர்த்தி மட்டு காமகஸ்தூரி, 'உய்யாலே. 
'நாத லீலே. 'சக கதா, மமக தூதா', பாடு ஆகிய அனைத்துமே. 
இக்‌ காலகட்டத்தில்‌ எழுதப்பட்டவைதாம்‌ அவருடைய கதைகள்‌ 
மற்றும்‌ தனிவாழ்க்கைக்‌ கட்டுரைகளின்‌ ஓமா ஒரு கொகுப்பான 
'நிராபரணகந்தரி' யம்‌, திறனாய்வு பற்றும்‌ அராய்ச்சித்‌ 
தொகுப்புகளான 'சாகித்ய மட்டு டு விமர்சே, சாகித்ய சம்சோதனா' 
அகியவையும்கூட 194க்கும்‌ 1/940க்கம்‌ இடை. ப்பட்ட 


26 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


இருந்திருக்கக்கூடுமென்றாலும்‌, அவ்‌ விரண்டிற்குமிடையே 
முக்கியமான வேறுபாடுகள்‌ உள்ளன. பேண்ட்ரேவின்‌ கவிதை, 
அளவில்‌ குறுகியது; அது மட்டுமன்று, கேசவசூதரின்‌ கவிதையில்‌ 
காணப்படும்‌ புரட்சிக்‌ கனல்‌ அதிலே இல்லை. இருவருமே கீட்சின்‌ 
கவிதைகளைப்‌ பொதுவாக விரும்புபவர்கள்‌ என்பதால்‌, 
கேசவசூதரின்‌ கவிதை பேண்ட்ரேவை எர்த்திருக்கவேண்டும்‌. 
கோவிந்தகிராஜின்‌ தாக்கமும்‌ ஓரளவிற்கு அவர்‌ மீது 
இருந்திருக்கிறது; இதை, 'ராத்திரிகெ' (இரவுக்கு), “மனதலி திவச 
ராத்திரா' அகிய கவிதைகளுக்கிடையேயுள்ள பாடுபொருளின்‌ 
ஒற்றுமையிலிருந்து காணலாம்‌. அனால்‌, பேண்ட்ரேவின்‌ 
கவிதைகளை மொத்தமாக வைத்துப்பார்த்தால்‌, மராத்தியக்‌ 
கவிஞர்களின்‌ தாக்கம்‌, மிகமிக வரம்புக்குட்பட்டதாகவே 
இருந்துள்ளது. பேண்ட்ரேவே, கன்னடக்‌ கவிதையானது மிகமிகக்‌ 
குறைந்தஅளவிற்கே மராத்தியக்‌ கவிதைக்குக்‌ கடன்பட்டுள்ளது 
என்று கூறியுள்ளார்‌. தாக்கத்தைப்‌ பற்றியும்கூட, அவருக்கென தனி 
கருத்துகள்‌ இருந்துள்ளன. அவர்‌ பின்வருமாறு கூறியுள்ளார்‌: 
“பாடுபொருளையோ நடையையோ பிறிதொன்றைப்‌ பார்த்துப்‌ 
போலியாகப்‌ பின்பற்றுவதால்‌, அது ஒரு கவிஷனையோ அவன்‌ 
கவிதையையோ உயர்த்திவிடுவதில்லை. எது அவனுக்குத்‌ 
தேவையெனில்‌, பேருள்ளங்கள்‌ வாழ்ந்த வாழ்க்கைகளை 
எப்போதுமே தன்முன்‌ அவன்‌ வைத்துக்கொண்டே இருக்க- 
வேண்டும்‌ என்பதுதான்‌". அவரைப்‌ பற்றியவகையில்‌, ஏ.இ. (&.்‌.), 
கலீல்‌ கிப்ரான்‌, இரவீந்திரநாத தாகூர்‌, 'குருசதுர்முகர்‌' என 
அவரால்‌ வழங்கப்பெற்ற ஸ்ரீ அரவிந்தர்‌, இன்னும்‌ காளிதாசன்‌ 
ஆகியோர்தாம்‌, இந்தப்‌ பேருள்ளங்களாக இருந்தன. ஏ.இ. (&..), 
அவருக்கு இயற்கையை அனுபவிப்பதற்கான ஒரு புது வழியைக்‌ 
காட்டினார்‌. “இயற்கையை உள்ளத்தால்‌ உணர்ந்து கைகூடப்‌- 
பெறும்‌ வழிதான்‌”, அவருடைய வழியாக இருந்தது. கிப்சானோ, 
“அவதாரம்‌” என்னும்‌ கருத்தின்‌ உருவக அழத்தைப்‌ பற்றிய 
பேண்ட்ரேவின்‌ விழிப்புணர்ச்சியை மே லும்‌ ஆழமாக்கினார்‌. ஏ.இ. 
அல்லது கிப்ரானை விடவும்‌ முன்னரே விரிவான தாக்கத்தை 
ஏற்படுத்தியவரான தாகூரோ, சமுதாயத்தைப்‌ பற்றி ஓர்‌ உறுதியான 
உணர்வை வளர்த்துக்கொள்ள அவருக்கு உதவினார்‌. 'குருதேவர்‌' 
என்னும்‌ ஒரு தொடக்கக்காலக்‌ கவிதையில்‌ அவர்‌, தாகூரை 
'உலகத்தின்‌ விழி' என்று அழைக்கின்றார்‌. அவர்‌, குறிப்பாகத்‌ 
தாகூரின்‌ கதைகளினாலும்‌ குழந்தைக்கவிதைகளினாலும்‌ 


விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 29 





ஈர்க்கப்பட்டார்‌. அவரிடம்‌ நிலையாக உள்ளத்தில்‌ தங்கிவிட்ட 
ஸ்ரீ அரவிந்தரிட மிருந்து, முழுமையான யோக தத்துவத்தையும்‌, 
மறையியல்‌ ஞானம்‌ சார்ந்த உருமாற்றத்தையும்‌ அவர்‌ 
பெற்றுக்கொண்டார்‌. தொடக்கக்‌ காலகட்டத்தில்‌, ஸ்ரீ 
அரவிந்தரின்‌ கவிதைகளைவிடக்‌ கவிதையைப்‌ பற்றிய அவருடைய 
கோட்பாடும்‌ தத்துவமும்தாம்‌ அதிகமான தாக்கத்தை அவருக்கு 
ஏற்படுத்தியிருப்பதாகத்‌ தோன்றுகிறது. அவர்‌ பெரிதும்‌ நேசித்துப்‌ 
போற்றிய கவிஞரான காளிதாசன்தான்‌, அன்பின்‌ தன்மை என்ன 
என்பதை அறிவதற்கான, அழியாத அகநோக்கைப்‌ பெறுகின்ற 
பேற்றினை அவருக்கு வழங்கினான்‌. 


இவ்வாறு, பேண்ட்ரே அனைத்துப்‌ பக்கங்களிலிருந்தும்‌ 
வந்த தாக்கங்களுக்கும்‌ உள்ளானார்‌; அனால்‌, தன்‌ சொத்த 
மொழியான கன்னடத்திலுள்ள கவிதை மரபை அவர்‌ 
அறிந்துவைத்திருந்ததால்‌, அதன்‌ மூலம்‌ உருவாக்கப்பட்டி ரந்த 
உணர்ச்சிப்பாங்கு வாயிலாக, அவை அனைத்தையும்‌ அவர்‌ 
தன்வயமாக்கிக்கொண்டார்‌. இந்த மரபில்‌, பன்னிரண்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ வசனக்காரர்களையும்‌, பதினாறாம்‌ நூற்றாண்டின்‌ 
ஹரிதாசர்களையும்‌, அவர்களைப்‌ பின்பற்றிய குமாரவியாசர்‌, 
லட்சுமி ஷா, இரத்தினகரவர்ணி போன்ற கவிஞர்களையும்‌ 
போன்றே, 'தேசி' நீரோட்டத்தைச்‌ சேர்ந்த பக்த கவிகளுடன்‌ 
பெருமளவில்‌ பண்பொற்றுமை கொண்டிருப்பதாக அவர்‌ 
கருதினார்‌. தன்‌ சொந்தக்‌ குரலைக்‌ கண்டுபிடிக்க அவருக்கு உதவிய 
அண்மைக்கால முன்னவர்களுக்கிடையே, மாறுபாட்டுக்காலத்தின்‌ 
தொடக்கத்தில்‌ தோன்றிய முத்தண்ணாவும்‌, வட கருநாடகத்தில்‌ 
தன்கால மூத்த கவிஞர்களில்‌ ஒருவராகத்‌ திகழ்ந்த சாந்த கவியும்‌ 


மூக்கியமானவர்களாவார்‌. 


பேண்ட்ரே, இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ 
பத்தாண்டுகளில்‌ தன்‌ கவிதை வாழ்க்கையைத்‌ தொடங்கியபோது, 
அவர்‌ தழுவிக்கொள்ளக்கூடிய வகையில்‌ ஆயத்தமாகக்‌ கவிதை 
நடைகளோ மாதிரிக்‌ கவிதைகளோ எவையுமில்லை. வடமொழி 
விருத்தங்கள்‌, 'சத்படி' போன்ற மரபுவழி வடிவங்களோ அல்லது 
இலாவணிகளையும்‌ பாடாக்களையும்‌ போன்ற நாட்டுப்புறப்‌ 
பாடல்‌ வடிவங்களோ மட்டுந்தாம்‌, கன்னடத்தில்‌ அப்போது 
நிலவிவந்த வடிவங்களாக இருந்துவந்தன. ஹட்டியங்காடி 
நாராயண ராவ்‌ அவர்களின்‌, ஆங்கிலக்‌ சவிதாவளி' போன்ற சில 


30 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


ஆங்கிலப்‌ பாடல்களின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ வெளிவந்திருந்தன; 
அனால்‌, அவற்றின்‌ தாக்கம்‌, நடைமுறைக்‌ கவிதைநடையின்‌ மீது 
மிகக்‌ குறைவான விளைவையே ஏற்படுத்தியது. எடுத்துக்காட்‌।டாக, 
'அதிபிரசா' என்கிற மரபினைக்‌ கைவிட்டுவிடுவதென்கிற 
கருத்தினை அவர்‌ எதிர்த்தார்‌. 1924இல்‌ தான்‌, பால்கிரேவின்‌ 
00108 1ஈ285பரூ' என்பதிலிருந்து ஆங்கிலக்‌ கவிதைகளை பி.எம்‌. 
ஸ்ரீகாந்தியா கணிசமான எண்ணிக்கையில்‌ மொழிபெயர்க்க, 
அவை 'டா0!/8॥ 0661808/ப' என்று, நூல்‌ வடிவில்‌ வெளியாயின. 


இந்தப்‌ பின்னணியில்தான்‌ பேண்ட்ரேவின்‌ தொடக்கக்காலக்‌ 
கவிதைகளை நாம்‌ அணுக வேண்டியவர்களாக இருக்கின்றோம்‌. 
'பெலகு' (விடியல்‌) என்பதைத்‌ தவிர, மற்ற கவிதைகள்‌ 
அனைத்துமே 'சத்படி' (அறு அடிக்‌ கவிதை வடிவம்‌) போன்ற 
மரபுவழி யாப்பு வடிவங்களையோ அல்லது அதன்‌ மாறிய 
வடிவங்களான அர்த்த சத்படி', 'சால்‌ படி' மற்றும்‌ 'துவி படி' 
போன்ற வடிவங்களையோ, அல்லது இலாவணி மற்றும்‌ பாடா 
போன்ற நாட்டுப்புறப்‌ பாடல்‌ வடிவங்களையோதான்‌ தழுவி 
அமைந்தன; அக்‌ கவிதைகள்‌ அனைத்துமே, பேண்ட்‌ ரேவின்‌ 
கவிதைகளை மொத்தமாக வைத்துப்பார்க்கையில்‌, பல்வகைக்‌ 
_ காரணங்களால்‌ முக்கியமான கவிதைகளேயாகும்‌. அவை, 
எந்தெந்த வழிகளில்‌ தாக்கங்களைக்‌ கவிஞர்‌ தன்வயமாக்கிக்‌ 
கொண்டார்‌ என்பதைக்‌ குறித்து நுணுகி அறிய நமக்கு 
வழிசெய்கின்றன; பழைய வடிவங்களுக்கும்‌, புதிய உணர்ச்சிப்பாங்கு 
நிலைக்குமிடையே இருந்த இழுப்பு நிலைமைக்கு நாடகவடி வங்‌ 
கொடுக்கின்றன; கவிஞரின்‌ மைய நாட்டங்களில்‌ சிலவற்றை 
வெளிப்படுத்திக்காட்டுகின்றன; அவற்றுடன்‌, மிகவுயர்ந்த, 
தனித்தன்மை வாய்ந்த அணிநயம்‌ மற்றும்‌ குறியிட்டுத்தன்மை 
ஆகியவற்றின்‌ படிமுறை வளர்ச்சியின்‌ தொடக்கத்தையும்‌ அவை 
குறித்துக்காட்டுகின்றன 


பேண்ட்ரேவின்‌ தொடக்கக்காலக்‌ கவிதைகளில்‌ பல, 
பொதுநிலைப்‌ பாடுபொருள்களையே கொண்டவை. இவற்றில்‌ 
மிக அதிகமாகக்‌ கருத்தை ஈர்ப்பவை, முத்தண்ணா, சாந்த கவி, 
அலூர்‌ போன்ற முன்னோடிகளை அவர்‌ புகழ்ந்து பாடிய 
பாடல்களாகும்‌ முத்தண்ணா மீது பேண்ட்ரே பெருமதிப்பு 
வைத்திருந்தார்‌. முத்தண்ணாவின்‌ 'இராமேசுவமேதா' தான்‌, மரபு 
வழிப்பட்ட ஓர்‌ இலக்கிய வடிவத்தின்‌ மூலமாக, நவீன 


விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 31 


உணர்ச்சிப்பாங்கு நிலையை வெளிப்படுத்த முனைந்த, முதலாவது 
முயற்சிப்‌ படைப்பாகும்‌. சாம சந்தங்களைப்‌ படைத்து மனித 
குலத்திற்குப்‌ புத்தறிவைக்‌ கொணர்ந்த முத்தண்ணாவைப்‌ 
பண்டைய இருடிகளுடன்‌ (ரிஷி) ஒப்பிட்டு அவர்‌ பாடுகின்றார்‌. 
கருநாடக கத வைபவா' (கருநாடகத்தின்‌ இழந்த பெருமை) 
என்னும்‌ ஒரு நூலில்‌, கன்னட. மக்களின்‌ பண்டைப்‌ பெருமையை 
மீண்டும்‌ வெளிப்படுத்திக்காட்டியதன்மூலம்‌, அவர்கள்‌ இழந்த 
தனித்தன்மை பற்றிய உணர்வை அவர்களுக்கிடையே தட்டி 
எழுப்பி, அலூர்‌ ஒரு முன்னோடிப்‌ பணியை ஆற்றினார்‌. இந்த 
நூலின்‌ வெளியீடு, ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக அமைந்தது; 
பேண்ட்ரே அதை உயர்வாகக்‌ கொண்டாடினார்‌. 'சாந்த கவிகல 
விச்ராந்தி' (சாந்த கவியின்‌ அன்மா அமைதி பெறுகிறது) எனும்‌ 
பாடலில்‌, கன்னடியர்கள்‌ தங்கள்‌ மண்ணையும்‌ மொழியையும்‌ 
நேசிக்க வேண்டுமென்றும்‌ இழந்த தங்கள்‌ பெருமையை அவர்கள்‌ 
மீட்டுப்பெற வேண்டுமென்றும்‌ இடைவிடாது அவர்களை 
அறைகூவி அழைத்து வந்த கவிஞரும்‌, நாடகாசிரியருமான சாந்த 
கவிக்கு நன்றியுடன்‌ அஞ்சலி செலுத்துகின்றார்‌. பொதுநிலைப்‌ 
பாடுபொருள்களைக்‌ கொண்ட தொடக்கக்காலக்‌ கவிதைகளில்‌, 
விடுதலை தேவிக்கான இறைவணக்கப்‌ பாடலான 'அகர, 
சுவதந்தரிய தேவி' என்ற பாடலைக்‌ குறிப்பிட்டாக வேண்டும்‌. 


இந்தக்‌ கவிதைகள்‌ அனைத்துமே, கதைத்‌ தொடர்கவிதைக்கு 
மிகமிகப்‌ பொருத்தமானதான மரபு வடிவமான சத்படி.' 
வகையிலேயே அமைந்துள்ளன; ஆனால்‌ பேண்ட்ரேவின்‌ 
உணர்ச்சிப்பாடல்‌ உந்துதலும்‌, கவிதைகளின்‌ வடி வஅமைப்புக்குள்‌ 
அவர்‌ புகுத்துகின்ற பேச்சின்‌ ஓசைநயங்களும்‌ புதிய கூறுகளாகும்‌; 
அவை, உணர்ச்சிப்பாடல்‌ வடிவங்களுக்கான ஓர்‌ இயக்கத்தின்‌ 
தோற்றத்திற்குக்‌ கட்டி யங்கூறி நிற்கின்றன. எடுத்துக்காட்டாக, 
சாந்த சுவிகல விச்ராந்தி என்ற கவிதையில்‌, ஈரேழ்வரிப்பாடலின்‌ 
வடிவ ஒற்றுமையை எய்துவதற்கான ஒரு மூயற்சி 
காணக்கிடக்கின்றது. 'சத்படி' வகையில்‌ நிறைய எழுதியவர்கள்‌ 
(குறிப்பாக, குமாரவியாசர்‌) உருவக அணிநயத்தில்‌ தலை- 
சிறந்தவர்களாகத்‌ திகழ்ந்தனர்‌. பேண்ட்ரேவும்‌, இந்த 
அணிநயத்தைத்‌ தன்‌ கவிதைகளில்‌ காப்பாற்றியுள்ளார்‌. 
முத்தண்ணா என்னும்‌ கவிதையில்‌, விடி யலுக்குக்‌ 
கட்டியங்கூறுகின்ற சேவல்‌ என்கின்ற தோற்றப்படி.மமும்‌, “சாந்த 
கவிகல விச்ராந்தி'யில்‌, காட்சி முடிந்ததும்‌, அரங்கிலிருந்து 


32 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


திரும்பிச்செல்கின்ற நடிகர்‌ என்கிற உருவகமும்‌, அகா, சுவதந்தரிய 
தேவி'யில்‌ விடுதலையைக்‌ குறிப்பதற்கான 'கழுகு' என்கிற 
தோற்றப்படிமமும்‌, அவை எவ்வளவு பொருத்தமானவையாக 
உள்ளனவோ, அதே அளவிற்கு அவை கருத்தை ஈர்ப்பவையாகவும்‌ 
உள்ளன. ஷெல்லியின்‌ '16 8௦1 ௦7 188 என்கிற கவிதையில்‌ 
இந்தக்‌ கழுகு என்னும்‌ தோற்றப்படி மத்தை பேண்ட்ரே கண்டார்‌. 
அக்‌ கவிதையில்‌ அது அடக்குமுறைக்கும்‌ .கொடுங்‌- 
கோன்மைக்குமான ஒரு குறியீடாக அமைந்துள்ளது. அதை, 
இந்தியச்‌ சூழ்நிலையில்‌ புராணத்‌ தொடர்புகளுக்கு ஒத்து- 
அமைந்திருக்கின்ற வகையில்‌, மாறுபட்ட நிலையில்‌, 
விடுதலைக்கான ஒரு குறியீடாக பேண்ட்ரே உருமாற்றிவிட்டார்‌. 
தாக்கங்களை பேண்ட்ரே எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்‌ 
என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும்‌. 


புதிய உணர்ச்சிப்பாடல்‌ வடிவங்களை உருவாக்கும்‌ 
இயக்கத்தை பேண்ட்ரே தோற்றுவித்தார்‌ என்பதை 'ராத்திரிகெ' 
(இரவுக்கு), 'ஜெனுஹுட்டூ' (தேன்கூடு), 'ராவடி' (ஒரு சருகு), 'ஜீவத 
கெலட்டி' (அன்மா தோழன்‌) போன்ற கவிதைகள்‌, சிறந்த முறையில்‌ 
விளக்கிக்காட்டுகின்றன. அவை, சொந்தவாழ்க்கை நிகழ்ச்சிகளைப்‌ 
பாடுபொருள்களாகக்‌ கொண்டவை. இந்தக்‌ கவிதைகள்‌ 
வெளிப்படுத்தும்‌ உணர்ச்சிகள்‌ - அதாவது உளச்சோர்வு, மெய்‌ 
மறந்த நிலை, பிள்ளைப்பருவத்திற்குரிய காதல்‌ ஏக்கம்‌, 
அன்புக்குள்ள, ஒன்றுபடுத்தும்‌ ஆற்றல்‌ பற்றிய மெய்யுணர்வு 
அனுபவம்‌ ஆகிய அனைத்துமே புதியவை; வேறு வேறானவை. 


புத்துணர்ச்சியோடு புதிய விளைவுகளைத்‌ தோற்று- 
விப்பதற்காக, மரபுவழிப்பட்ட யாப்பு வகை வடிவங்கள்‌, இந்தக்‌ 
சுவிதைகளில்‌ உருமாற்றம்‌ பெறுகின்றன. எடுத்‌ துக்காட்டாாக, 'ஜீவத 
கெலட்டி' எனும்‌ கவிதையிலிருந்து பின்வரும்‌ அடிகளைப்‌ 
படித்துப்‌ பாருங்கள்‌: 


“வா, நாம்‌ கையோடு கைகோத்து இணைவோம்‌ 

உடலோடு உடலரம்‌, இதமோடு இதமாய்‌ இணைவேரம்‌ 

ஆம்‌, ஒன்றுசேர்ந்து ஓடுகின்ற ஆறு களைப்‌ போன்று; 

ஒரு துளியை, ஓவ்வொரு துளிய/டனும்‌ கலந்து 

ஓரே உயிராக, ஓரே ஓன்றிப்பாக, ஓரே சுவையாக 
இணைத்திடுவேம்‌”, 


விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 33 





உணர்ச்சிகளும்‌ ஓசைநயங்களும்‌ மட்டும்தாம்‌ புதியவை 
என்பதன்று,; மாறாக, அமைப்புப்பாங்கிலும்‌, அணிநயத்திலுங் 
கூட ஒரு புதிய உணர்வு பொங்கிநிற்கின்றது. எடுத்துக்காட்டாக, 
'ராவடி' (ஒரு சருகு) என்னுங்‌ கவிதையில்‌, உளச்சோர்வு என்கிற 
ஒரு மனநிலையிலிருந்து மாறி, எதையும்‌ ஏற்றுக்கொண்டு 
பணிந்துபோதல்‌ என்கிற ஒரு மனநிலைக்கு உயர்கின்ற ஒரு 
மூன்னேற்றமானது பாடுபொருளிலும்‌ காணப்படுகின்றது, சருகு 
என்கிற தோற்றப்படிமம்‌, குறியீட்டுப்‌ பரிமாணங்களை 
ஏற்றுக்கொண்டு நிற்கின்றது. அது இனியும்‌ பசுமையாக 
இல்லையென்றாலும்‌, இழந்த குழந்தைப்‌ பருவத்தின்‌ மகிழ்ச்சிக்கு 
ஓர்‌ உயிர்ப்புள்ள இணைப்புத்தொடர்பாக அது பயன்படுகிறது. 
கடந்த காலத்தில்‌ அது செய்துவந்ததைப்‌ போல, அதனால்‌ 
இனிமேலும்‌ இசையை எழுப்பிட இயலாது; அனால்‌ 
உலர்ந்துபோனதாக இருப்பினும்‌, அது இன்னும்‌ உயிரோடுதான்‌ 
இருக்கின்றது; நம்பிக்கையையும்‌, உறுதியையும்‌ ஏநீதிநிற்கவே 
செய்கின்றது. பேண்ட்ரே, பலவகை ஆதாரங்களிலிருந்து இந்த 
அணிநயத்தை எஈட்டியிருக்கின்றார்‌. 'சருகு' என்பது அவருடைய 
சொந்தக்‌ கருதான்‌; அனால்‌ 'ஜெனுஹூட்டு'வில்‌ வரும்‌ 
தேன்கூட்டின்‌ தோற்றப்படிமமோ, தாகூரின்‌ சாதனா விவிருந்து 
எடுத்தாளப்பட்டதாகும்‌. மற்றும்‌, 'ராத்திரிகெ' (இரவுக்கு? என்பதில்‌ 
வருகின்ற ஆல இலையான 'வாதபத்திரா'வோ, பேண்ட்ரேவின்‌ 
கவிதைகளில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ வருகின்ற ஒரு குறியீடாகும்‌; 
அதை 'சிசுமாரன லாலி' போன்ற பிற்காலக்‌ கவிதையிலுங்கூடக்‌ 
காணலாம்‌. அல இலையோ, கண்ணனுடனும்‌, படைப்புகளின்‌ 
சுழற்கியடனும்‌ ஏராளமான புராணதி தொடர்புகள்‌ 
கொண்டதாகும்‌. 

தொடக்கக்காலக்‌ கவிதைகளுக்கிடையே, 'சதுர்முக 
செளந்தர்யா' (நான்கு முக அழகு), 'சந்திரா' (நிலா), 'நித்தே' 
(உறக்கம்‌), 'லீலே' (நாடகம்‌) ஆகியவை, ஒரு தொகுதியாக 
அமைகின்றன இவை, அறிவு வேட்கைக்‌ கவிதைகள்‌) 
பண்பியலான கருத்துகளுக்கு உயிரும்‌ உணர்வும்‌ அளிக்கக்கூடிய 
பேண்ட்ரேவின்‌ ஆற்றலுக்கு, இவை தொடக்கக்கால 
எடுத்துக்காட்டுகளுமாகும்‌, அழகைப்‌ புலனுணர்வு அழகு, 
கற்பனை அழகு, அறிவு அழகு, ஆன்மிக அழகு என நான்கு 
வகையினதாக ஸ்ரீஅரவிந்தர்‌ வகுத்துக்கூறியுள்ள எருத்து. 
பேண்ட்ரேவைப்‌ பெரிதும்‌ ஆட்கொண்டது. அதனால்‌ அச 


34 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கருத்தை பேண்ட்ரே தன்‌ சொந்தக்‌ கருத்தாக ஆக்கிக்கொண்டு 
பாடியுள்ளார்‌. அனாலும்‌ இந்தக்‌ கருத்து, மேற்சொன்ன 
தொகுதியைச்‌ சேர்ந்த நான்கு கவிதைகளிலும்‌ ஓரளவிற்கே 
காணப்படுகிறது. 'சதுர்முக செளந்தர்யா' எனுங்‌ கவிதைக்கான 
பாடுபொருளோ, அழகின்‌ அனுபவத்தையும்‌, அறிவையும்‌ 
பற்றியதாகும்‌. 'சந்திரா' என்னும்‌ கவிதை, நிலவின்‌ ஒளிவிடுகின்ற 
புலனுணர்ச்சியை வருணிப்பதில்‌ தொடங்கினாலும்‌, இறுதியில்‌ 
நிலவின்‌ உண்மையான முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி 
முடிவடைகிறது. சந்திரன்‌ (இந்தியக்‌ கற்பனையில்‌, பெண்ணாக 
உருவகிக்கப்படுவதில்லை) தன்‌ சொந்தத்‌ துயரத்தை மறந்துவிட்டுப்‌ 
பெருங்கடலுக்கு மகிழ்ச்சியைக்‌ கொணர்வது போன்று, கவிஞரும்‌ 
துன்பமுறுகின்றவர்களுக்குத்‌ தன்‌ பாடல்கள்‌ மனஅமைதியைக்‌ 
கொண்டுவர வேண்டுமென்றும்‌, தன்‌ சொந்தத்‌ துயரங்களை 
வெளிப்படுத்தக்கூடாதென்றும்‌ விரும்புகின்றார்‌. இந்தக்‌ கருத்து, 
பேண்ட்ரேவின்‌ அழகுணர்ச்சிப்‌ பண்பின்‌ ஒரு முழுமையான 
பகுதியாக உள்ளது. ஒவ்வொரு கவிதையுமே, நான்கு 'சத்படி' 
பாடற்பகுதிகளைக்‌ கொண்ட ஒரு தொகுப்பாகும்‌. ஈரேழடிப்‌- 
பாடலை விடவும்‌ இந்தப்‌ பாடல்‌ அமைப்பையே தான்‌ 
விரும்புவதாக பேண்ட்ரே எங்களிடம்‌ கூறியுள்ளார்‌. நான்கு வகை 
அழகு' என்கிற ஸ்ரீ அரவிந்தரின்‌ கருத்துக்கு மூல அதாரம்‌, &ட்சின்‌ 
கவிதையாகும்‌. ஒருவேளை இந்த உண்மையின்‌ காரணமாகவோ 
என்னவோ, மேலே குறிப்பிட்ட கவிதைத்‌ தொகுதியில்‌, அந்த 
ஆங்கிலக்‌ கவிஞரின்‌ கருத்து உள்ளே பொதிந்திருப்பதை 
உணரலாம்‌. 'சந்திரா' கவிதைக்கான மூல உணர்ச்சித்‌ 
தோற்றுவாயோ, '8ஈஞ்ர!/ா' எனும்‌ கவிதையாகும்‌. 


"கேட்கும்‌ மெல்லிசைப்‌ பண்களேோ, இனிமையாய்‌ 
உள்ளன; ஆனரைய்‌, 

கேட்காதவையோ,; அவற்றைவிட இன்னும்‌ மிகுந்த 
இனிமையானவை 


என்னும்‌ &ீட்சின்‌ புகழ்பெற்ற அடிகளின்‌ எதிரரொலிகளை, 
சதுர்முக செளந்தர்யா'வில்‌ கேட்கிறோம்‌. 'நித்தலே' எனும்‌ கவிதை, 
'ஒ1660 800 ௦ர்ரு! எனும்‌ கவிதையிலிருந்து அகத்தாண்டுதல்‌ 
பெற்றிருந்திருக்கக்கூடும்‌ எனினும்‌, அனுபவமும்‌ வெளிப்பாடும்‌ 
பேண்ட்ரேவினுடையவைதாம்‌. 


விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 35 





'சத்படி' வகையில்‌ மிகுந்த உயர்வேட்கையடன்‌ பேண்ட்ரே 
இயற்ற முயன்றவற்றில்‌ ஒன்று, அவருடைய முதற்‌ கவிதை நூலான 
'கிருஷ்ணகுமாரி' (1922) எனும்‌ கவிதையாகும்‌. இராசபுதனத்து 
இளவரசியான கிருஷ்ணகுமாரியின்‌ இரங்கத்தக்க இறப்பானது, 
கன்னட மொழியில்‌ பல கவிதைகளுக்கும்‌ நாடகங்களுக்கும்‌ 
கருப்பொருளாக இருந்திருக்கிறது. பேண்ட்ரேவுக்கு அதாரமாக 
அமைந்தவையோ, வங்காளியில்‌ ரஜினிகாந்த்‌ குப்தா எழுதிய 
நூலை அடிப்படையாகக்‌ கொண்டு ச்சா. வாசுதேவய்யா எழுதிய 
ஆரிய கீர்த்தி என்னும்‌ நூலும்‌, லெப்‌-கர்னல்‌ ஜேம்ஸ்‌ டாட்‌ (1௦00) 
எழுதிய '&ராவி5 ௭ம்‌ கார பெ!(/65 ௦74 ஈவு௨்கா' - (4/01-1) என்னும்‌ 
நூலும்தாம்‌. டாட்‌ அவர்களின்‌ அணுகுமுறை, ஒர்‌ ஐரோப்பியரின்‌ 
அணுகுமுறையாக இருந்தது; ஆனால்‌ அவருடைய நூல்‌, மூல 
ராஜஸ்தான்‌ அதாரங்களைப்‌ பயன்படுத்திக்கொண்டுள்ளதால்‌ 
கடுமையான உருத்திரிவுகள்‌ எவையும்‌ அதிலில்லை. இதைப்‌ 
பாடுபொருளாகக்‌ கொண்டு, ஐந்துஅங்க நாடகமொன்றை எழுதத்‌ 
தன்‌ தந்‌ைத திட்டமிட்டி ருந்ததாகக்‌ கவிஞரின்‌ மகனான டாக்டர்‌ 
வாமன்‌ பேண்ட்ரே எங்களிடம்‌ கூறினார்‌; அனால்‌ கவிஞர்‌ தன்‌ 
மனத்தே எண்ணியிருந்த பல பிற நாடகங்களைப்‌ போன்றே, இந்‌ 
நாடகமும்‌ எழுதப்படாமலே நின்றுவிட்டது. பேண்ட்ரே, தன்‌ 
கவிதையை 'அக்யான காவீயா' என்று பெயரிட்டழைக்கின்றார்‌. 
ஆனால்‌, அதன்‌ அமைப்போ கதைப்பாங்குடையது என்பதை விட 
நாடகப்‌ பாங்குடையதாகவே உள்ளது. கிருஷ்ணகுமாரியின்‌ 
குரல்தான்‌, அக்‌ கவிதையில்‌ நாம்‌ கேட்கும்‌ முதன்மையான 
குரலாகும்‌. ஆனால்‌ மற்ற குரல்களையும்‌, அதாவது 
நட்சத்திரங்களின்‌ கூட்டுக்‌ குரல்களையும்‌, கிருஷ்ணகுமாரியின்‌ 
பெற்றோர்கள்‌, அவளை மணக்க விழைந்தோர்‌ அகியோரின்‌ 
கூரல்களையும்‌, ஏன்‌, கவிஞரின்‌ குரலையும்கூடத்தான்‌ நாம்‌ 
கேட்கிறோம்‌. 'கிருஷ்ணகுமாரி'யின்‌ பாடுபொருள்‌ கருத்து, 
இறப்பிற்கெதிராகக்‌ கதைத்தலைவி மேற்கொள்ளும்‌ ஆன்மிக 
வெற்றியாகும்‌. தன்‌ உதடுகளை நோக்கித்‌ தான்‌ உயர்த்தும்‌ 
ஒவ்வொரு கோப்பை நஞ்சுடனும்‌, அவள்‌ தமோ, ரஜோ, சத்துவ 
குணங்களைக்‌ கடந்து பகவத்‌ கதையில்‌ பாராட்டிப்‌ பேசப்படும்‌ 
'நிஸ்திரைகுண்யா' எனும்‌ குணத்தை எய்துகின்றாள்‌ இத்‌ 
தொடக்கக்காலக்‌ கவிதை நூலானது, இரண்டு காரணங்களால்‌ 
முக்கியமானதாகும்‌. சத்படி, பா வடிவத்தில்‌ கவிஞர்‌ எய்திய 


36 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


மிகவுயர்ந்த சாதனை அது; மற்றும்‌ அதிலுள்ள சில கவிதைகள்‌, 
அவருக்கு முன்மாதிரியாக அமைந்த லட்சுமி ஷாவின்‌ 
கவிதைகளைப்‌ போன்றே அவ்வளவு அழகானவையாக உள்ளன. 
இரண்டாவது காரணமோ, நாடகத்தை எழுதுவதிலும்‌, 
நாடகத்தை: அமைப்பதிலும்‌ கவிஞருக்கிருந்த உண்மையான 
 அந்திஇுபேதிறினைத்‌ தொடக்கக்‌ காலத்திலேயே அந்‌ நூல்‌ 
விளச்கிளிகாட்டுகிறது என்பதாகும்‌. 


பேண்ட்ரே, இப்போது பெரும்புலமை பெற்றவராகி:- 
விட்டார்‌, அனால்‌ அவர்‌ ஓரு புலமை சான்ற கவிஞராக 
ஆகவில்லை. அவர்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌ இருந்த மக்களின்‌ 
வாழ்க்கைகளிலிருந்து தன்‌ வலிமையைப்‌ பெற்றுக்கொண்டார்‌; 
அவருடைய தொடக்கக்காலக்‌ கவிதைகளைப்‌ பற்றிய 
வகையிலுங்கூட, இதுதான்‌ உண்மையான நிலையுமாகும்‌. 1963இல்‌ 
வெளியிடப்பட்ட தன்வரலாற்றுக்‌ கட்டுரை யொன்றில்‌, முடிவாக 
சத்படி பா வகையைத்‌ தான்‌ கைவிட்டுவிட்டதற்கான 
காரணங்களை அவர்‌ விளக்கியுள்ளார்‌: “குறுகிய சீர்‌ எல்லை 
வீச்சுடைய 'சத்படி' பா வகையானது, சுதந்திரத்தை விரும்புகின்ற 
என்‌ உணர்வுக்குப்‌ பொருந்தாமல்‌ இருந்ததுதான்‌ பெரும்பாலும்‌ 
காரணமாக இருந்திருக்கக்கூடும்‌. தார்வாத்‌ தெருக்களில்‌ நான்‌ 
அடிக்கடி திரிவது வழக்கம்‌; அப்போது தாசர்களின்‌ (கடவுளின்‌ 
ஊழியர்களின்‌) பாடாக்களிலிருந்து, மாடுமேய்ப்பவர்களின்‌ 
பாடல்கள்‌ வரையிலும்‌ மக்களிடையே வழங்கிய பாடல்களுக்கு, 
என்‌ காதுகள்‌ இசையமைத்துக்‌ கொடுத்தன; இவைதாம்‌ என்‌ 
உணர்ச்சிப்பாங்கு நிலைக்கு உருவங்‌ கொடுத்திருத்தல்‌ வேண்டும்‌. 
'சங்கத்யா'வின்‌ 'அம்ஷி' வடிவங்களும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களும்‌ 
சுவாசிக்கின்ற இனிமையான சுதந்திரம்‌, என்‌ (அரத்தத்தில்‌ ஏற்கெனவே 
இருந்திருத்தல்‌ வேண்டும்‌. இவையனைத்தும்‌ சேர்ந்துதான்‌, புதிய 
சந்த வடிவங்களை உருவாக்குவதற்கே வழிகோலின"”. 


மக்கள்‌ விரும்பும்‌ நடையை விரும்பிப்‌ பின்பற்றி 
எழுதப்பட்ட பேண்ட்ரேவின்‌ தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌, 
மூன்று தொகுதிகளுக்குள்‌ அடங்குவனவாகும்‌: (1) வட்டாரத்தை 


2: - அல்லது நாட்டைப்‌ பாடுபொருள்களாகக்‌ கொண்ட கவிதைகள்‌, 


(2) காதற்‌ கவிதைகள்‌; மற்‌ றும்‌ (3) இறைவணக்க (பிரார்த்தனை)ப்‌ 


பாடல்கள்‌. 'கன்னடட _கந்தவ்வன லாலி' (கன்னடக்‌ 


குழந்தைகளுக்கு ஒரு தாலாட்டு), 'கன்னடிகானா உதயராகா' 


எ எவ்‌ மவன்‌ வணண்கயகய யய வைகையை யய்‌ ம 


விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 37 





(கன்னடியர்க்கான ஒரு காலைப்‌ பாடல்‌) (பூபாளம்‌) மற்றும்‌ தருண 
தபஸ்வி' (இளைய துறவி) ஆகிய கவிதைகள்‌, முதலாவது 
தொகுதியாக அமைகின்றன. 


முதலிரண்டு கவிதைகளும்‌, பேண்ட்ரேவால்‌ பதிப்பிக்கப்‌- 
பட்டு, 1928இல்‌ வெளியிடப்பட்ட தேசபக்திப்‌ பாடல்களின்‌ 
தொகுப்பான :நந்‌ நாடு ஈ கன்னட நாடு' என்னும்‌ நூலில்‌ 
வெளிவந்தன; அனால்‌ அவை அதற்கு முன்னரே 
எழுதப்பட்டவைதாம்‌. இந்தியத்‌ தாய்‌, தன்‌ கன்னட மகளுக்காகப்‌ 
பாடும்‌ பாடலான 'தாலாட்டு', எந்தத்‌ தேசியக்‌ கண்ணோட்‌_த்தில்‌ 
கவிஞர்‌ வட்டார ஒற்றுமையை அகக்கண்ணால்‌ கண்டுள்ளார்‌ 
என்பதைக்‌ காட்டும்‌ பாடலாகும்‌. காலைப்‌ பாடல்‌' என்னும்‌ 
பாடல்‌, கருநாடகத்தின்‌ தலைவிதிக்குத்‌ தலைமைதாங்கும்‌ 
தெய்வத்திற்கான ஒரு முதல்வணக்கப்‌ பாடலாகும்‌. பின்வருவன 
போன்ற சக்திவாய்ந்த அடிகள்‌, அக்‌ கவிதையில்‌ உள்ளன: 


"இறநீதுபோன நல்லோரின்‌ உறைவிடத்திற்குள்‌ நுழை, 

பரப்பட்டுள்ள நஞ்சினை உறிஞ்சிவிடு, 

வற்றிப்போன அமுத நீரோடையை மீண்டும்‌ நிரம்பு; 

வலிமை ஏன்னும்‌ விதைகளை ஏராளமாக விதைத்து வி) 

எங்கள்‌ இதமயங்களிலிருந்து அச்சம்‌ ' என்பதை 

வெளியே அகற்றிவிட”, 

தருண தபஸ்வி' எனும்‌ கவிதையின்‌ அமைப்போ, மற்ற 
இரண்டு கவிதைகளில்‌ எதனின்‌ அமைப்பையும்விடச்‌ சற்று 
சிக்கலானதே. இக்‌ கவிதையின்‌ மூன்று பாகங்கள்‌, துறவியின்‌ 
மனத்தின்‌ மூன்று வெவ்வேறு நிலைகளை நாடகமாக 
வடித்துக்காட்டுகின்றன. முதற்‌ பகுதியில்‌, இளைஞன்‌ தன்‌ 
சிறையிலிருந்து வேதனையுடன்‌ அழுவதை நாம்‌ கேட்கின்றோம்‌. 
அவன்‌ உணர்ச்சியிழந்தவனாகவும்‌ குழப்பமடைந்தவனாகவும்‌ 
உள்ளான்‌. இரண்டாவது பகுதி, இந்தியத்‌ தாய்‌ அத்‌ துறவியின்‌ 
முன்‌ தோன்றி, அவனுக்கு மனஉரத்தை நிரப்புகின்ற ஒரு கனவுக்‌ 
காட்சியை வருணிக்கின்றது இறுதிப்‌ பகுதி, புதிய உறுதியுடனும்‌, 
சுதந்திரம்‌ என்பதற்கு என்ன பொருள்‌ என்பது பற்றிய 
புத்தறிவடனும்‌ அவ்‌ விளைஞன்‌ மறு பிறப்பெடுப்பதைக்‌ 
காட்டுகின்றது இந்தக்‌ கவிதை, இராசத்துரோகம்‌ என்ற 
குற்றச்சார்த்தின்‌ பேரில்‌ பின்னர்‌ தான்‌ சிறைக்கு அனுப்பப்பட்ட- 
போது 7932-33இல்‌ இக்‌ கவிஞர்‌ அனுபவிக்கவிருந்த அனுபவத்தை, 
முன்கூட்டியே எதிர்பார்த்து எழுதப்பட்டதாகும்‌ 


38 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


தொடக்கக்காலக்‌ காதற்‌ கவிதைகளுக்கிடையே 
'கோகிலெகெ' (குயிலுக்கு) என்ற கவிதை, பல காரணங்களால்‌, 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. நாட்டுப்புற நடைப்பாங்கு, மரபுச்‌ 
சொற்றொடர்‌ அகியவற்றில்‌ கவிஞர்‌ சோதனைகளை நடத்தத்‌ 
தொடங்கியதையும்‌, மந்திரத்‌ தன்மை வாய்ந்த, உண்மை செறிந்த 
பேண்ட்ரேய உலகமொன்றை அவருக்கே உரிய தனித்தன்மை- 
யோடு உருவாக்கத்‌ தொடங்கியதையும்‌ அக்‌ கவிதை 
குறித்துக்காட்டுகிறது. அக்‌ கவிதை, உழவுப்‌ பெண்‌ ஒருத்தி, குயிலை 
நோக்கிப்‌ பாடும்‌ ஒரு காதற்பாடல்‌ வடி வத்திவுள்ளது. கூயிலானது 
முந்தைய சந்திப்பையும்‌, அவனோடு இருந்தபோது அவள்‌ 
அனுபவித்த மகிழ்ச்சியையும்‌ பற்றிய நினைவுகளை அப்‌ 
பெபண்ணிற்குக்‌ கொண்டுவருகிறது. ௮க்‌ கவிதை மேலே 
செல்லச்செல்ல, அப்‌ பெண்‌, அக்‌ குயிலின்‌ மந்திர உலகத்தில்‌ 
தன்னையே இழந்துவிடுவதையும்‌, அவள்‌ மீண்டும்‌ எழுந்துதான்‌ 
ஆக வேண்டும்‌ என்கிற நிலையில்‌ அவள்‌ விழித்தெழுகிறபோ து, 
'குக்கூ' என்கிற அக்‌ குயிலின்‌ அழைப்பின்‌ பொருளை அவள்‌ 
புரிந்துகொண்டிருப்பதையும்‌ காட்டுகின்றது. இந்தக்‌ கவிதை, 
'அன்யோத்தி' என்கிற கவிதா உபாயத்திற்கான அருமையான ஓர்‌ 
எடுத்துக்காட்டாகும்‌. மற்றொரு காரணத்தாலும்‌, இக்‌ கவிதை 
நமக்கு முக்கியமானதாகவுள்ளது. அது என்னவெனில்‌, 
பேண்ட்ரேவின்‌ கவிதையில்‌ காணப்படும்‌ புலனுணர்வு 
அனுபவத்தோடு பெரும்பாலும்‌ தொடர்புகொண்டதும்‌ 
யாவருக்கும்‌ தெரிந்ததுமான 'ஜோகி'யுடன்‌, 'குயில்‌' எனும்‌ 
குறியீட்டின்‌ மூலமாக அக்‌ கவிதை தொடர்புகொண்டுள்ள து 
என்பதாகும்‌. 


சூழ்நிலையில்‌ ஒற்றமையில்லையென்றாலும்கூட, 
'கோகிலெசெ'வின்‌ அமைப்பு முறைக்கும்‌ கேசவசூதரின்‌ 'கூபாத்‌' 
(ஆந்தை) எனுங்‌ கவிதையின்‌ மூலமாக பேண்ட்ரேவை 
அடைந்திருக்கக்கூடிய போ (௦6) எனுங்‌ கவிஞரின்‌ அண்டங்‌ 
காக்கை' எனும்‌ கவிதையின்‌ அமைப்புமுறைக்கும்‌, ஒற்றுமைகள்‌ 
உள்ளன. 'மானசுக்கராயன மகளு' (மானகுக்கராயரின்‌ மகன்‌) 
எனும்‌ மற்றொரு தொடக்கக்‌ காதற்‌ கவிதையில்‌, டென்னிசனின்‌ 
'சாலாட்‌ சமாட்டி' (76௨ (80 ௦7 541071) எனும்‌ கவிதையின்‌ 
எதிரொலிகள்‌ கேட்கின்றன. கோபுரமொன்றில்‌ சிறைப்படுத்தப்‌- 
பட்ட அச்‌ சீமாட்டியைப்‌ போன்றே, மானளுக்கராயரின்‌ மகளும்‌ 


விடியல்‌ ; தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 39 


தன்‌ மாளிகைக்குள்ளேயே அடைத்துவைக்கப்படுகின்றாள்‌. 
டென்னிசனின்‌ கதைத்தலைவியைப்‌ போன்றே, இவளும்‌ மனிதத்‌ 
தொடர்பிற்காகவும்‌ காதலுக்காகவும்‌ ஏங்குகிறாள்‌, தன்னைக்‌ 
காத்து மீட்‌ பவர்‌ தன்னை விடுவிக்க விரைவில்‌ வருவார்‌ என்கின்ற 
நம்பிக்கை அவளைத்‌ தடுத்துநிறுத்துகின்றது. இக்‌ கவிதைக்கான தன்‌ 
குறிப்பில்‌, இக்‌ கவிதை, அகஅழகைவிடப்‌ புறஅழகை விரும்புகிற 
தவறான விருப்பத்தைப்‌ பற்றியதென்று பேண்ட்ரே கூறியுள்ளார்‌; 
அனால்‌ உள்ளபடியே இக்‌ கவிதை, புலனுணர்வு வாழ்க்கைக்குள்ள 
மதிப்பினைத்தான்‌ உறுதிப்படுத்திக்காட்டுகின்றது. 


தன்‌ வாழ்நாள்‌ முழுவதிலும்‌ பேண்ட்ரே எழுதியுள்ள 
இறைவணக்கப்‌ (பிரார்த்தனை) பாடல்களின்‌ நீண்ட தொடரில்‌, 
அபயச்சானே, 'சக்தி, 'சங்கற்பா' அகியவை தொடக்கக்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்தவை. 'அபயச்சானே' வும்‌ 'சக்துியும்‌, அன்னையாம்‌ 
இறைவியை நோக்கிப்‌ பாடப்பட்டவை. இவற்றில்‌ முதலாவது 
பாட்டில்‌, அச்சம்‌, மனமுறிவு ஆகிய உணர்ச்சிகளால்‌ நசுக்கப்பட்ட 
நிலையில்‌, கவிஞர்‌, பாதுகாப்புக்காக அன்னையை நாடி இவ்வாறு 


பாடுகின்றார்‌; 


"அச்சம்‌ என்னும்‌ உடைகளை தான்‌ தூக்கி 
ஏறிநீதுவிட்டேண்‌ 
ஒரு குழந்தையைப்‌ போல நான்‌ ௮மமணமாக உன்முன்‌ 
நிற்கின்றேன்‌. 


கவிஞரின்‌ தாய்க்கு மகிழ்ச்சியூட்டியதும்‌ அதனால்‌ 
கவிஞருக்கும்‌ மிகவும்‌ அருமையானதாக இருந்ததுமான 'சக்தி' 
எனும்‌ கவிதை, துர்க்கையையும்‌, இலட்சுமியையும்‌ 
வணங்குவதன்மூலம்‌ அன்னை வணக்கக்‌ கோட்பாட்டினை 
அகப்படுத்தும்‌ ஒரு முயற்சியாகும்‌. 1921இல்‌ எழுதப்பட்ட 'சங்கற்பா' 
எனும்‌ இறைவணக்கப்‌ பாடல்‌, ஹரிதாசர்களின்‌ பாடல்களில்‌ 
இருந்து அகத்தூண்டுதல்‌ பெற்று எழுதப்பட்டதாகும்‌; வடிவத்திலும்‌ 
உணர்ச்சியிலும்‌ அவற்றிற்கு மிகவும்‌ நெருக்கமானதுமாகும்‌. 
இங்கே குறிப்பிட்டே தீரவேண்டியதாகவுள்ள 'புணர்யோகருதா' 
என்பது, ஆன்மிக வாழ்க்கையின்‌ ஏற்ற - இறக்கங்களைப்‌ பற்றிய 
ஒரு பாடலாகும்‌. “ஏழு கன்னிகேயரு' (ஏழு கன்னியார்கள்‌) எனும்‌ 
கவிதையைப்‌ போல அவ்வளவு வெற்றியானதில்லையெனினும்‌, 
அன்மாவின்‌ வீ ழ்ச்சியிவிருந்து அதன்‌ மீட்சிவரையிலும்‌ ஆன்மிக 


40 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


வாழ்க்கையின்‌ விளக்கஅட்டவணையை அது தடங்காட்டிக்‌- 
கொண்டே செல்கின்றது. ஆன்மாவையும்‌ மறுபிறப்பையும்‌ 
குறித்துக்காட்டுகின்ற, பேண்ட்ரேவின்‌ இரண்டு மையக்‌ 
குறியீடுகளான கழுகும்‌, வண்ணத்துப்‌ பூச்சியும்‌, இந்தக்‌ 
கவிதையின்‌ அமைப்பில்‌ முக்கியமான ஒரு பங்கினைப்‌ 
பெற்றிருக்கின்றன. 


1919லேயே எழுதப்பட்டு, அனால்‌ 1926இல்தான்‌ 
வவெளியிடப்பட்டதான 'பெலகு' (விடியல்‌) எனுங்‌ கவிதை, 
பேண்ட்ரேவின்‌ கவிதைப்‌ படைப்புகளில்‌ மட்டுமன்றி, 
கன்னடத்தில்‌ தற்காலக்‌ கவிதையின்‌ படிமுறையான 
வளர்ச்சியிலும்‌ தனிச்சிறப்பான ஓர்‌ இடத்தைப்‌ பெற்றிருக்கிறது; 
ஏனெனில்‌, ஒரு புதிய வெளிப்படுத்து முறையையும்‌, ஒரு புதிய 
வெளிப்படுத்து வடிவத்தையும்‌ அது கண்டுபிடித்ததுதான்‌. இக்‌ 
கவிதை எவ்வளவு துணிச்சலான ஒரு சோதனை என்பது பற்றி 
பேண்ட்ரேவே அறிந்திருந்ததாகத்‌ தோன்றுகிறது; எவ்வாறெனில்‌ 
அதை அவர்‌, யாவருக்கும்‌ தெரிந்த கவிப்பெயரான 
'அம்பிகாதனயதத்தர்‌' என்கிற பெயரில்‌ வெளியிடாமல்‌, 
'சதானந்திலங்கமா' என்கிற புனைபெயரொன்றில்‌ வெளியிட்டார்‌. 
மரபுக்‌ கவிதைக்கே அதிகமாகப்‌ பழக்கப்பட்டுவிட்ட, சுவைநலம்‌ 
கொண்ட வாசகர்கள்‌ அதை எப்படி வரவேற்பார்கள்‌ 
என்பதுபற்றி அவருக்கு உறுதியான நம்பிக்கையில்லை. இந்த 
மிகவுயர்ந்த, குறிப்பிடத்தக்க சாதனைக்குப்‌ பின்னே இருபெரும்‌ 
தாக்கங்கள்‌ வேலைசெய்துள்ளனவாகத்‌ தோன்றுகின்றது; 
அதாவது ரச சித்தி முறை, அதாவது 'ரச' (சுவை) உணர்வை 
எய்துதல்‌ என்பது ஒன்று. இது, பகவத்கீதையிலிருந்து 
எடுக்கப்பட்ட பின்வரும்‌ பாடலில்‌ விவரிக்கப்பட்டுள்ள து: 


"இந்திரியாணி பரண்யணூஹுூ இத்ரியேப்யோ பரம்‌ 


மனஹா 
மனசரஸ்து பர புத்திஹியோ புத்தேஹ்பரதாஸ்து 


ஹா ”, 


இதை, தன்‌ மனத்தை நெறிப்படுத்திய இருபெரும்‌ 
மூோதுரைகளில்‌ ஓன்று என, பேண்ட்ரே அடையாளங்‌ 
காட்டியுள்ளார்‌. (மற்றொரு மூதுரை, 'பயலு அலயதோலகோ' 


விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 4] 


என்ற அடியுடன்‌ தொடங்குகின்ற 'கனகதாசா'விவிருந்து 
எடுக்கப்பட்ட ஒரு பாடலாகும்‌, இரண்டாவது தாக்கம்‌, 
ஸரீ அரவிந்தரின்‌ '[-பர்பா6 ௦61௫ு' என்பதிலிருந்து எடுக்கப்பட்ட 
பின்வரும்‌ ஒரு கூற்றாகும்‌: “வடி. வம்‌, உணர்வினை நிர்ணயிப்பதோ, 
வெளிப்படுத்திக்காட்டுவதோ இல்லை; மாறாக, உணர்வுதான்‌ 
தன்னைக்‌ கொண்டே வடிவத்தையும்‌ வாசகத்தையும்‌ 
உருவாக்குகின்றது” இந்தக்‌ கூற்றுக்கு, “வடிவம்‌ என்பது, 
பருப்பொருளும்‌, உணர்வும்‌ கலந்த கலவையாகும்‌; அது 
உணர்வின்‌ புலப்‌ படு தன்மையாகும்‌'' என்கிற எமர்சனின்‌ 
கூற்றுத்தான்‌ மூலாதாரமாகும்‌. 'பெலகு' என்னும்‌ கவிதையின்‌ 
அங்கில ஆக்கத்தின்‌ தமிழாக்கம்‌ பின்வருமாறு: 


விடியல்‌ 


முத்துப்‌ போலும்‌ நீரூடன்‌ பளபளத்த கிழக்கு வீடு, 

பென்னிறமுட்டிற்று இழைவாக ௮ங்கணும்‌ 

திறந்த வாயில்களின்‌ ஊடே வெள்ளம்போல்‌ 
பெருக்கெடுத்தே, 

ஒலியானது! நனைத்தது புவி முழுவதைய/ம 


நீரூற்று தன்னியல்பாகவே வேகமாகப்‌ பாபப்நீதாலும, 
திரவ வயிரம்‌ வேகமாப்ப்‌ பாபப்நீதது 

அறு மண அருமீபுகம்‌ இதழீகளை விரிிதீதன; 

ஆம, தாமாகவே விரிதீதன இதழ்களை 


இலைகளின்‌ மேலே, பூக்களுக்குளன்ளோ தேரன்றின, 
அமுதத்தின்‌ துளிகள்‌, அமுதத்‌ துளிகள்‌. 

விண்ணி லிருந்து அவற்றை இங்கே 
கொணற்ந்தவ றாரோ? இப்போ திங்கே 

அவற்றை வைத்தவர்‌ ஆரோ ஆரோ 


அவர்கள்‌ பூவிதழீத்‌ தூரிகை தன்னை 

குளிர்ந்த மென்காற் றின்‌ கைகளில்‌ வைத்தனர்‌. 
மணமூட்டிய மகரந்தத்தால்‌ பூசி அப்பினர்‌: 
வண்டுகளே, வானத்தில்‌ சுதந்திரமாக விடப்படுகின்றன. 


42 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 
வ ப ப. பப க ப ட ப அப்வெபப்ட்பட்ட்‌ 


மரங்கள்‌, புதர்கள்‌ ஆகியவற்றின்‌ தொண்டைகளிலிருந்து! 
எழுந்தன, பறவைகளின்‌ இனிய பாடல்கள்‌, 

காடுகள்‌ செறிந்த இந்தப்‌ புலியோ; 

கந்த. ரவ உலகமாக உ ருமாற்றப்பட்டது;, 


கண்ணோ பார்த்தது; நாக்கு, சுவைத்தது 

இந்த௭என்‌ மேனி, தொடும்‌ உணர்ச்சியை அனுபவித்தது 
, காது; கேட்டது? மூக்கு, நாற்றமுணர்ந்தது? 
தெய்வத்தின்‌ கோமிலான என்‌ மனமோ, 

ஆனந்த பரவசத்தில்‌ தன்னையே மறந்துதின்றது. 


விண்வெளியோ அளவிடற்கரியது; மனத்தின்‌ 
மிடிப்மி.ற்கு அப்பாற்பட்டது; 

பார்க்காத நிறமோ; கண்ணிலிருநீது மறைக்கப்படுகிறது- 

அமைதி என்கிற ரசம்‌ (சுவை மட்டுமே, 

புறத்தே ௮ன்பாகதி தோற்றமளிக்கிறது. 

என்‌ தம்பியே, இது வெறும்‌ விடியல்‌ மட்டுமன்று 


இக்‌ கதை, கிழக்கிலிருந்து ஒளி எழுந்து பரவுகின்ற 
இயற்கையின்‌ ஓர்‌ இயல்பான நிகழ்ச்சியிலிருந்து தொடங்கி, இதை 
ஓர்‌ ஆன்மிகக்‌ குறியீடாக மாற்றி, முடிவடைகின்றது. முத்து, 
வயிரம்‌, அமுதம்‌ அகிய உருவக அணிநயமானது விடியலைப்‌ 
பற்றிக்‌ கவிஞருக்கு நிறைந்திருந்த தனிச்சிறப்பான, வளமிக்க 
அனுபவத்தைக்‌ குறித்துக்காட்டுவதுடன்‌, இறுதியானதான 
தெய்வத்‌ திருவருட்‌ தோற்றத்திற்கு (கடவுளின்‌ பிரசன்னத்திற்கு) 
அவரை ஆயத்தப்படுத்துகின்றது. இயற்கையோடு கவிஞரின்‌ 
புலன்களும்‌, மனமும்‌ கொண்டுள்ள முழுமையான எடுபாடு, 
தானாகவே எழுகின்ற மெய்ஞ்ஞான விசாரணை (அது இறுதியில்‌ 
கைவிடப்படுகின்றது) அகியவை, 'சுவை' என்கிற மெய்யுணர்வு- 
நிலை அனுபவத்தையும்‌, குறியீட்டு விடியலுக்கான அனுபவங்கடந்த 
அறிவுநிலையின்‌ பொருளை அறிகின்ற ஒளி விளக்கத்தையும்‌ 
நோக்கி நடைபோடும்‌ கவிஞரின்‌ முன்னேற்‌- றத்தின்‌ இயல்பான 
படிநிலைகளாக உள்ளன “மாற்றுகின்ற குறியீடுகளையும்‌ மாறிய 
வடிவம்‌ (மாய கருத்திரிபு) பற்றிய சொல்லாட்சி அணிநயத்தையும்‌ 
கவிஞர்‌ கையாண்டிருப்பதற்கு, இக்‌ சுவிதை மிகச்‌ சிறந்த ஓர்‌ 


விடியல்‌ : தொடக்கக்காலக்‌ கவிதைகள்‌ 43 


எடுத்துக்காட்டாகும்‌. மேற்சொன்ன இரண்டுமே, எமர்சன்‌ 
இயம்பிய வடிவத்தின்‌ வேறு வேறு உத்திகள்‌ என்று ரேனே 
வெல்லெக்‌ என்பார்‌ அடையாளம்‌ காட்டுகின்றார்‌. 


'பெலகு'வில்‌ பேண்ட்ரே செய்துள்ள சாதனையின்‌ 
உண்மையான முக்கியத்துவத்தை (ஓரளவிற்குத்‌ தான்‌ என்றாலும்‌ 
கூட) புரிந்துகொண்ட பெருமை, மாஸ்திக்கே சென்று சேரும்‌ 


“மரங்கள்‌, புதர்கள்‌ ஆகியவற்றின்‌ தொண்டைகளி௰ிருந்து! 
எழுந்தன, பறவைகளின்‌ இனிய பாடல்கள்‌.” 


என்ற அடிகளைத்‌ தனியாக எடுத்துக்காட்டி, “அத்தகைய ஒரு 
வெளிப்பாடு, வெறும்‌ திறமைக்குரிய ஒன்று என்பது மட்டுமன்று; 
அது இயற்கையைச்‌ சுவைத்து அனுபவிப்பதற்கான ஒரு புது 
முறையையே வெளிப்படுத்துகின்றது. அது, உணர்வு 
அனுபவத்தின்‌ விளைவு” என்று மாஸ்தி கூறியுள்ளார்‌ 


கார்‌ 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 








ரசமீ [சடை] என்பதே, பிறப்பு, 

ஷிரசம்‌ ஏன்பதோ, இறப்பு; 

சமரசம்‌ என்பது மட்டுமே வாழக்கை. 
- அம்பிகாதனயதத்தர்‌ 


சுருதி மட்டுமே, ஓரு கிருதியாக இருக்கமுழு. மும்‌, 
- நி.1. பேண்ட்ரே 


(0 பண்ட்ரே தன்‌ கவிதைகளில்‌ தெளிவாகக்‌ கூறுகின்ற, 
அனைத்தையும்‌ உள்ளடக்கிய தன்மைவாய்ந்த அகக்காட்‌்௪- 
(415100)யின்‌ முக்கிய கூறுகள்‌, அவருடைய உரைநடை 
எழுத்துகளிலும்‌ காணக்கிடக்கின்றன; எனவே, முதிர்ந்த 
கவிதைகள்‌ என்னும்‌ உலகத்தில்‌ உள்ளபடியே நுழைவதற்கு 
முன்னர்‌, இவற்றைப்‌ புரிந்துகொள்வது அதாயமானதாக 
இருக்கக்கூடும்‌. இந்த அகக்காட்சியைப்‌ பொதுவாக அன்பு மற்றும்‌ 
நல்லிணக்கம்‌ அகியவற்றின்‌ ஓர்‌ அகக்காட்‌ சியென வருணிக்கலாம்‌. 
அது பின்வரும்‌ பல்வேறு வடிவங்களில்‌ தன்னையே 
வெளிப்படுத்திக்கொள்கின்றது: அதாவ து, வாத்சல்யா' (தாய்ச்குக்‌ 
குழந்தையிடமுள்ள பாசம்‌), 'சிநேகா' (நட்பு), 'பிரேமா' 
(அண்‌-பெண்‌ காதல்‌), 'பிரகிருதியின்பால்‌ அன்பு ( இயற்கை), மனித 
குலத்தின்‌ மீது அன்பு (சமஸ்டி மற்றும்‌ 'பக்தி' (தெய்வத்தின்‌ மீது 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 45 


அன்பும்‌, அதைப்‌ பற்றிய அறிவும்‌) ஆகியவையே அவ்‌ 
வடிவங்களாகும்‌; அல்லது, பேண்ட்ரேவுக்கு மிகவும்‌ 
பிடித்தமானதான சாங்கியத்‌ தொடரைப்‌ பயன்படுத்திச்‌ 
சொல்வதாயின்‌, நிலையான உறவு கொண்டுள்ள 'பிரகிருதி' மற்றும்‌ 
'புருஷா' ஆகியோரைக்‌ காணும்‌ ஓர்‌ அகக்காட்சியாகும்‌. 
பேண்ட்ரேவின்‌ கவிதைகள்‌ வியத்தகு வகையினவாகவும்‌ 
பெரும்பாலும்‌ திண்றவைக்கும்‌ வகையினவாசவும்‌ இருந்துங்கூட, 
அவற்றை ஒன்றாகச்‌ சேர்த்து இணைத்துவைத்திருப்பதே, இந்த 
அகக்காட்சிதான்‌ 


அன்னை என்னும்‌ கோட்பாட்டினை ஆய்ந்து சண்டறியும்‌ 
தன்‌ முயற்சியானது எழுபதாம்‌ அகவையிலும்‌ முடிவடையவில்லை 
என்பதை பேண்ட்ரே பின்வருமாறு கூறியுள்ளார்‌: “அன்னையின்‌ 
முகங்கள்‌ அனைத்தையும்‌ பார்த்திருப்பதாக நான்‌ 
கருதவேயில்லை”. அன்னை பற்றிய கோட்பாட்டினை அறிகின்ற 
எழுச்சியானது தன்னுள்‌ எழுந்ததற்கு, அவர்‌ மூன்று 
காரணங்களைத்‌ தந்துள்ளார்‌ இவற்றில்‌ முதலாவது, அவர்‌ மீது 
அவருடைய சொந்தத்‌ தாயும்‌ பாட்டியும்‌ ஏற்படுத்தியிருந்த பெருந்‌ 
தாக்கந்தான்‌. அவருடைய தாய்‌ உயிருடன்‌ இருந்தவரையிலும்‌ 
(பேண்ட்ரேவுக்கு இருபத்தெட்டாம்‌ அகவை நடக்கும்போது, 
அவருடைய தாயார்‌ காலமானார்‌), பேண்ட்ரே தன்னை ஒரு 
குழந்தையாகவே கருதிக்கொண்டி ருந்தார்‌. இரண்டாவது காரணம்‌, 
தாகூர்‌ இயற்றிய குழந்தைக்‌ கவிதைகள்‌ ஏற்படுத்திய விளைவு. 
“தாகூரின்‌ குழந்தைக்‌ கவிதைகள்தாம்‌, என்‌ சொந்தத்‌ தாயைப்‌ 
பற்றியே கூட அறியுமாறு என்னைச்‌ செய்தன” என்கிறார்‌ அவர்‌ 
மான்றாவது காரணம்‌, ஸ்ரீ அரவிந்தர்‌ ஆசிரமத்தின்‌ 
அன்னையிடமிருந்து அவர்‌ பெற்ற அகத்தூண்டுதல்‌ அகும்‌. 
“புதுவையில்‌ நான்‌ அன்னையைப்‌ பார்த்ததற்குப்‌ பின்னர்‌, அன்னை 
நிலையின்‌ அனைத்து வெளிப்பாடுகளுக்குமான அடிப்படையை 
நான்‌ கண்டுகொண்டேன்‌'' என்று அவர்‌ கூறியுள்ளார்‌. 
சதனகேரியிலுள்ள 'ஸ்ரீ மாதா' என்கிற பேண்ட்ரேவின்‌ இல்லம்‌, 
இந்த அன்னையின்‌ நினைவாகப்‌ பெயரிடப்பட்டதுதான்‌. 
காளிதாசனின்‌ 'அபிஞான சாகுந்தலம்‌', ஜஐகந்நாதனின்‌ 
'கங்காஷ்டகம்‌' போன்ற வடமொழி இலக்கியங்களைப்‌ படித்ததன்‌ 
விளைவாக, 'அன்னை' என்னும்‌ கோட்பாட்டின்‌ மதிப்பினைப்‌ 
பற்றி அவர்‌ பெற்றிருந்த அறிவு நிலையை, அது மேலும்‌ 
உயர்த்தியது. 


4 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


பேண்ட்ரே, தன்னை பஞ்சகோச கர்ப்பமாக அடையாளங்்‌- 
காட்டிக்கொண்டார்‌. இந்த பஞ்சகோசங்களாவன: (1) தன்னை 
ஈன்றெடுத்த அம்பிகா, (2) தனக்குப்‌ பேசக்‌ கற்றுத்‌ தந்த 
கன்னடத்தாய்‌; (3) பண்பட்ட அளாகத்‌ தன்னை அக்கிய 
பாரதமாதா; (4) மனித குலத்தின்‌ இதயங்களில்‌ போற்றி 
வணங்கப்படும்‌ பூமித்தாய்‌; மற்றும்‌ (5) அண்டவெளித்‌ தாயான 
விசுவமாதா அகியோர்‌ அவர்‌. தன்‌ கவிதைகளில்‌ தன்‌ அன்னைக்‌ 
கோட்பாட்டை மகேசுவரியாகவும்‌, மகா காளியாகவும்‌, 
மகாலட்சுமியாகவும்‌, மகா சரசுவதியாகவும்‌ கண்டு, முறையே 
விழிப்புணர்வு, வலிமை, மகிழ்ச்சி, பேச்சு - அகியவற்றிற்கு 
அவர்கள்தாம்‌ காரணங்கள்‌ என்றும்‌ அவர்‌ போற்றுகின்றார்‌. 


பேண்ட்ரே, கும்பாரவி என்னும்‌ ராசியில்‌ பிறந்தவர்‌; 
மனிதனுக்குத்‌ தேவையான சகோதரத்துவ (உடன்‌ பிறப்பாண்மை) 
நெறி தனக்கு இயல்பாகவே அமைந்த பண்புதான்‌ என்பதைக்‌ 
காட்டுவதற்காக, இந்தச்‌ செய்திக்கு ஜோதிடக்கலை வகையில்‌ 
இவ்வாறு பொருள்விளக்கம்‌ அளித்துள்ளார்‌. 'கெலெயர கும்பு” 
ஆண்டுகளை, நட்பின்‌ உபாசனை அண்டுகளென அவர்‌ 
வருணித்தார்‌. ௮க்‌ குழு சிதைந்துபோனது, அவருக்கு ஓர்‌ 
அதிர்ச்சியான அனுபவமாகவே அமைந்தது. காளிதாசனைப்‌ 
போன்றே, 'செளரிதா' என்பது பல உயிர்களின்‌ ஒரு சம்ஸ்காரம்‌ 
தான்‌ என்று அவார்‌ நம்பினார்‌. 


“நட்பு என்பது, ஓரே ஒரு பிறஸியில்‌ மட்டும்‌ 
நாடப்படுவதன்று 
பிறவிக்கும்‌ பின்‌ பிறவி என்று புதுப்புது உடமீபு 
எடுப்பதே, அது]. 


நட்பு என்பதற்கு ஆன்மிக மூலாதாரம்‌ உண்டு என்பதே, 
பேண்ட்ரேவின்‌ கருத்தாகும்‌. அது, கதிரவன்‌ அல்லது மித்திரன்‌ 
என்பதுடன்‌ தொடர்புடையதாகும்‌. அதிலிருந்துதான்‌ 'மைத்திர்‌' 
என்னுஞ்‌ சொல்‌ மருவிவந்தது. 'க்கிளே' அல்லது கஇிளெ' என்னுங்‌ 
சன்னடச்‌ சொல்‌, 'கிளி' என்னுஞ்‌ சொல்லுக்குத்‌ தொடர்புடையது 
என்றும்‌ அவர்‌ நம்பினார்‌. எனவே அச்‌ சொல்லை அவர்‌, 
நட்பிற்குக்‌ குறியீடாகப்‌ பயன்படுத்தினார்‌. பாணரின்‌ 
'காதம்பரி'யில்‌, சந்திரபீடரின்‌ நண்பரான வைசம்‌்பாயணார்‌ ஒரு 
கிளியாக உருமாற்றப்படுகின்நாரே, அதை ஒருவேளை இவர்‌ 
மனத்தில்‌ கருதியிருத்தல்‌ வேண்டும்‌. 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 47 


பிரேமையை (காதலைப்‌ பற்றிய பேண்ட்ரேவின்‌ 
கருத்திலுள்ள தனிச்சிறப்பான கூறு என்னவெனில்‌, அது 
முற்றிலும்‌ இந்திய மூலத்தன்மை வாய்ந்ததாக உள்ளது 
என்பதுதான்‌. பேண்ட்ரே கண்டதுபோல, அதற்கான 
மூலாதாரத்தை, :'ரிக்‌' வேதத்தின்‌ 'நாசதிய சுக்தா'வில்‌ காணலாம்‌: 


""கரமாஸ்தடாக்ரே சாமவர்த்ததாதி 
மானசோ ரெட்டேஹா பிரதமம்‌ ய/தாசிட்‌ 
தட்டோ பந்துமாசதி நிராவிந்தன்‌ 
ஹிருதி பிரதிஷ்ய। கரவயோ மானி... 


'காதல்‌' எனும்‌ இந்தப்‌ பொருள்‌ பற்றிய பேண்ட்ரேவின்‌ 
திட்டவட்டமான கூற்று, 'மேக தூததீதின்‌ மொழிபெயர்ப்பான 
அவருடைய 'பிதிக்காவில்‌ காணப்படுகிறது. தொடக்கமென்பதே 
இல்லாத காமத்தின்‌ இருவகை வளர்ச்சியினை அவர்‌ 
வருணிக்கின்றார்‌. இவற்றில்‌ முதலாவது, சாத்தரூபன்‌ மூலமாக 
பிரமனின்‌ ஆசை நிறைவேறுவது; அதன்‌ விளைவு, காமதேவனின்‌ 
எழுச்சியாகும்‌. இரண்டாவது வகையோ, 'காம தகனம்‌' பற்றிய 
புராணக்‌ கதையுடன்‌ தொடர்புடையது. அங்கே, மூன்று 
நிகழ்ச்சிகள்‌ நிகழ்கின்றன: (7) காமத்தின்‌ மூலமாகச்‌ வனின்‌ 
விழித்தெழுநிலை, (2) துன்பத்தின்‌ மூலம்‌ தூய்மைபெறும்‌ 
செயல்முறையைக்‌ கடுமையாகப்‌ பின்பற்றியதற்குப்‌ பின்னர்‌, 
அனங்கனுடன்‌ (மன்மதனுடன்‌) ரதி மீண்டும்‌ ஒன்றிணைதல்‌; (37 
காமத்தின்‌ மறுபிறப்பு. இதையே உருவக வகையில்‌ கூறினால்‌, இந்த 
வளர்ச்சியானது, 'தேவன்‌- ஜீவன்‌-தேவன்‌' என்கிற ஒரு 
சுழல்வட்டமுறையைப்‌ பின்பற்றியுள்ளது என்பதே அது. 
மேற்சொன்ன இரண்டு புராணக்‌ கருத்துகளுக்கும்‌ 
அடிப்படையாக அமைந்துள்ள கோட்பாடு யாதெதனில்‌, 
தெய்வத்தினின்று பிரிவதற்குக்‌ காரணமாக இருப்பது மாயை 
என்பதும்‌, அதே மாயைதான்‌ மூலாதாரத்திற்கே மீண்டும்‌ 
திரும்பிச்செல்வதற்குங்‌ காரணமாக இருக்கிறது என்பதும்தான்‌. 


பேண்ட்ரே, மனித உலகில்‌ மூன்று காம மையங்கள்‌ 
இருப்பனவாக அடையாளங்காட்டியுள்ளார்‌. அதாவது, காதலன்‌, 
கவிஞன்‌ மற்றும்‌ பக்தன்‌ அகியவர்களே அவர்கள்‌. காமம்‌, 
ஒவ்வொருவரிடத்திலும்‌ ஒவ்வொரு விதமாகச்‌ செயற்படுகின்றது. 


46 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


காதலன்‌ (காமி) : மோகம்‌ அவத்தை அசை நிறை- 
வேற்றம்‌.” உடலியல்‌ நிறைவு 


கவிஞன்‌ (கவி) : கற்பனைஃபாவம்‌-5(உணர்ச்சி) பாவத்தின்‌ 
தீவிர நிலை-ஃவாசகங்கள்‌. (சொற்கள்‌) 


பக்தன்‌ : யோகம்‌ தூய்மை தெய்வத்தோடு 
ஐக்கியமாதல்‌-5 தெய்வத்தன்மை. 


காமம்‌ என்பது, பேண்ட்ரேவின்‌ அகக்காட்‌.சியில்‌ ஒரு 
முழுமையான பகுதியாகவுள்ளது. “அறம்‌, பொருள்‌, வீடு 
ஆகியவற்றைக்‌ காட்டிலும்‌ பக்திகாமம்தான்‌' மிக்குயர்ந்த 
குறிக்கோள்‌ (புருஷார்த்தா) என ஏற்றுக்கொள்ளப்படுமாயின்‌, 
மனிதகுலம்‌, தூய்மையை எய்தக்கூடும்‌” என்று அவர்‌ கூறினார்‌. 
கவிதையைப்‌ பற்றிய வரையில்‌, 'காமம்‌' தொடர்பாக 
விரும்பப்படும்‌ செயல்‌ யாதெனில்‌, காமதருமத்தை தருமகாமமாக 
மாற்றுவதுதான்‌. “கவிதை என்பது உலகியல்‌ சார்ந்த அரசியலும்‌ 
அன்று; அல்லது மோட்சத்தை (வீடு பேற்றினை) எய்துவதற்கான, 
உலகியல்‌ பற்றற்ற ஒரு வழியுமன்று. தருமகாமமாக ஆக 
வேண்டுமென்கின்ற உயர்வேட்கை கொண்டிருக்கின்ற 


காமதருமமே அது. 


இருபாலருக்குமிடையே காணப்படும்‌ மேற்கத்திய மாதிரித்‌ 
தொடர்புகளை பேண்ட்ரே உறுதியாகப்‌ புறக்கணித்தார்‌; இந்திய 
நிலைக்கேற்ப, மூன்று முூன்மாதிரிகளை முன்வைத்தார்‌. பிரிவுத்‌ 
துயரத்தின்‌ மூலமாக பிரேமையை (காதலை) எய்துகிற ரதி; பக்தி, 
தவம்‌ ஆகியவற்றின்‌ மூலமாக அதை எய்துகிற சதி); திருமணம்‌ 
(விவாகம்‌) என்கிற வரைச்சட்டத்திற்குள்‌ பிரேமையை நாடுகிற 
சகி அகியோரே, அந்த மூவகையினர்‌. இந்த மூன்று 
முன்மாதிரிகளுக்கும்‌ பொதுவானதாகவுள்ள குறிப்பிடத்தக்க ஒரு 
கூறு என்னவெனில்‌, இவை அனைத்திற்குமே மையமாக 
அமைந்திருப்பது ஒரு பெண்மணியே யன்றி, ஆண்‌ அல்லார்‌ 
என்பதுதான்‌. 


பேண்ட்ரே இயற்கையை நோக்குவதற்கான ஒரு புது வழியைக்‌ 
கண்டுபிடித்தார்‌. அங்கிலக்‌ காதற்காவியங்களை அவர்‌ படித்ததன்‌ 
விளைவாக, கண்ணால்‌ காண்கின்ற இந்த உலகின்பால்‌ ஓர்‌ 
அன்பையும்‌, உள்ளார்ந்த அகஉணார்வுக்கும்‌ புறக்காட்‌சிக்குமிடையே 
ஒற்றுமையைக்‌ காணும்‌ ஓர்‌ அகநோசக்கையும்‌, ஆற்றலுக்கும்‌ 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 49 





உணர்வு நிலைக்குமிடையே நடக்கும்‌ செயலெதிர்ச்‌ செயலைப்‌ 
பற்றிய ஒரு விழிப்புணர்வையும்‌ தன்னுள்‌ அவர்‌ வளர்த்துக்‌- 
கொண்டார்‌. &.ட்‌.யிடமிருந்து, 'இயற்கையின்‌ உணர்வை, உளவியல்‌ 
வகையில்‌ கைவரப்பெறுதல்‌' என்கிற முறையை அவர்‌ 
எடுத்துக்கொண்டார்‌. இவற்றினோடு, 'அதிதெய்விகா' என்கிற 
பரிமாணத்தையும்‌ அவர்‌ சேர்த்துக்கொண்டார்‌. கவிதை என்பது 
ஒருவகைச்‌ செயல்வடிவம்‌ என்றும்‌, அதன்‌ குறிக்கோள்‌ 
புருஷார்த்தமே என்றும்‌ அவர்‌ நம்பினார்‌. எனவே, இயற்கைக்‌ 
காட்சியின்‌ விளையாட்டினை வருணிப்பதுடன்‌ மட்டுமே, 
இக்‌ கவிஞரால்‌ நிறைவுகொண்டுவிட முடியவில்லை. 
பேண்ட்ரேவே கூட, வோர்ட்ஸ்வொர்த்‌ போன்ற இயற்கைக்‌ 
கவிஞர்களால்‌ பின்பற்றப்பட்ட வருணனை ஆர்வமுடைய தியான 
வடி வத்தை எப்போதோ அரிதாகவே பின்பற்றினார்‌. 


தனியாளுக்கும்‌ சமூகத்திற்குமிடையே நல்லிணக்கம்‌ தேவை 
என்பதில்‌ நம்பிக்கை வைப்பதென்பது, பேண்ட்ரேவின்‌ 
ஒருங்கிணைந்த அகக்காட்சியின்‌ ஒரு முக்கியமான கூறாக இருந்தது. 
“ஓவ்வொரு தனியாளுக்கும்‌ இணையாகப்‌ பிறிதொருவர்‌ 
இருப்பதில்லை. எல்லா தனியாள்களுக்குமிடையே காணப்படுகிற 
ஒரு பொதுவான கூறு இது; இதுதான்‌, மனித ஒருமைப்பாட்டையே 
நிலைநிறுத்துகின்றது” என்று அவர்‌ கூறியுள்ளார்‌. தனியாளுக்கும்‌ 
சமூகத்திற்குமிடையே ஒரு மோதல்‌ இருப்பதாக பேண்ட்ரே தன்‌ 
அகக்கண்ணால்‌ காணவில்லை கவிஞர்‌, சமூகத்திடம்‌ தான்‌ 
கொண்டி ருந்த மனப்போக்கில்‌ ௮க்கறையற்றவராக இருந்ததில்லை. 
பண்பாட்டு மரபுகள்‌ மாண்டுவிடாமல்‌ அவற்றைக்‌ 
காத்துவரவேண்டியது, அவருடைய பொறுப்பாக இருந்தது. 
பேண்ட்ரே, பண்பாட்டைக்‌ கூறுபடாத - முழுமையான 
ஒன்றாகவே கண்டார்‌; அது துண்டுதுண்டாகப்‌ பிளக்கப்படுவதை 
அவர்‌ ஏற்றுக்கொண்டதேயில்லை. அவருக்கு, பண்டாட்டின்‌ 
அதிதெய்விக, அதிபெளதிக, அதியாத்ம கூறுகளை விடவும்‌, 
அதன்‌ அதியஜ்னிக கூறுதான்‌ மிகவும்‌ முக்கியமானதாக இருந்தது. 
அதிபெளதிகர்கள்‌ என்போர்‌, மிகையாகவே உலகியல்‌ 
நாட்டமுடையவர்களென்றும்‌, அதிதெய்விகர்கள்‌ என்போர்‌, 
மறு உலகை நினைத்துக்கொண்டிருப்பவர்களென்றும்‌ அவர்‌ 
கூறியுள்ளார்‌. அதியாத்மவாதியோ மற்ற அபக வ்கப்வக்வ்‌ 
இரண்டக நிலையிலிருந்தும்‌ தப்பித்துக்கொண்டவர்‌,; ஆனால்‌ 


அவராலும்‌ மானுடச்‌ சிக்கல்களைத்‌ தீர்க்கமுடி யாமறி போயிற்று 


50 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


எனவே, தற்கால மனிதன்‌, அதியஜ்னிக வழியின்மூலம்‌ மட்டுமே, 
தன்னைக்‌ காப்பாற்றிக்கொள்ள முடியும்‌. 


பேண்ட்ரே மேற்கொண்டிருந்த பொறுப்பு, நிகழ்‌- 
காலத்திற்கும்‌ எதிர்காலத்திற்குமானதாகவே இருந்தது; அதனால்‌ 
கடந்த காலத்தைப்‌ பற்றிய விரிவான ஆராய்ச்சியில்‌ அவர்‌, 
தேவையில்லாத நிலையில்‌, அக்கறை கொள்ளவில்லை; மாறாக, 
அதன்‌ சாரத்தை மட்டுமே அவர்‌ விரும்பினார்‌. அவர்‌, கன்னடப்‌ 
பண்பாட்டுடன்தான்‌ உறுதியாகத்‌ தன்னை இணைத்துக்‌- 
கொண்டார்‌; அனால்‌ இதையும்‌, பரந்த இந்திய மற்றும்‌ உலகக்‌ 
கண்ணோட்டங்களில்தான்‌ எப்போதுமே அவர்‌ பார்த்துவந்தார்‌. 
அவர்‌ இந்தியாவின்‌ பண்பாட்டு மறுமலர்ச்சிக்காக, சப்த படிகள்‌ 
என்று, தான்‌ பெயரிட்டு வழங்கிய, ஒர்‌ ஏழுவழி முறையை 
உருவாக்கினார்‌. இவை பின்வருமாறு: (1) திலகரும்‌ காந்தியடி களும்‌ 
வளர்த்த, தன்னாட்சி (சுயராச்சிய) கொள்கை, (2) தயானந்த 
சரசுவதி விழைந்த, வேதங்களின்‌ மீட்சி, (3) இரமண மகரிஷி 
வழங்கிய 'அகம்சூத்திரா' எனும்‌ தெளிவுநிலை, (4) கலை மற்றும்‌ 
கல்வியில்‌ தாகூர்‌ எய்திய சாதனைகள்‌, (5) இராமகிருஷ்ணராலும்‌, 
விவேகானந்தராலும்‌ சாத்தியமானதாக அக்கப்பட்ட 'நர 
நாராயண தரிசனா', (6) பயனுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஸ்ரீ 
கிருஷ்ணாஜி காட்டிய 'சகஜயோக' வழி மற்றும்‌ (7) ஸ்ரீ 
அரவிந்தரும்‌ அன்னையும்‌ வழங்கிய செய்தியான, மனிதனிடத்தில்‌ 
தெய்வத்தன்மையின்‌ வெளிப்பாடு. குடியேற்ற ஆட்சியின்‌ 
அனுபவத்தைப்‌ பற்றிய அவருடைய நேரடிக்‌ கருத்து என்ன 
என்பதற்கு, பேண்ட்ரேவின்‌ எழுத்துகளில்‌ சான்று எதுவும்‌ 
இல்லையென்றாலும்‌, இந்தியாவின்‌ பண்பாட்டு மறுமலர்ச்சியின்‌ 
பல்வேறு கூறுகளை அவர்‌ அடையாளங்கண்டுணர்ந்ததானது, 
மறைமுகமான கருத்தை எடுத்துக்காட்டத்தான்‌ செய்கின்றது. 


மேற்கத்திய சமூகச்‌ சிந்தனையாளர்களைப்‌ பற்றி பேண்ட்ரே 
மிகவும்‌ விரிவாக அராய்ந்து, அவர்களுடைய தலையாய செய்தி, 
மனிதஇன நலந்தான்‌ என்கிற முடிவுக்கு வந்தார்‌. மனிதஇன நலம்‌ 
என்பது, கன்னடப்‌ பண்பாட்டு மரபிற்கொளன்றும்‌ 
அன்னியமானதன்று, அதனால்‌ அக்‌ கோட்பாட்டை. பேண்ட்ரே 


என்பவர்‌, நெடுநாளுக்கு முன்னரே மனிதகுலம்‌ யாவும்‌ ஒன்றே 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 51 


என்று விளம்பினார்‌, பேண்ட்ரே இந்த மரபுடன்‌ தன்னை 
இணைத்து அடையாளங்‌ காட்டிக்கொண்டார்‌ 1974இல்‌ 
ஞானபீடப்‌ பரிசைப்‌ பெற்றுக்கொண்டபோது, “இப்‌ பிரபஞ்சம்‌, 
இவ்‌ வுலகம்‌, இப்‌ புவிக்கோளம்‌ யாவும்‌ ஒன்றே. வாழ்க்கை, 
மனிதன்‌, மனித இனம்‌ - அனைத்தும்‌ ஒன்றே. இதுதான்‌ உண்மை. 
இந்த மெய்ம்மையை நாம்‌ கண்டுபிடித்து, அதற்குப்‌ பின்னர்‌ 
அதைக்‌ கைவரப்பெறுதல்‌ வேண்டும்‌. இந்த உண்மையை நாம்‌ 
நேசிக்காவிடில்‌, அதற்கேற்ப நாம்‌ வாழ்ந்துகாட்டாவிடில்‌, 
நமக்குஞ்‌ சரி அல்லது மற்றவர்களுக்குஞ்‌ சரி, எந்த நன்மையையும்‌ 
எய்துவதற்கான சக்தியினை நாம்‌ பெற்றிருக்கமாட்டோம்‌” என்று 


அவர்‌ கூறினார்‌ 


மறுமலர்ச்சிக்‌ காலத்தில்‌ அவருடைய சமகாலத்தவர்களாகிய 
கே.பி. புட்டப்பா, பி.டி. நரசிம்மாச்சார்‌, வி.கே. கோகக்‌ போன்ற 
சிலரைப்‌ போன்று, பேண்ட்ரேவும்‌ அழகுணர்ச்சி (சுவைநலம்‌) 
குறித்த சிக்கல்களில்‌ கணிசமான அளவிற்குக்‌ கவனஞ்செலுத்தி, 
'ரச சித்தாந்தத்‌தை, அரவிந்தாயச்‌ சிந்தனையுடன்‌ கலந்து, தன்‌ 
சொந்தக்‌ கவிதையியலை உருவாக்கினார்‌. 'ரச சித்தாந்தம்‌", 
எதிர்காலக்‌ கவிதையெனும்‌ கருத்து - ஆகிய அவருடைய 
கவிதையியலின்‌ இருநீரோட்டங்களுக்கும்‌ ஓத்திருப்பனவாகத்‌ 
தோன்றுகின்ற, அவருடைய முதிர்ந்த கவிதைகளின்‌ இரண்டு 
மலர்ச்சிகளையும்‌ அணுகிக்‌ காணும்போது, மேற்சொன்ன 
அவருடைய கவிதையியலின்‌ இன்றியமையாக்‌ கூறுகளைப்‌ 
புரிநிதுகொள்ளவேண்டியது, தேவையானதாகவுள்ளது. 'ரச 
சித்தாந்தம்‌' என்பது, அவருடைய கவிதைகளின்‌ முதலாவது 
காலகட்டத்தின்போது, விந்தையளிக்கும்‌ வகையில்‌ அவருக்குப்‌ 
பயன்பட்டது என்றாலுங்கூட, இரண்டாவது காலகட்டத்தின்‌- 
போது, எதிர்காலக்‌ கவிதையைப்‌ பற்றிய ஸ்ரீ அரவிந்தரின்‌ 
கருத்தைத்தான்‌ அவர்‌ ஏற்றுக்கொண்டிருப்பதாகத்‌ தோன்றுகிறது 
'“பர்பாட ௦0! (எதிர்காலக்‌ கவிதை) எனும்‌ நூலிலிருந்து 
எடுத்துக்‌ ழே தரப்பட்டுள்ள இரண்டு பகுதிகளில்‌, 'ரசம்‌' (சுவை) 
என்பதற்கு ஸ்ரீ அரவிந்தர்‌ தரும்‌ பொருள்வரையறை என்ன 
என்பதும்‌, எதிர்காலக்‌ கவிதைக்கு அவர்‌ கூறும்‌ வாய்பாடு என்ன 
என்பதும்‌ அடங்கியுள்ளன இப்‌ பகுதிகள்‌, மொத்தமாக 
பேண்ட்ரேவின்‌ கவிதைகளை ஆழ்ந்து ஆராய்வதற்கான சரியான 


வரைச்சட்டத்தை வழங்குகின்றன: 


5 2 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


“பண்டைய இந்தியத்‌ திறனாய்வாளர்கள்‌, ரசம்‌ 
(சுவை) என்பதைத்தான்‌ கவிதையின்‌ சாரம்‌ என்று 
பொருள்வரையறுத்தார்கள்‌. ௮ச்‌ சொல்லை அவர்கள்‌ 
அவ்வாறு வழங்கியபோது, அதைச்‌ செறிவான ஒரு சுவை . 
என்றும்‌, இயக்கத்தை ஏற்படுத்தும்‌ ஒர்‌ ஆன்மிகச்‌ 
சாரமென்றும்‌, இன்றியமையாத ஓர்‌ அழகுணர்ச்சி- 
யென்றும்‌, உணர்வின்‌ தரய்மையான - செப்பமான 
ஆதாரங்களில்‌ அன்மா அடையும்‌ மகிழ்ச்சியென்றும்‌ 
எண்ணி, அந்தப்‌ பொருளில்தான்‌ அவர்கள்‌ அவ்வாறு 
வழங்கிவந்தனர்‌. 

மற்றும்‌ 

“இந்தக்‌ கவிதையானது, நிலைபேறு உடையனவற்றின்‌ 
குரலாக இருக்கும்‌; ஒரு புதிய தனிமுறைச்‌ சிறப்புத்‌ 
தன்மையை நோக்கியும்‌, வாழ்க்கையின்‌ நிகழ்ச்சிகளையும்‌ 
உணர்ச்சிகளையும்‌ கணப்பொழுது மாற்றங்களையும்‌ 
அனுபவத்தில்‌ துய்க்கும்‌ ஒரு பெரிய நிறைவு கொண்ட 
மகிழ்ச்சி நிலையை நோக்கியும்‌ அக்‌ குரல்‌ மேலே உயரும்‌. 
அதற்குப்‌ பின்னர்‌, அது, அடையாளக்‌ குறிகளின்‌ 
தொடர்வரிசையாக, ஒரு நிலையான வெளிப்பாட்டின்‌ 
அடிச்சுவடுகளை மாற்றுவதாகக்‌ காணப்பட்டுப்‌ 
பாடப்படும்‌; அது, மனிதனின்‌ தனித்தன்மையையும்‌ 
பொருள்களின்‌ தனித்தன்மையையும்‌ இயற்கையின்‌ 
தனித்தன்மையையும்‌ வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக 
இருக்கும்‌. அது, நாம்‌ உயிரோடு வாழ்ந்து கொண்டி ருக்கின்‌- 
றோமே இது நிலையற்றது என்கின்ற உண்மையையும்‌, 
பிரபஞ்சம்‌ பெருமகிழ்ச்சி கொண்டிருக்கிறது, பேரழகு 
வாய்ந்ததாக உள்ளது என்கின்ற உறுதியற்ற உண்மையையும்‌, 
இன்னும்‌ விரிவான ஆன்மிக அகக்காட்சியையும்‌, 
வாழ்க்கையின்‌ சக்தியையும்‌, படைப்பாக்க வகையிலும்‌ சரி 
பொருள்விளக்க வகையிலும்‌ சரி, உண்மையை 
வெளிப்படுத்திக்காட்டும்‌ ஒன்றாகவும்‌ இருக்கும்‌.” 


அழகுணர்ச்சிக்கலை என்பது, மிகமிக விரும்பத்தக்க லர்‌ 
இலக்குதான்‌ என்றாலும்‌, அழகுணர்ச்சிக்கலைக்கும்‌ அப்பாலே 
சென்று, நிலையானவற்றைப்‌ பார்ப்பதற்கான ஓர்‌ இணைப்பு- 
முறையை, அதாவது, படைப்பு வகையிலும்‌ சரி பொருள்விளக்க 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ ம்‌ 


வகையிலும்‌ சரி, அது தருவது தேவையானதாக உள்ளது 
என்பதைத்தான்‌, எதிர்காலக்‌ கவிதையைப்பற்றிய ஸ்ரீ அரவிந்தரின்‌ 
கருத்தானது குறிப்புணர்த்துவதாகத்‌ தோன்றுகிறது. தம்‌ பிற்காலக்‌ 
கவிதைகளில்‌ பேண்ட்ரே துல்லியமாகச்‌ செய்ய முயன்றது, இதைத்‌ 
தான்‌. 


பேண்ட்ரேவின்‌ கவிதையியலைப்‌ பற்றிய விவாதத்தை, 
போதிய இடமில்லாத காரணத்தால்‌, மிக மிக இன்றியமையாதவை 
பற்றி மட்டுமே ஆராய்வதெனக்‌ கட்டுப்படுத்திக்கொள்ள 
வேண்டியதாகவுள்ளது. பேண்ட்ரேவின்‌ கருத்துப்படி, 
கவிஞனென்பவன்‌ பார்ப்பவனாகவும்‌ (திருஷ்டரன்‌) உள்ளான்‌; 
அதேபோன்று படைப்பவனாகவும்‌ (சிருஷ்டரன்‌) உள்ளான்‌, 
ஏனெனில்‌ பார்ப்பதும்‌ படைப்பதும்‌, கவிஞனின்‌ அற்றலுக்குள்ள, 
ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இரண்டு கூறுகள்தாம்‌. 
பார்ப்பதும்‌ கேட்பதும்‌ ஒன்றையொன்று மாற்றிக்கொள்ளத்‌- 
தக்கவையே. அவ்வாறு பார்ப்பதன்‌ விளைவாக, சுருதி” 
பிறக்கின்றது; படைப்பின்‌ விளைவாக, 'கிருதி' தோன்றுகின்றது. 
எனவே, கவிதை என்பது சுருதியும்‌ கிருதியும்‌ இணைந்த ஒன்றே. 
பேண்ட்ரேவின்‌ கவிதைத்துறைச்‌ சொல்லாட்சியின்படி, சுருதியும்‌ 
தரிசனமும்‌ ஒன்றுக்கொன்று அவற்றிற்கிடையே மாற்றிக்‌- 
கொள்ளப்படத்தக்க கருத்துகளாகும்‌. பார்ப்பது என்பது, 
மெய்யானது (சுத்தம்‌); அனால்‌ படைப்பு என்பதோ, பொய்யானது 


(மித்தியா). தரிசனத்திற்கான இடம்‌, திருஷ்டி, கிருதிக்கான 
இடமோ, ஸ்மிருதி அல்லது நினைவு. 'திருஷ்டி' என்பது 
இர்த்தனை; சிருஷ்டி, தான்‌ வருணனை. எந்தத்‌ திட்டவட்டமான 


பொருளில்‌, பேண்ட்ரே கீர்த்தனை என்கிற சொல்லைப்‌ 
பயன்படுத்துகின்றார்‌ என்பதைப்‌ பற்றி நாம்‌ அறியோம்‌, ஆனால்‌ 
“உலகின்‌ பெருங்கவிதைகள்‌ அனைத்துமே, கடவுளின்‌ 
தர்த்தனைகள்தாம்‌; அல்லது ஏதாவதொரு வகையில்‌ தெய்விகக்‌ 
கூறு வாய்ந்தவைதாம்‌” என்பதைப்‌ போன்ற கூற்றுகளிலிருந்து, 
அவர்‌ என்ன பொருளில்‌ அதைப்‌ பயன்படுத்துகின்றார்‌ என்பதைப்‌ 
பற்றி ஓரளவு நமக்குத்‌ தெரிகின்றது. கலையழகுத்‌ தன்மை வாய்ந்த 
படைப்பு முறையை 'அனுசீர்த்தனா' என்று பரதர்‌ கூறியுள்ளதை 
நினைவுகூர்வதும்‌, இங்கே நமக்குத்‌ துணை செய்யக்கூடும்‌. 
பார்ப்பதற்கு, ஒருமுகச்‌ சிந்தனை என்பது இன்றியமையாததாகும்‌. 
ஒரு கவிஞன்‌ தன்‌ கிருதியில்‌ எந்த அளவிற்கு தரிசனத்தைப்‌ 
பிடித்துவைத்திருக்க இயலும்‌ என்பது, அவனுடைய தனி 


54 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


ஆற்றலைப்‌ பொறுத்த ஒன்றாகும்‌. தரிசனம்‌ அல்லது அகக்காட்சி 
என்பது, பிரகிருதி, புருஷா, தெய்வம்‌ அகியவற்றை உள்ளடக்கிய 
அகப்பார்வையின்‌ விளைவினால்‌ பெறுகின்ற ஒரு பயனாக 
இருப்பதால்‌, கவிஞனென்பவன்‌ அண்டத்தோற்றத்தைப்‌ 
பார்ப்பவனாக (விஸ்வ ரூப தர்சகா) இருக்கின்றான்‌. 
பார்ப்பதென்பதும்‌ படைப்பதென்பதும்‌ ஒன்றாகவே 
இணைந்துசெல்பவை. கவிஞன்‌, பார்ப்பவனாக இல்லையெனில்‌, 
அவன்‌ ஒரு படைப்பவனாக இருத்தல்‌ என்பதும்‌ இயலாததே. 


பேண்ட்ரே, கவிதை படைப்பதை 'காவிய யோகம்‌' என்று 
வருணித்தார்‌ அது, புருஷார்த்தங்களை எய்துவதற்கான ஒரு 
வழியாகிய கருமயோகமுமாகும்‌. அதனுடைய இலக்கோ, சத்‌, சித்‌, 
ஆனந்தம்‌ என்று சொல்லப்படுகின்ற பரப்பிரம்மம்‌ ஆகும்‌. 
'காவியம்‌' என்பது, அந்தரங்க யோகமாகவும்‌, அதேபோது பகிரங்க 
யோகமாகவும்‌ உள்ளது அந்தரங்க யோகம்‌ அல்லது ரச யோகம்‌ 
என்பது, ரச வித்யா (சுவைக்‌ கலை) அல்லது அழகுணர்ச்சியின்‌ 
ஆட்சிப்‌ பரப்பாகும்‌. பகிரங்க யோகம்‌ என்பது கவிதையியல்‌ 
என்னும்‌ பொருளாகும்‌. பேண்ட்ரே, ஒவ்வொரு யோரகத்திற்கும்‌ 
ஐந்து படிநிலைகளைக்‌ காட்டுகின்றார்‌. அந்தரங்க யோகம்‌ 
என்பது, ஏற்றமாகவும்‌ இருக்கின்றது; இறக்கமாகவும்‌ 
இருக்கின்றது. அதனுடைய ஐந்து படிநிலைகளோ செளந்தர்யம்‌, 
ரசம்‌, பிரீதி, ஸ்பூர்த்தி, அனந்தம்‌ அகியவையாகும்‌. பகிரங்க 
யோகத்தின்‌ படிநிலைகளோ தர்சனம்‌, வருணனை, சப்தம்‌, சந்தம்‌, 
அலங்காரம்‌ அகியவையாகும்‌. இந்த விவரிப்பில்‌ வருகின்ற 
அனைத்துச்‌ சொற்களுமே இக்‌ கவிஞரின்‌ விரிவான கவனத்தை 
ஈர்த்துள்ளன. 'அனந்தத்‌' தைப்‌ புரிந்தகொள்வதென்பதை 
உள்ளடக்கியிராத ஒரு காவிய யோகம்‌, அடிப்படையே இல்லாத 
ஒரு வீட்டினைப்‌ போன்றதாகும்‌ என்று அவர்‌ கூறுகின்றார்‌ 
'ஸ்பூர்த்தி' என்பது, இந்தியக்‌ கவிதையியலில்‌ தோன்றுவதில்லை. 
ஒருவேளை, 'பிரதீபா' என்கிற பொருளில்‌ பேண்ட்ரே அதைப்‌ 
பயன்படுத்துகின்றார்போலும்‌! பிரீதியைப்‌ பொறுத்த அளவில்‌, 
அதை அவர்‌ ஒரு ஸ்தாயியாகவே கருதுகின்றார்‌ ஒரு பக்தனுக்கு 
பக்தியானது எவ்வாறோ, அவ்வாறே இக்‌ கவிஞருக்கு பிரீதியானது 
அமைந்துள்ளது. ரச தத்துவம்‌ என்பதுதான்‌, பேண்ட்ரேவின்‌ 
அகக்காட்சியின்‌ சாராம்சமே; செளத்தர்யம்‌ என்பது, ஆழ்ந்த 
சிந்தனைக்குரிய ஒரு நிலையான பொருளே ஸ்ரீ அரவிந்தரின்‌ 
நான்குவித அழகு என்கின்ற கருத்தினை, அவர்‌ 
மட்டுமழுப்பலின்றி அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார்‌ 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 55 


பகிரங்க யோகம்‌ என்பது, தரிசனத்தைத்‌ தெளிவாக 
மொழியில்‌ ஒலிக்கின்ற ஒர்‌ அலுவலாகும்‌. 'கீர்த்தனை' எவற்றைக்‌ 
குறிப்பால்‌ உணர்த்துகிறதோ அதுபோல, வருணனை எவற்றைக்‌ 
கூறிப்பால்‌ உணர்த்துகிறது என்பது பற்றி பேண்ட்ரேவின்‌ 
கவிதையியவில்‌ தெளிவாகக்‌ கூறப்படவில்லை. ஒருவேளை, கவிஞர்‌ 
எதனைப்‌ பார்த்துள்ளாரோ அதனைச்‌ சொற்களிலே காட்டுகின்ற 
செயல்‌ என்பது, அதன்‌ பொருளாக இருக்கக்கூடும்‌! 
சொற்களுக்குள்ள ஆற்றலைப்‌ பற்றி பேண்ட்ரே பல கவிதைகளை 
எழுதியுள்ளார்‌. மொழியின்‌ படிநிலைகளை-அதாவது பரம்‌, 
பாஷ்யாந்தி, மத்தியமம்‌, வைக்காரி அகிய படிநிலைகளை, 
அதாவது, வெற்று ஒலிகள்‌ என்னும்‌ நிலையிவிருந்து சொற்களாக 
உருவாகின்ற நிலை வரையிலும்‌ உள்ள படிநிலைகளை தந்திரம்‌' 
எனும்‌ வகையில்‌ வருணிப்பதுதான்‌, மொழியைப்‌ பற்றிய 
அவருடைய சிந்தனைக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. 
“தவிதை யென்பது, பரம்‌, பாஷ்யாந்தி, மத்தியமம்‌ அகியவை 
சரியான முறையில்‌ இணைவதனால்‌ தோன்றுவது” என்றும்‌, “சுருதி 
என்கின்ற இந்த வளத்தை, வெறும்‌ அரசியல்‌, சமூக அல்லது 
சிறிதுகாலத்திற்கே உரிய பிற நாட்டங்களுக்கு மட்டும்‌ உரியதாக 
அதை மட்டுப்படுத்தக்கூடாது” என்றும்‌ அவர்‌ கூறுகின்றார்‌... 
மோனத்திற்குன்ள பண்புமதிப்பைப்‌ பற்றியும்‌ பேண்ட்ரே 
அறிந்துவைத்திருந்தார்‌ அவை இரண்டையும்‌ பற்றி, 'மாட்டு 
மெளனா' என்கிற ஒரு கவிதையில்‌ அவர்‌ கூறுகின்றார்‌. அக்‌ 
கவிதையை, அவரே அங்கிலத்திலும்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 





டேச்சு மோனம்‌ (மமெனணாம்‌) 


பகலின்‌ ஒளியானது, துண்டுதுண்டுகளாக 
தொறுக்கப்பட்டு 
ஏல்லா திசைகராக்கும்‌ பரவலாக வீகியெறியம்பட்டது: 
இருட்டு என்னும்‌ வலைக்குள்‌ அதீ துண்டுகள்‌ தாமாகச்‌ 
சிக்கிக்கொள்வதற்கான 
இந்த வழி ஏற்பட்டஜதைக்‌ கண்டதும்‌, இரபானது! 
மகிழீச்சி கொண்டுவிட்டதாசர்‌ தோன்றிற்று, 
அதன்பின்‌, மெல்ல மறைவாகத்‌ தோற்ற மளித்து4 
கொண்டே, 


ளதாரியான அ.ந்திரன்‌ வந்தான்‌. 


56 


தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


வந்த சந்திரனோ, கருப்பு-வெள்ளை நிறங்களில்‌, தான்‌ 
வரைய ம்போழுமீ ஓனியத்திற்கு 
அந்த இருட்டைக்‌ கடன்வாங்கிக்கொண்டான்‌! 

மோனம்‌ என்கின்ற பண்டைய யாழின்மிது, தன்‌ 
மூச்சென்னுமீ யாழீவில்லை 

வளைக்கின்ற உறக்கமோ, மிகவு அழீந்ததாக 
இருநீதது. 
கனவானது; விழிப்புணர்வை வெறிமயக்கமு.ற்றதரக்கி, 
குடியில்‌ மூழிகி, 
ஆன்மாவின்‌ மதுவோடு சேர்ந்து நடனமிடச்‌ செய்தது/ 


இரவின்‌ மூடுபனிகள்‌, நெய்‌ மிதப்பது போல, 
துரசுகளின்றி) விடியலுக்காகத்‌ தூய்மையரக்கின. 
ஞாயிற்றின்‌ ஒளி சுழன்றெழுந்து, தன்‌ கதிர்களைப்‌ 
பரப்புகின்றது; 
அதன்பின்னர்‌, ஓவ்வொரு குத்துச்செடியம்‌ சிறு 
ப்றிவைகளின்‌ 
க.றிச்சொலிகளால்‌ கிளர்ச்சிகொள்கின்றது. 
ஞுூழுநீதைம்‌ படுக்சைகளில்‌ தங்கியிருக்கும்‌ மலர்ந்த 
நறுமணம்தாரன்‌, 
இநீத மழலைப்‌ பள்ளிகளின்‌ உணர்ச்சிக்‌ குரலாக உள்ளது; 


மூடுபனிக்‌ குன்றமொன்றிற்குள்‌ பனிக்கட்டியாக 

உறைந்துகிடக்கின்றது; மனம்‌, 

ஆனால்‌ ஞாயிற, அதிலிருந்து, பாடலெனும்‌ 

வெண்ணெய்யைக்‌ கடைந்தெடுக்கின்றது. 

என்னுடைய மோனம்‌, அனற்பிழம்புகளாகச்‌ 
கொழுந்துவிட்டெரிகின்றது. 

நான்‌ இப்போது பேச்சற்றவனாகக்‌ கிடக்கின்றேன்‌, 

வெறுமையில்‌ உன்னைத்‌ தொழுது வழிபடுவதற்காக, 

கூட்டாகத்‌ துதிபாடி, இந்தச்‌ சொற்களை நான்‌ 

உயர்த்தி எழுப்புகிறேண்‌/ 


சந்தங்களைப்‌ பற்றிக்கூட, பேண்ட்ரே தனக்கெனச்‌ சில 


கருத்துகளைக்‌ கொண்டிருந்தார்‌. “சந்தங்கள்‌ என்பவை, 
கவிஞனுக்கும்‌, ஏன்‌, இயற்கைக்குங்கூடத்‌ தொடர்புடையவை” 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 57 





என்று அவர்‌ கூறுகின்றார்‌. இயற்கையானது, சந்தங்களைப்‌ 
படைப்பதற்கான பின்னணி இயக்கு ஆற்றலாக உள்ளது. இந்தக்‌ 
கூற்றுக்கும்‌, “சந்தங்கள்‌, ஒரு கவிதையை உருவாக்குவதில்லை; 
மாறாக, சந்தங்களை உருவாக்குகின்ற சொல்லாடல்‌ தான்‌, அதை 
உருவாக்குகின்றது” - என்கின்ற எமர்சனின்‌ புகழ்பெற்ற 
சூத்திரத்திற்கும்‌ ஒரு தெளிவான ஒற்றுமை இருக்கின்றது. 
சந்தத்தைப்‌ பற்றி பேண்ட்ரே என்ன கூறுகின்றாரோ, அது 
அலங்காரத்திற்கும்‌ பொருந்துவதாகவுள்ள து. 


படைப்பு உருவாகும்‌ முறையின்‌ தன்மையை நுணுகி 
ஆராயும்‌ பேண்ட்ரேவின்‌ நுண்ணறிவுத்‌ திறமும்‌, கவிஞனின்‌ 
தன்மையைப்‌ பற்றியும்‌ கவிதையின்‌ தன்மையைப்‌ பற்றியும்‌ அவர்‌ 
கொண்டிருந்த கருத்துகளைப்‌ போன்றே, அவ்வளவு மதிப்பு 
வாய்ந்தவையாகும்‌. டி.எஸ்‌. எலியட்‌ அவர்கள்‌ கூறியுள்ளவாறு, 
“தவிதையைப்‌ பற்றிக்‌ கவிஞன்‌ என்ன சொல்லவிருக்கின்றானோ, 
அது அவனுடைய படைப்பு முறைகளைப்‌ பற்றிய உண்முக 
நுண்காட்சிகள்‌ அடங்கியவையாக இருக்கின்றபோது, அது மிக 
மிக மதிப்புவாய்ந்ததாகவே பெரும்பாலும்‌ இருக்கும்‌”. படைப்பு 
உருவாகுமுறை என்பது குறித்து, இந்தியக்‌ கவிதையியல்‌ 
அவ்வளவாகக்‌ கவனஞ்செலுத்தவில்லை; அதனால்‌ பேண்ட்ரே 
போன்ற ஒரு பெருங்கவிஞர்‌ அதைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றபோது, 
நம்முடைய முழுமையான கவனத்தையும்‌ அவர்‌ அணையிட்டுப்‌ 


பெறுகின்றார்‌. 


கவிதைப்‌ படைப்பிற்கு மூலாதாரமாக அமைவதே 
நாதத்துடன்‌ ஒன்றிவிடுவதுதான்‌ என்று, அதன்‌ தோற்றுவாயைப்‌ 
பற்றி பேண்ட்ரே எடுத்துரைக்கின்றார்‌. படைப்புக்கான 
மனப்பாங்கு என்பது, ஊன்றிவிட்ட ஒரு கருத்துவெறியாகும்‌. 
'மந்திரம்‌' என்பது, ஒலியின்‌ அலைகளிலே ஓளிந்திருக்கின்றது. 
வடிவமும்‌ குறியீடும்‌, அதன்‌ நினைவின்‌ மூலமாகப்‌ 
பளிச்சிடுகின்றன. அதனுடைய நடனமும்‌ நாடகமும்‌ இதயத்தை 
நெகிழ்விக்கின்றன. பொருளின்‌ சாராம்சமாக சமிக்ஞைகள்‌ 
(செயற்பாங்குகள்‌), சொற்களுடன்‌ ஒருங்கு இயலுகின்றன அந்த 
நிலையில்‌, குறிப்பிட்ட நிகழ்ச்சியானது, அனுபவமாக 
உருமாற்றப்படுகின்றது. வைக்காரியானது, முரசு அல்லது 
நரம்புடைய இசைக்கருவியைப்‌ போன்று, தெளிவான ஓவியை 
எழுப்புகின்றது. அதன்‌ விளைவாக, ஏற்படும்‌ உணர்ச்சியின்‌ உச்ச 


56 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


நிலையில்‌, கவிஞன்‌, அதன்‌ முறைப்படு கட்டமைப்பைக்‌ 
காணுகின்றான்‌; எழுதுவதைச்‌ செயல்நோக்கமாகக்‌ கொள்கின்றான்‌ 
பேண்ட்ரேவின்‌ 'பாவ க&ீதா' என்னும்‌ புகழ்பெற்ற கவிதை, இந்தச்‌ 
சிந்தனையைப்‌ பற்றிய கருத்தையும்‌ தோற்றப்படிமத்தையும்‌ 
வழங்குகின்றது. அத்துடன்‌, முதல்‌ (தலை) மலர்ச்சிக்‌ கவிதைப்‌ 
படைப்புமுறைக்கான மிகச்சிறந்த ஓர்‌ எடுத்துக்காட்டாகவும்‌ அது 
திகழ்கின்றது. 


பாவ கீதா உேணர்ச்சிப்‌ பாடல்‌) 


"பெருவண்டின்‌ (கோத்துமீமி] முதுகில்‌ ஏறிக்கொண்டு, 

கறிபனை ஏன்கின்ற பெரும்புகழானது வந்தது. 

கூராக்கப்பட்ட காற்றின்‌ சிறகுகள்‌, 

இயல்பான தன்மையில்‌ மெல்லிசை எழுப்பின, 

ஒரு வெளிறிய புன்னகை பளிச்சிட்டும்‌ பின்‌ 
ம.ங்கலாயிற்று, 


“என்ன? நீ என்ன சொன்னாய்‌?” 
“தேன்‌/ தேன்‌!” - பாடும்‌ வண்டு, இவ்வாறு முரல்‌ 
ஒலியில்‌ மொழிந்தது! 
'ஓம்‌ ' ஏன ஒலிக்கும்‌ சங்கிற்கு மட்டுமே அற்று 
தாழீநீததாக இருந்த 
அதன்‌ குரலே, ஐறிறைக்‌ அருதீதில்‌ ௨ஊஎன்றியுள்ள ஒரு 
கனிஞனைம்‌ போல, 


அந்த மெல்லிசையில்‌ காணாமற்‌ போயிற்று; 


தன்‌ சொந்த கருப்பையின்‌ உஊடிழையைக்‌ கொண்டே 
தன்‌ நூலாம்படையை நெய்து கொள்கின்ற ஒரு 
சிலந்தியைப்‌ போன்று; 
சன்சொந்த, தனித்தன்மை வாயம்‌.ந்த விதியைத்‌ தானே 
எழுதிக்கொள்கின்ற ஒரு நெற்றியைப்‌ போன்று; 
சன்‌ சொந்த நலத்தைத்‌ தானே தேடி.க்கொள்கின்ற, 
உ௰9ர்க்கின்ற உயிரைப்‌ போன்று 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 59 





திருகோயில்‌ கருவறையில்‌, 

சதநீதி ரமாக எதிரொலிக்கும்‌ குதியாட்டத்தில்‌ 

பெொங்கியெழுநீது அடங்கி, மீண்டும்‌ பெங்கியெமுது 

அடங்குகின்ற பண்ணிசைப்புகளைம்‌ போல, 

உணர்ச்சி என்கின்ற ௨௪மை இயநீதிரமானது ௪..ற்றிச்‌ 
௯,ற்றிச்‌ சுழன்றது; 


படைப்பு என்னும்‌ இறைவியின்‌ முன்பு 

சிந்துகொண்டிருந்த சாம்பிராஎரிப்‌ புகசையானது; 

ஒரு நறுமணப்‌ மடில வ தவக்‌ போன்று, அலை 
அலையாக எழுந்தது: 

மனமென்னும்‌ அரங்கம்‌ நிரம்பி வழிந்தது; 

அன்பே, மலர்ச்சியில்‌ தளிர்த்தது. 


(வண்டின்‌/ வயிர வாயால்‌ உறிஞ்சம்பட்ட ப 
ஓவ்வொன்றிலும்‌ 
சாறு தீரிந்துவிட்டது. அந்த மாறிநேரம்‌, மந்தமாக 
இருத்தது. 
ஓ. என்ன நோவு, ௮ ஏன்ன இறப்பு! 
பயனுடையதும்‌ பயனற்றதுமான அதன்‌ வாழ்க்கை! 


அதனுடைய "மிறை நிலா' விழியைச்‌ 
திரிக்கின்ற விண்மின்களின்‌ மது மின்னொளிபோலத்‌ 
தெறித்துஃகொண்டே, 
கரற்றுடன்‌ சேர்ந்து, அண்ணாமபூச்சி 
விளையாமுககொண்டே, 
உலகின்‌ எல்லைவிளனிமீடி வரையிலும்‌ அது 
ஓுமுச்சென்றது. 


ஏன்வாறோ உயிராதாரமான அந்த நாரலானது; 
உலகியல்‌ வாழீக்கையெனும்‌ மெல்லிழைத்‌ துணியை 
தெய்தது. 
அழகே, காலத்தைத்‌ தோற்கடித்துவிட்டுஃ காத்துக்‌ 
கொண்டிருந்தது. 
தநிலைபேறுடைமையே, இவ்வாறு கேட்டத! "இன்னும்‌ 
எவ்வளவு காலத்திற்கு? 
இன்னும்‌ எவ்வளவ கரவத்திற்கு?” 


60 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


சொற்கள்‌ என்றும்‌ சாட்டையால்‌ அடிக்கப்பட்ட 
ஓலியின்‌ சவைமிக்க கூறு, 
அதற்கும்‌ ௪ரி ம.ற்றவர்சமுநக்கும்‌ சரி, 
மகிழ்ச்சியெனும்‌ பரிசிலாக இருந்தது; 
அது ஒரு பாடல்‌ மட்டுமே, ஆம, பொருளற்றதாமய்‌, 
பயனற்றதாபப்‌/ 


மூலப்‌ பாடலிலுள்ள முனைப்பு ஆழத்தின்‌ பெரும்பகுதி, 
மொழிபெயர்ப்பில்‌ இழக்கப்பட்டுள்ளது; அனால்‌, பேண்ட்ரே 
எந்த ஊன்றிய கருத்துவெறியைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றாரோ அதை 
இந்த நிலையிலும்‌ உணர்ந்துகொள்ள முடியும்‌. தன்‌ சொந்த 
உடலைக்கொண்டே தன்‌ வலையைப்‌ பின்னிக்கொள்கின்ற 
சிலந்தி என்கின்ற தோற்றப்படிமம்‌ உள்ளதே, ஆது 
முண்டகோபநிடதத்திலிருந்து எடுத்தாளப்பட்டதுதான்‌; எனினும்‌ 
அது இசைப்பாடலுக்காக, அகத்தூண்டுதல்‌ பெற்ற ஓர்‌ 
உருவகமாகும்‌. 


ஸ்பூர்த்தி என்பது, படைப்பு உருவாகுழமுறையைப்‌ பற்றிய 
பேண்ட்ரேவின்‌ கருத்து விவரிப்பில்‌, ஒரு மைய முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த இடத்தைப்‌ பெற்றிருந்தது. இது தொடர்பாக, அவருடைய 
கூற்றுகளில்‌ இரண்டை நாம்‌ கவனிக்கலாம்‌: “ஒரு கவிதையென்பது 
ஒர்‌ உடனடி அகத்தூண்டுதலின்‌ விளைவேயன்றி, அனுபவத்தின்‌ 
விளைவு அன்று.” “மேலும்‌, மனத்திற்கும்‌ கண்ணுக்குப்‌ புலனாகும்‌ 
பொருள்களுக்குமிடையே ஒரு தொடர்பு இருக்கின்றதேயன்றி, 
கண்ணுக்குப்‌ புலனாகும்‌ பொருள்களுக்கும்‌ ஒரு கவிதையின்‌ 
பாடுபொருளுக்குமிடையே அன்று. கண்ணுக்குப்‌ புலனாகும்‌ 
பொருளானது, கவிதையில்‌ இருப்பதில்லை என்பது மட்டுமன்று; 
எந்த முறையில்‌, கவிதையொன்றின்‌ பாடுபொருளோ அதன்‌ 
நடையோ முடிவுசெய்யப்படுகின்றது என்பதுகூட, உறுதியாகக்‌ 
கூறமுடியாத ஒன்றேயாகும்‌. அதேபோன்றதுதான்‌ ரசம்‌ (சுவை) 
என்பதுங்கூட,; அனால்‌ அகத்தூண்டுதல்‌ வருகின்றபோது, 
அனைத்துமே காந்தசக்திப்‌ பரப்பிடத்திற்குள்‌ நுழைந்து, 
முழுமையான ஒன்றாக ஆகிவிடுகின்றன.” பேண்ட்ரே பேசுகின்ற 
ஸ்பூர்த்தியானது, சில இந்திய அலங்காரிகாக்கள்‌ குறிப்பிடுகின்ற 
ரச வேஷம்‌' என்கின்ற கருத்துடன்‌ எந்த வகையிலுமே 
தொடர்புடையதாகத்‌ தோன்றவில்லை. மேற்கத்திய கவிதைக்‌- 
கலைக்கு நன்கு பழக்கப்பட்டதான, அகத்தூண்டுதல்‌ என்னுங்‌ 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 61 


கருத்துத்தான்‌. அதற்கு மூலாதாரமாக இருக்குமெனத்‌ 
தோன்றுகின்றது. பேண்ட்ரே பயன்படுத்துகின்ற காந்தம்‌ 
என்கின்ற தோற்றப்படிமத்தை, எலியட்‌ கூறுகின்ற வேதியியல்‌ 
செயற்பாடு என்கின்ற தோற்றப்படி.மத்தோடு ஒப்புநோக்கிக்‌ 
காண்பது, சுவையானதாக இருக்கும்‌, 'பாவ கீதா'வானது படைப்பு 
உருவாகுமுறையில்‌ ஒலிக்குள்ள மதிப்பை எடுத்துக்காட்ட, 
'மீனாகெட்டு' என்கிற பிற்காலக்‌ கவிதையோ அகத்தூண்டுதல்‌ 
என்றால்‌ என்ன என்பதை விளக்குவதற்கு உதவிசெய்கின்றது. 


கவிதைப்‌ படைப்பு என்பது, சொற்களினாலான ஒருவகைக்‌ 
கனவுப்‌ படைப்பு என்கின்ற பேண்ட்ரேவின்‌ கூற்று, படைப்பு 
உருவாகுமுறையின்‌ மற்றொரு கூறினையும்‌ விளக்க உதவுகிறது. 
அவருடைய பல கவிதைகளைப்‌ பற்றிய வகையில்‌, 
எடுத்துக்காட்டாக, 'தெலதுவகா' (மிதக்கின்றபோது/ என்ற 
கவிதையைப்‌ பொறுத்தமட்டில்‌, கனவுப்‌ படைப்பென்பது ஒரு 
துல்லியமான வருணனையாக உள்ளது; ஏனெனில்‌, அவை இக்‌ 
கவிஞருக்கு முழுமையாகவோ ஒரு பகுதியோ கனவுகளின்‌ 
மூலமாக வருகின்றன. மிக அதிகமாகக்‌ கருத்தை எர்க்கின்ற 
அவருடைய உருவகங்களுக்கிடையே, கனவும்‌ ஒன்றாகவுள்ளது. 


பேண்ட்ரேவின்‌ அழகுணர்ச்சிச்‌ சுவையை வைத்துப்‌ 
பார்க்கையில்‌, 'பாவம்‌' என்பது மிகப்பெரிய பொருள்நுட்பம்‌ 
வாய்ந்த ஒரு கருத்தாகவுள்ளது. அவருடைய விரிவான 
காவியயோகா வில்‌ 'பாவம்‌' என்பது தோன்றக்‌ காணோம்‌; 
ஒருவேளை, அது ரசம்‌ (சுவை) என்னும்‌ கருத்தின்‌&ீழ்‌ உட்படுத்திக்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடும்‌; அனால்‌ அதைப்‌ பற்றிப்‌ பிற 
இடங்களில்‌ அவர்‌ எழுதியுள்ளார்‌ எடுத்துக்காட்டாக, பின்வரும்‌ 
கூற்றினைக்‌ கருதிப்பாருங்கள்‌: “கவிதை என்பது பாவத்‌ தின்‌ 
அனுபவமும்‌ வெளிப்பாடும்‌ ஆகும்‌. பாவத்‌ தின்‌ நரம்புகள்‌ 
ஓலிக்கப்படும்போது, சொல்லும்‌ பொருளும்‌ குறியீடும்‌ ஒரு மைய 
இடத்திற்குள்‌ நுழைகின்றன; உடனே, படைக்கப்படும்‌ 
பொருளானது தன்‌ வடிவத்தைப்‌ பெற்றுவிடுகின்றது.." கவிதைப்‌ 
படைப்பு என்பது ஒரு 'யோகம்‌' என்கின்ற கருத்தும்‌, கவிஞருக்கு 
உடன்பாடானதேயாகும்‌ என்றாலும்‌, அதை வடிவமாகக்‌ 
காண்பதற்கு, நோக்க வகையிலான ஒரு பயனும்‌ உள்ளது. 
பேண்ட்ரே, படைப்பு உருவாகுமுறையைப்‌ பற்றியே கூட 


62 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


ஏராளமான கவிதைகளை எழுதினார்‌. இவை, அவருடைய 
உரைநடைக்‌ கூற்றுகளை விடவும்‌ மிகமிக அழமான நுண்ணறிவுத்‌ 
திறத்தை வழங்குகின்றன. 'கண்ணா காணிக' (கண்‌ பார்வை), 'சப்த 
கலா' (ஏழு கலைகள்‌), 'நவ விசார்கா' (புதுப்‌ படைப்பு), 'ஹெரிகே' 
(ஈன்றெடுத்தல்‌) போன்ற கவிதைகளை என்‌ மனத்தில்‌ வைத்தே 
இதைக்‌ கூறுகிறேன்‌. 


பேண்ட்ரேவின்‌ அழகுணர்ச்சிச்சுவையிலுள்ள ஒரு 
வேறுபட்ட கூறு என்னவெனில்‌, 'சாஹ்ரிதயா'வின்‌ அல்லது 
வாசகர்‌-திறனாய்வாளரின்‌ மதிப்பினை அது அறிந்திருப்பது தான்‌. 
கவிஞனுக்கும்‌ திறனாய்வாளனுக்குமிடையே உள்ள தொடர்பு 
பற்றிய அவருடைய ஆய்வுரையில்‌ இரு கருத்துகள்‌ முனைப்பாக 
நிற்கின்றன: முதலாவது, கவிதைப்‌ படைப்பில்‌ கவிஞனுடன்‌ 
திறனாய்வாளன்‌ நிலைநிறுத்த வேண்டிய 'சக யோகம்‌', 
இரண்டாவது, கவிஞனுக்கும்‌ வாசகருக்குமிடையே ஒரு பாலமாக 
இருக்கவேண்டிய அவனுடைய பங்குபணியாகும்‌. “காட்டுவதற்குள்ள 
ஆற்றுலும்‌ அத்துடன்‌ காண்பதற்குள்ள ஆற்றலும்‌ - அக இவை 
இரண்டும்‌, கற்பனைத்‌ திறனின்‌ கூறுகளாகும்‌. இவற்றில்‌ 
முதலாவது ஆற்றலைக்‌ கவிஞனும்‌, இரண்டாவது ஆற்றலைத்‌ 
திறனாய்வாளனும்‌ பெற்றிருக்கின்றனர்‌.” இந்தக்‌ கருத்துகள்‌, 'நாக்கு 
தந்த! (நான்கு நரம்புகள்‌) என்னும்‌ நூலில்‌ சேர்க்கப்பட்டுள்ள 
'ஹெரிகெ' எனும்‌ கவிதையில்‌ ஒரு சிக்கலான படிம வடிவத்தை 
மேற்கொள்கின்றன: 


ஈன்றெடுத்தல்‌ 


யாரும.றியாத, 

பெருமூளைப்‌ பிறங்கொளியின்‌ கதிரொன்று, 
வண்ணத்தின்‌ மேல்‌ வண்ணமாகக்‌ கதிர்ச்சிதர்வு பெற்றது; 
செவிக்க£ரன ஓர்‌ ௮ணிகலன்‌, 


ஞானி, இதயத்தை மூடியிருந்த 

மேலுறையை அகற்றினார்‌. 

“ஓரசிகா! லூசிக௱!” என்று அவர்‌ அழைத்து, 
நரம்புகள்‌ நிறைந்த சீப்பினைத்‌ தட்டினாள்‌: 
'௮றிந்திடு - இருந்திடு - பெருகிப்‌ பாய்ந்திடு/ 
"ஹர ஹூர/ ஹரி ஹரி!” 


அகக்காட்சி எனும்‌ கவிதையியல்‌ 63 





திருகாசு௫ாக இய;ங்கிம்‌ 

புவிமிது இறங்கிவந்து, 

“இந்தக்‌ கணமாமினும்‌ அல்லது பிற அந்தக்‌ 
கமாயினும்‌ 

அனைத்தும்‌ ஓன்றேதான்‌!” என்றார்‌ அவற்‌ 


அங்கே சொல்லானது; 
வியப்மினில்‌ முழ்கி 
மோனத்தின்‌ மடியில்‌ உறங்கியது. 


சுவைஞனே, வார தொடக்கச்‌ சிக்கல்‌ அகற்று. 

இருட்டினைக்‌ கொல்‌. 

பஃரதத்‌ தேரின்‌ 

வலவனே (சாரதி, நதரன்‌/ 

இம்‌ பயணம, தடங்கவற்றதாக வம 

உடல்நலனுக்கு உகந்ததரகவம்‌ கடுவிரைவற்றதாகவும்‌ 
இருககஃட்‌ (ம. 

வானத்து மென்மையில்‌ ஓன்றிரண்டு நடனமும்‌ 

திசுழூட்டும்‌, 
உறுதியாக, இது ஓரு புனிதச்‌ செய்லே/ 


வேள்வி இயற்றுபவ!] 

திபின்‌ புகழ்மொழியைம்‌ பெறுகின்றார்‌. 

மிதிமடி.ப்பாதை முழுவதும்‌ நறுமனாம்‌ நிறைந்ததாக வுளிமாது. 

இரு ஒரு கந்தருவப்‌ பொன்றுலகா? 

அல்லது மென்னயம.ற்ற பேச்சில்‌ தோன்றியதோரர்‌ 
உலகியல்‌ படைம்பறி 


பிற.ங்கொளியின்‌ இயக்கம்‌ பெண்ணொருத்தி 
ஆடையின்‌ 
மழு.ப்புகளைப்‌ பின்தொடர்ந்து செல்கின்றது. 
அர்த்தமும்‌ சப்தமும்‌ (பொருளும்‌ ஓலிய/ம) 
சந்தியில்‌ சந்திக்கின்றன, உயிருடன்‌ இருக்கின்ற 
உணர்வினை உருவாக்கிட/ 


இந்தக்‌ கவிதையின்‌ மையத்திலுள்ள பரதன்‌ என்னும்‌ 
தோற்றப்படிமமானது, பேண்ட்ரேவின்‌ கவிதைகளிலுள்ள, கம்மிய 


64 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 
-பெவெப்ட  ப்பப்பட்ட்டட்ட ப டப டக கமல தல்‌ செல்வம்‌ அர்‌ 


தொனியுடன்‌ கேட்கப்படும்‌ மூலப்‌ படிவத்தின்‌ மேற்குரங்களைப்‌ 
பெற்றிருக்கின்றது. இங்கே, தேரானது கீழே புவிக்கு 
இறங்கிவருகிறது என்பதுதான்‌ கவிதை. கவிஞன்‌ தான்‌, பகீரதன்‌. 
அதை விண்ணிலிருந்து கீழே கொண்டுவருவதற்கான அற்றலை 
வளர்த்துக்கொண்டிருக்கின்ற ஞானியே, அப்‌ பகீரதன்‌ 
திறனாய்வாளன்‌ தான்‌, தேரோட்டி (வலவன்‌) அவன்‌ தேரின்‌ 
இயக்கத்தை நெறிப்படுத்துகின்றான்‌; அதை, பொது அறிவுத்திறம்‌ 
என்னும்‌ இலக்கை நோக்கிக்‌ கொண்டுசெல்கின்றான்‌. 
'ஹெரிகேவில்‌ கட்டியங்கூறப்படும்‌ கவிதை வகையானது, பாவ 
கீதாவும்‌ அன்று; இசைப்பாட்டும்‌ அன்று; அனால்‌ மந்திரமே 
ஆகும்‌; அதாவது, '[“பர்பா€ ௦617" என்னும்‌ நாவில்‌ ப்ரீ அரவிந்தர்‌ 
குறிப்பிடுகின்ற 'உட்பாய்வு' (விரைந்த உள்‌ நுழைவுக்‌) 
கவிதையேயாகும்‌. 


“மந்திரமானது, மனத்தின்‌ மூலமாகப்‌ பிறக்கின்றது; 
அதன்‌ பின்னர்‌ எவரைப்‌ பற்றிக்‌ காணப்பட்ட 
உண்மையானது, ஒரு முகமாக இருக்கின்றதோ அல்லது 
ஒரு வடிவமாக இருக்கின்றதோ, நிலைபேறுடைய அந்தக்‌ 
கடவுளின்‌ இறைமைத்தன்மை என்னும்‌ ஒரு தேராக, 
சிந்திக்கின்ற மனத்தால்‌ உருவாக்கப்படுகின்றது அல்லது 
முகமூடியினால்‌ உருமாற்றப்படுகின்ற து”. 


பிறப்பு 'தேர்‌' அகிய இரண்டு தோற்றப்‌.படி மங்களுமே, 
மேலே எடுத்துக்காட்டப்பட்ட கவிதையில்‌ உள்ளன என்பதைக்‌ 
கவனிக்கும்போது, அது சுவையானதாக உள்ளது. 





[.கு.ஜி - 147 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ : 
முதலாவது (தலை) மலர்ச்சி 


தோவினைத்‌ தாங்க வலுவற்ற பாவமானது; 
கவிஞனிடமும்‌ கவிதையினிடத்தும்‌ 
சுதந்திரத்தை அனுபவிக்கின்றது;. 


- அம்பிகாதனயதத்தா்‌ 


[[)ரபுவழிப்பட்ட முறையில்தான்‌ பேண்ட்ரே தன்‌ கவிதை 
வாழ்க்கையைத்‌ தொடங்கினாரென்றாலும்‌, புதிய திசைகளையும்‌ 
உளழ்‌(விதிகளையும்‌ தேடுவதென்பதும்‌, ஏற்கெனவே தொடங்கி- 
விட்டி ருந்தது. ஹசி ஹம்பாலா' (செப்பமற்ற உயர்வேட்கை) 
எழுதப்பட்ட 1919அம்‌ அண்டிலேயே, தன்‌ சொற்ப சாதனை 
அவருக்கு நிறைவளிக்கவில்லை என்பதோடு, அதன்‌ தரங்குறித்தும்‌ 
அவருக்கே ஐயமும்‌ இருந்தது என்பதைப்‌ பின்வரும்‌ அடிகள்‌ 
தெளிவாகச்‌ சுட்டிக்காட்டுகின்றன: 


இதந்தம்‌ பிச்சைக்காரப்‌ பாடல்கள்‌ 

போதுமி, போதும்‌ 

ராஐ பாடல்களின்‌ ராஜங்க.ங்களை 

நான்‌ கட்டியாள வேண்டும்‌. 

வேறு எதுவுமே ஏனக்கு ரு பொருட்டன்று. 


66 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


1924இல்‌ எழுதப்பட்டவையான 'கோகிலே' (குயில்‌) 
கவிதையிலும்‌, 'ஓ, ஹடே” (ஓ, பாடலே.) கவிதையிலும்‌, தன்‌ கவிதை 
உயர்வேட்கைகளை அவர்‌ மேலும்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌. 
நிஜகுண சிவயோகியின்‌ பாடல்களில்‌ ஒன்றைப்‌ பார்த்துத்தான்‌ 
'கோகிலே' எழுதப்பட்டுள்ளது. அப்‌ பாடல்களும்‌, குயில்‌ என்னுங்‌ 
குறியீட்டைப்‌ பயன்படுத்தியவைதாம்‌; அனால்‌ குறியீடு மட்டுமே 
வேறாகவுள்ளது. நிஜகுணாவின்‌ கவிதையில்‌, குயிலானது, 
மனத்திற்கான ஓர்‌ உருவகமாக உள்ளது; அனால்‌ பேண்ட்ரேவின்‌ 
கவிதையிலோ, குயிலுக்குப்‌ பதிலாக 'பிரதப கோகிலா' உருவகமாக 
உள்ளது; இது, கற்பனைக்கான ஒரு குறியீடு அகும்‌. குயிலானது 
காதலைப்‌ பற்றிப்‌ பாடவேண்டும்‌ என்றும்‌, வால்மீகி, சுகா 
ஆகியோரிடமிருந்து அகத்தூாண்டுதலைப்‌ பெற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்றும்‌ கவிஞர்‌ விரும்புகின்றார்‌. ௮க்‌ கவிதையை விட 
அதிக முக்கியத்துவம்‌ வாய்ந்ததான 'ஓ, ஹடே.” எனுங்‌ கவிதை, 
கவிஞரின்‌ உயர்வேட்கைகளை இன்னும்‌ விரிவாகவும்‌ இன்னும்‌ 
சக்திவாய்ந்த வகையிலும்‌ தெளிவாக ஒலிக்கின்றது. தன்‌ 
கவிதையானது, கன்னடக்‌ கவிதைப்‌ பாரம்பரியம்‌ முழுவதையுமே 
ஈர்த்துக்கொள்ள வேண்டுமென்றும்‌, செறிந்த வளம்‌, நல்லது 
செய்வதற்கான ஆற்றல்‌, மாற்றத்தைக்‌ குறித்த அகக்காட்சி, கவிதை 
நேர்மை, அன்பு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கான திறல்‌ ஆகிய 
அதன்‌ உயர்பண்புகளை மீட்டுப்பெற வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ 
விரும்புகின்றார்‌. தான்‌ உருவாக்க விரும்புகின்ற ஒரு கவிதை 
நடையின்‌ தன்மையானது, புறத்தூண்டுதலின்றித்‌ தானே 
எழுவதாக - உயிர்ப்பூட்டுவதாக இருக்கும்‌ என்பதையும்‌ அவர்‌ 
சுட்டிக்காட்டுகின்றார்‌. 

அக்‌ கவிதையின்‌ இரு பாடற்பகுதிகளின்‌ மொழிபெயர்ப்பினை 
இங்கே நான்‌ எடுத்துக்காட்டுகின்றேன்‌: 

நீ பாடிதீதான்‌ ஆகவேண்டுமெனில்‌, 

நிறுத்தாமல்‌ அடிக்கின்ற மழையைப்‌ போலப்‌ பாடு, 

உன்னாலே முடியுமென்றால்‌, இம்‌ புவியை, 

முடிவே இல்லாத அகல்பரம்பாக மாற்றிவிட, 


நீ விதைத்துத்சான்‌ தீரவேண்டுமெனில்‌, தொறுங்கிய 
ஷிண்மீன்களை விதைத்துவிட; 
ஆனால்‌ முத்துக்களையும்‌ இரத்தின.ங்களையும்‌ி 
விதைத்து மண்ணைப்‌ பாழாக்கி விடாதே. 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 67 





தெய்வங்களின்‌ ௮ன்பைம்‌ பெறவும்‌ அவற்றின்‌ 
பாராட்டுனை ௪ட்டவம்‌, 
ஆன்மா, மேகங்களின்‌ விளையாட்டு வெளியைச்‌ 
சென்றடையட்டும்‌/ 


கரி (7932), மூர்த்தி மட்டு காம கஸ்தூரி (1934), சகி கீதா 
(1937), உய்யாலே (938), நாத லீலே (1938), மேக தூதா (1943), 


ஹாடு பாடு (1946), கங்காவதாரணா (1951) - அகிய எட்டுக்‌ 
கவிதைத்‌ தொகுதிகளை வெளிக்கொணர்ந்த முதலாவது (தலை) 
மலர்ச்சிக்‌ கால ஆண்டுகளின்போது, பேண்ட்ரே தழுவிய, 
முதன்மையான கவிதை வெளிப்பாட்டு முறையானது, 
உணர்ச்சிப்பாடல்‌ வகையைச்‌ சேர்ந்ததாக இருந்தது. இந்த 
வகையை, இதுதான்‌, கவிதை வடிவத்தைப்‌ படைத்த மூலப்‌ 
படைப்பாளி - உள்ளார்ந்த படைப்பாளி' என்று ஸ்ரீ அரவிந்தர்‌ 
கூறியுள்ளார்‌. அவர்‌ பல்வேறு வியத்தகு உணர்ச்சிப்பாடல்‌ 
வகைகளை, தம்‌ பாடல்களில்‌ ஒன்றில்‌ அவர்‌ கூறியுள்ளவாறு, “ஒரு 
நூறு மரங்களில்‌ ஒரு நூறு ஒலிகளை'' உருவாக்கினார்‌. 
உணர்ச்சிப்பாடலுக்கு பேண்ட்ரே இட்ட பெயர்‌, 'பாவ கீதா' 
என்பதாகும்‌. ஸ்ரீ அரவிந்தர்‌, உணர்ச்சிப்பாடல்‌ எது என்பதைப்‌ 
பின்வருமாறு வருணிக்கின்றார்‌: 








“உணர்ச்சிப்பாடல்‌ என்பது, ஆன்மா அனுபவிக்கும்‌ 
மேம்பட்ட உணர்ச்சி நிலையின்‌ ஒரு கணப்பொழுதாகும்‌; 
சில வேளைகளில்‌, காற்றுவெளிக்‌ கழிபேருவகையின்‌ ஒரு 
நொய்ம்மையிலோ, அல்லது மனத்துயரின்‌ அல்லது 
மகிழ்ச்சியின்‌ அல்லது இரண்டுங்கலந்த மனக்கிளர்ச்சியின்‌ 
கிளர்ச்சி தூண்டும்‌ ஒரு களிவெறியிலோ, ஒரு விரைவான 
துயரார்ந்த இறும்பூது நிலையிலோ, ௮க்‌ கணப்பொழுதானது 
மிகக்‌ குறுகியதாக இருக்கக்கூடும்‌; அல்லது சில வேளைகளில்‌, 
நீள்வுற்றதாகவும்‌ திரும்பத்‌ திரும்ப நிகழ்வதாக அல்லது அதே 
தொனியை (இசைக்குறியீட்டை) மாற்றுவதாகவும்‌ அக்‌ 
கணப்பொழுதானது இருக்கக்கூடும்‌; அல்லது சில 
வேளைகளில்‌, ௮க்‌ கணப்பொழுதிலிருந்து தொடங்குகின்ற 
அல்லது அதன்‌ மைய நோக்கம்‌ குறிப்பாகத்‌ தெரிவிக்கின்ற 
பிற கணப்பொழுதுக்கான நீடித்த தொடர்ச்சி வரிசையில்‌ 
தன்னையே இணைத்துக்கொள்வதாசவுங்கூட, இருக்கக்கூடும்‌. 
அது முதலில்‌, தானாகவே வெளிவருகின்ற ஓர்‌ 


68 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


இசையாகவோ அல்லது எளிய மெல்லிசைகளாகவோ தான்‌ 
இருக்கின்றது, அதை அவியானது மகிழ்ச்சியோடு 
கேட்கின்றது; கேட்டு, தன்னைக்‌ கண்டறியும்‌ அற்றலுக்கு 
உள்ள, அல்லது முன்நினைவுத்‌ தொடர்புக்கு உள்ள 
மயக்குமாற்றலால்‌ அதை நிலைபேறுடையதாக 
ஆக்கிவிடுகின்றது. உணர்ச்சிப்பாடல்‌ உருவான அவியானது, 
ஒன்று, பாடலின்‌ தெளிவான தன்விருப்ப நிலைகளைப்‌ 
பெற்று நிறைவுகொண்டுவிடலாம்‌; அல்லது தன்‌ 
விருப்பப்படி, சிந்தனையால்‌ அப்‌ பாடலின்‌ படிநிலைகளை 
அழுத்தி அடக்கி, தியான கணப்பொழுதாக அதை 
மாற்றிவிடலாம்‌, அல்லது பெருஞ்சிறகுகள்‌ அமைந்தனவாய்‌ 
ஒரு வீர காப்பிய உயர்நிலையையும்‌ மேற்கொள்ளலாம்‌; 
அல்லது ஒரு செயல்நடவடிக்கையின்‌ அடுத்தடுத்த 
கணப்பொழுதுகளையோ, இதயத்திற்கு இதயம்‌, மனத்திற்கு 
மனம்‌, ஆன்மாவுக்கு ஆன்மா செய்யும்‌ எதிருணர்ச்சிக்‌ 
குறிப்புகளையோ உணர்ச்சிப்பாடல்களாக்கி, மனோநிலை, 
கருத்து, உணர்வு ஆகியவற்றின்‌ குறிப்‌்பீடுகளுக்கும்‌ எதிர்க்‌ 
குறிப்பீடுகளுக்குமிடையே ஊடாடி, உணர்ச்சிப்பாடல்‌ விதை 
ஒன்றை அல்லது நாடகத்தின்‌ ஒருமுகச்‌ சிந்தனையை 
உருவாக்கக்கூடும்‌. அது எல்லைவீச்சில்‌ மிகமிக விரிவானதாக 
இருப்பதால்‌, அதாவது, கவிதை வகைகள்‌ அனைத்திலுமே, 
வடிவத்திலும்‌ சரி, நோக்கத்திலும்‌ சரி, அதுதான்‌ மிக்க 
இசைவிணக்கம்‌ உடையதாக இருப்பதால்‌, இன்னும்‌ ஒரு 
நிலையான, வெளிப்படையான, விரிவான பேச்சினையும்‌, 
இன்னும்‌ ஒரு தாராளமான கட்டமைப்பினையும்‌ 
ஏற்றுக்கொண்டு, அந்த வகையிலிருந்து மற்ற கவிதை 
வகைகள்‌ வளர்ந்திருக்கின்றன.” 


கன்னட மரபைச்‌ சேர்ந்த பம்பா, ரண்ணா, நாகசந்திரா 
ஆகிய பிற பெருங்கவிஞர்களைப்‌ போன்றோ, தன்காலக்‌ 
கவிஞரான குவெம்புவைப்‌ போன்றோ இல்லாமல்‌, பேண்ட்ரே 
பெருங்காப்பியம்‌ (மகாகாவியா) என்கின்ற வடிவத்தை முயன்று 
பார்க்கவில்லை. அதை ஓர்‌ எல்லைவரம்பாகவும்‌ அவர்‌ 
கருதவில்லை. "வேத ரிக்குகளைப்‌ பற்றி என்ன சொல்கின்றீர்கள்‌? 
அவை மகா காவியங்களைவிடத்‌ தாழ்ந்தவையா என்ன?" என்று 
அவர்‌ கேட்டார்‌. பேண்ட்ரேவின்‌ கவிதைகளிலுள்ள 


பாடுபொருள்‌ வீச்செல்லையானது, தற்காலக்‌ கன்னடத்து 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 69 


இலக்கிய வரலாற்றில்‌ ஈடு இணையற்றதாகும்‌. சமூகம்‌, அன்மிக 
வேட்கை போன்ற சில பாடுபொருள்கள்‌, அவருடைய கவிதை 
வாழ்க்கையின்‌ எல்லா காலகட்டங்களுக்குமே பொதுவான- 
வையான இருக்க, சில பாடுபொருள்களோ, முதலாவது (தலை) 
மலர்ச்சிக்‌ காலத்தின்‌ தனித்தன்மை வாய்ந்த கவிதைகளாக 
உள்ளன. இவை, முந்தைய அதிகாரமொன்றில்‌ ஏற்கெனவே நான்‌ 
குறிப்பிட்டி ருந்தவாறு, 'வாத்சல்யா” 'சிநேகா; 'பிரேமா', பிரகிருதி, 
'சமஷ்டி' ஆகியவையாகும்‌. இவை ஒவ்வொன்றையும்‌ பற்றிச்‌ சற்று 
விரிவாகக்‌ காண்போம்‌: 


பேண்ட்ரே, தாகூரின்‌ குழந்தைப்‌ பாடல்களால்‌, குறிப்பாக, 
'பிறை நிலா' எனும்‌ பாடலால்‌ பெரிதும்‌ ஈர்க்கப்பட்டார்‌. 
அவற்றின்‌ தாக்கம்‌ அவருக்கு ஏற்பட்டது. அனால்‌, 'கருலினா 
வசனகளு' (காதற்‌ கவிதைகள்‌) என்னுந்‌ தலைப்பின்கீழ்‌ 
'உய்யாலே'வில்‌ பெரும்பகுதி தொகுக்கப்பட்ட அவருடைய 
குழந்தைப்பாடல்களோ, விரிவான வீச்செல்லையைப்‌ பெற்றவை. 
"தாகூரின்‌ கவிதைகளில்‌, குழந்தைகளின்‌ உலகத்திற்கும்‌ 
பெரியவர்களின்‌ உலகத்திற்குமிடையே பெபரும்பாலும்‌ 
காணப்படும்‌ முரண்பாடு, பேண்ட்ரேவின்‌ கவிதைகளில்‌ 
வரம்புக்குட்பட்டே காணப்படுகின்றது. அதிலும்‌ 'இரடு சித்திரா' 
(இரண்டு படங்கள்‌), சுக துக்கா (இன்பமும்‌ துன்பழும்‌) 
அகியவற்றைப்‌ போன்ற சில கவிதைகளில்‌ மட்டுமே 
காணப்படுகின்றது. இந்தக்‌ கவிதைகளிலுங்கூட, அவை 
இரண்டிற்குமிடையே தொடர்ச்சியற்ற நிலை எதுவுமில்லை 


பேண்ட்ரேவின்‌ குழந்தைப்‌ பாடல்களில்‌, குறைந்தது மூன்று 
முக்கியமான பாடுபொருள்கள்‌ உள்ளன: (1) குழந்தையின்‌ புதிர்‌ 
அல்லது மறைபொருள்‌, (2) தாய்‌-சேய்‌ உறவு, (3) குழந்தையின்‌ 
. மூலமாக, வயது வந்தோருக்கு வருகின்ற உண்மை வெளிப்பாடு - 
அகியவை. இவை ஒவ்வொன்றும்‌ பல அடுக்குநிலைகளைப்‌ 
பெபற்றிருக்கின்றது எடுத்துக்காட்டாக, குழந்தையின்‌ 
மறைபொருளானது, குழந்தையின்‌ அழகாகவோ, அதன்‌ 
விளையாட்டுத்தனமாகவோ, அதன்‌ உள்ளார்ந்த வியப்புணரா்‌- 
'வாகவோ, அதன்‌ இன்கனிவாகவோ, அதன்‌ கனவுகளும்‌ மனக்கண்‌ 
'வடிவங்களுமாகவோ, அதன்‌ தனி இயல்பான தன்‌ இன்பந்‌ 
துய்ப்பாகவோ, தன்னை வெளிப்படுத்திக்கொள்ளக்கூடும்‌ இந்தத்‌ 
தொகுதியில்‌ வரும்‌ மிகச்சிறந்த கவிதைகளுக்கிடையே வருபவை, 


70 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


'சலுவா' (அழகிய குழந்தை), 'பாத்தரகிட்டி பக்கா' (வண்ணத்துப்‌ 
பூச்சியின்‌ சிறகுகள்‌) அகியவையாகும்‌. 
பேண்ட்ரே, பிருந்தாவனத்தைப்‌ பார்த்துவிட்டு வந்த 
பின்னர்‌, 'சலுவா'வை எழுதினார்‌. இக்‌ கவிதை முழுவதிலுமே 
பிருந்தாவன உணர்ச்சி நிரம்பி வழிகின்றது. இந்தப்‌ பாடலை ஒரு 
'கோபி' பாடுவதாக உள்ளதானது, மிகவும்‌ பொருத்தமானதாக 
இருக்கிறது. தன்‌ பாடல்களின்‌ ஓசை அழகிற்கு, பேண்ட்ரே 
பெயர்பெற்றவராவார்‌; அவற்றின்‌ ஆங்கில மொழிபெயர்ப்புகளோ, 
தாகூரின்‌ பாடல்களின்‌ மொழிபெயர்ப்புகளைப்‌ போன்று நிறைவு 
தராதனவாகவே இருக்க முடியும்‌. ஏறத்தாழ ஒத்திருக்கும்‌ வகையில்‌ 
மொழியெர்த்துப்‌ பார்க்க நாம்‌ முயலலாம்‌; அவ்வளவே... 


அழக்ய ஆண்குழந்தை 


இந்த அழகிய அண்குழுந்தை யாராக இருக்கக்கூடும்‌ 27 
தன்மனம்‌ போகும்‌ போக்கிலான மகிழ்ச்சியில்‌, அவன்‌, 
தானாகவே 
எல்லாப்‌ பக்கங்களையும்‌ சற்றிச்சுற்றிம்‌ பார்க்கின்றான்‌. 
7 


அவன்‌ கிரிர்பேோ, ஓரு மன விளையாட்டு; 

அவன்‌ கண்ணோ, ஓரு மகிழ்ச்சியான தோட்டம்‌ 

நான்காம்‌ பிறைநிலாவுக்கு இணையாகத்‌ தானும்‌ ஒரு 
பிறஹறைநிலாவை அவன்‌ வைத்திருக்கின்றன. 

கவினார்ந்த அவனுடைய புருவத்தைக்‌ கவனியங்கள்‌, 

நான்காம்‌ பிறைநிலா; கீழ்நோக்கி ஊடாகப்‌ பார்க்கிறது; 

இநீத அழகிய ஆண்குழந்தை, யாராக இருக்கக்கூடும? 


2 


ம, அவன்‌ முகத்தில்‌ வளரச்‌ தொடங்கவில்லை, 
ஆம, இன்றும்‌ வளரத்‌ தொடங்கவில்லை. 
அவனுடைய பிஞ்சு இதழ்களிலிருந்து வழிகின்ற பால்‌, 
இன்னும்‌ துடைக்கப்படவில்லை, 

ஆம்‌, இன்னும்‌ துடைக்கப்படவில்லை. 

பெண்‌ பித்து அவனைத்‌ தொடவில்லை, 

ஆம்‌, இன்னும்‌ இதுவரையிலும்‌ தொடவே இவ்லை. 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 71 


ஃ 


அவனுடைய வலக்கரமே, மென்தரவி நிறைந்த ஓரு 
திண்டினைம்‌ போன்று! 
மென்மையாக உள்ளது 
நமீமிக்கை எனும்‌ எழுச்சி ணர்வைத்‌ தூண்டுவதாக 
உள்ளது: 


அவனுடைய அகன்ற மார்பினைம்‌ பாருங்கள்‌: 


பார்த்து, தங்களையே அதன்பால்‌ இழநீதுவி டுகின்ற 
கண்கமுககு, 
அது. ஓரு கிறைக்கூடமே/ 


சொல்‌ தோழி, அவன்‌ காமனே அல்லவா? 
அல்லது இன்னும்‌ பால்‌ குடிக்கின்ற ஒரு குழந்தையா அவன 


இந்த அழகிய ஆண்குழந்தை, யாராக இருக்ககூடும்‌? 
தன்‌ மனம போகும்‌ போக்கிலான மகிழ்ச்சியில்‌, 
அவன்‌ தானாகவே, 
எல்லாம்‌ பக்கங்களையும்‌ ௯.ற்றிச்‌௪.ற்.றி.ப்‌ 
பார்சிதின்றான்‌. 
இத்தக்‌ கவிதையின்‌ தொடக்க அடிகள்‌, குழந்தையின்‌ 
தன்மகிழ்ச்சித்‌ துய்ப்பு பற்றிய ஒரு சிறு சாடைக்குறிப்பைத்‌ 
தாங்கியுள்ளன. ஸ்ரீ சங்கர பகவத்பாதாள்‌ அவர்கள்‌ 'பால' 
என்பதிலிருந்துதான்‌ 'பால்யம்‌' என்பது வந்ததெனக்‌ கூறிப்‌ 
பின்வருமாறு சொல்கின்றார்‌: 'பால்யம்‌ நாமா ஆத்ம வித்யாயா 
சேஷ விஷய திருஷ்டி. திரஸ்கரணம்‌!” கவிதை மேலே செல்லச்‌ 
செல்ல, இந்த சாடைக்குறிப்பு, கூடுதலான அர்த்தத்தைத்‌ 
திரட்டுகின்றது. முதலாவது பாடற்பகுதியானது, அண்ட- 
வெளியின்‌ ஒரு தோற்றப்படிமமான குழந்தை நிலா என்கிற 
வகையில்‌, குழந்தையின்‌ அழகை வருணிக்கின்றது. இரண்டாவது 
பாடற்பகுதியோ, அவ்‌ வருணனையைத்‌ தொடர்கின்றது; ஆனால்‌ 
கருத்துக்‌ கண்ணோட்டம்‌ யாதெனில்‌, ஆண்‌ கவர்ச்சியை 
அனுபவித்திருக்கின்ற ஓர்‌ இளம்பெண்ணினுடையதாகவுள்ள து. 
குழந்தையின்‌ அழகு, வாலிபத்தின்‌ கவர்ச்சியினின்றும்‌ 


72 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


வேறுபட்டது என்று அறிந்ததும்‌ அவள்‌ மகிழ்ச்சி கொள்கின்றான்‌. 
குழந்தைக்‌ காமனை அறிமுகப்படுத்துகின்ற இறுதிப்‌ 
பாடற்பகுதியானது, எதிர்காலத்திற்கான நம்பிக்கை உறுதிகளை 
ஏந்தி கோபிக்கு நீட்டுகின்றது. இந்த அடிகளிலே, சிற்றின்பப்‌ 
பாடல்களுக்குரிய ஒரு சாடைக்குறிப்பு உள்ளது. அனால்‌ 
குறிப்பிடப்படுவது எதிர்காலத்தைப்‌ பற்றியதாக இருப்பதாலே, 
குழந்தைக்கு அடையாளமாகவுள்ள அறியாமைத்தனத்தின்‌ 
தோற்றப்படி மத்தை அது கெடுத்துவிடவில்லை. இந்தப்‌ பாடலை 
எழுதுகின்றபோது, எடுத்துக்காட்டாக ஹரிதாசர்களின்‌ 
பாடல்களையும்‌ புரந்தரரின்‌ 'லலிசிதாலு மகனா'வையும்‌ 
பேண்ட்ரே தன்‌ மனத்தில்‌ வைத்திருந்திருத்தல்‌ கூடும்‌. 

'பாத்தரகிட்டி பக்கா' (வண்ணத்துப்‌ பூச்சியின்‌ ௪ிறகுகள்‌) 
எனுங்‌ சகுவிதை, கேசவ சூதரின்‌ 'பூல்‌ பக்காரு' (1892) எனுங் 
கவிதையிலிருந்து ஒரு சாடைக்குறிப்பை எடுத்திருந்திருத்தல்‌ கூடும்‌. 
ஆனால்‌ இவ்‌ விரு கவிதைகளுக்குமிடையே உள்ள ஒற்றுமை, ஓர்‌ 
உரையாடலைக்‌ குறிப்புணர்த்துகின்ற தொடக்கப்பகுதியில்‌ 
மட்டுமே காணப்படுகின்றது. டோரு தத்‌ (7௦7ப 0 பா) 
மொழிபெயர்த்த காவட்டியரின்‌ (பர) கவிதையிலும்‌ வருகின்ற 
வண்ணத்துப்பூச்சி, பேண்ட்ரேவிடம்‌ தொடர்ந்து காணப்படும்‌ 
ஒரு தோற்றப்படிமமாகும்‌ அது, மறுபிறப்புக்கான குறியீடாக 
வருகின்றது. 


வண்ணத்துப்பூச்சியைக்‌ கண்டதுமே குழந்தையை 
உடனடியாக ஈர்ப்பது எதுவெனில்‌, அது பெற்றிருக்கின்ற பச்சை, 
மஞ்சள்‌, பபொன்‌, வெள்ளை, சிவப்பு, கருப்பு ஆகிய வண்ணங்களின்‌ 
வளம்தான்‌ இந்த வண்ணங்கள்‌, குழந்தைக்கு ஏற்கெனவே 
பழக்கமாகியுள்ள பொருள்களின்‌ மூலமாக, அதாவது, ஒரு 
பெண்ணின்‌ அன்றாட ஒப்பனைக்குரிய பொருள்களான 
பொன்‌-வெள்ளி அணிகலன்கள்‌, மஞ்சள்‌, குங்குமம்‌, 'கஜால்‌' 
ஆகியவற்றின்‌ மூலமாக உணர்ந்துகொள்ளப்படுகின்றன. 

வண்ணத்திற்கு மேலே வண்ணம்‌ 

நடுவினிலே ்‌ 

ஓரு மயிலிறகின்‌ கண்‌. 


வண்ணங்களுடன்‌ சேர்த்து, குழந்தையானது, சிறகுகளின்‌ 
நொய்ம்மைத்‌ தன்மையையும்‌ சுவைத்து அனுபவிக்கின்றது. 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 73 





பாாலேடுபோல்‌ படருகின்ற 
குற்றைக்‌ கொண்டு 
புனணையம்பட்டவையார இறா 


என்று அவன்‌ வியக்கின்றான்‌. அவற்றைத்‌ தொடுவதற்கும்‌ அவன்‌ 
அஞ்சுகின்றான்‌. ஏனெனில்‌, அவை சிதைந்துவிடுமே என்பதால்‌! 


அடுத்துவரும்‌ பாடற்பகுதிகளில்‌, வண்ணத்துப்பூச்சியின்‌ 
விளையாட்டுத்தனமான செயலைக்‌ கவிஞர்‌ வருணிக்கின்றார்‌. 
அது, குழந்தைகளின்‌ விளையாட்டுத்‌ தன்மைக்கும்‌ பொது- 
வானதுதான்‌. இக்‌ கவிதை, இயற்கையின்‌ மந்திர உலகமொன்றை 
உருவாக்குகின்றது; அதில்‌, மனிதனை விலச்கிவிட வில்லை. 


இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்விக நம்பிக்கை பற்றிய 
குறிப்புடன்‌ இக்‌ கவிதை முடிவடைகின்றது: 


தோன்றுகிறாம்‌; அனால்‌ 

தோன்றுமிடந்தான்‌ எதுவென்று தெரியவில்லை. 

காற்றுடன்‌ இரண்டற கலந்து விட்டா; 

இட்போது! நீ எங்கே புறம்பட்டுச்‌ செல்கின்றாய்‌? 

இந்திரனின்‌ நந்தவனத்திற்க, பொன்னறுலகத்‌ 
தோட்டத்திற்கா? 


இந்தத்‌ தொகுதியிலுள்ள, வெற்றியடைந்த பிற கவிதைகளில்‌, 
மங்கலா', “அலெளகிகா', 'சந்திரா', 'தில்லானா' அகியவை 
உள்ளடங்கும்‌. 

பேண்ட்ரேவின்‌ குழந்தைப்‌ பாடல்களில்‌ பல, தாய்‌-சேய்‌ 
கருத்தையே (எப்போதாவது தந்‌ைதை-சேய்‌ கருத்தை) மையக்‌ 
கருத்தாகக்‌ கொண்டுள்ளன : என்பதை முன்கூட்டியே 
கூறிவிடலாம்‌. 'அஷே-நிராஷே' (நம்பிக்கையும்‌ மனமுறிவும்‌), 
'அவரேனு பல்லாரு' (அவர்களுக்கென்ன தெரியும்‌2), '*மோல்‌' 
(மார்பகங்கள்‌), 'யாரிகு ஹெலோனு பியாடா' (எவரிடமும்‌ நாம்‌ 
சொல்ல வேண்டாம்‌!), 'சஞ்சேய ஜாவிகே' (மாலையில்‌) - 
ஆகியவை இந்த வகைக்‌ கவிதைகளாகும்‌. இவற்றிலே, பல 
காரணங்களால்‌, 'யாரிகு ஹெலோனு பியாடா' என்பது 
தனித்தன்மை வாய்ந்ததாகவுள்ளது. பெரும்பாலும்‌ இந்தக்‌ 
கவிதையைக்‌ காதற்‌ கவிதையெனத்‌ தவறாகக்‌ கருதிப்‌ 
படிக்கப்படுகின்றது; ஆனால்‌ பேண்ட்ரே அவர்களே எங்களிடம்‌ 


74 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கூறியுள்ளவாறு, அது ஒரு கூழந்தையை நோக்கிக்‌ கவிஞர்‌ 
பாடியதாகும்‌. தன்‌ முதிய அகவையில்‌ பேண்ட்ரே எழுதியுள்ள 
'பால்ய காண்டா' எனுங்‌ கவிதையிலும்‌ சரி, பிற இடங்களிலும்‌ 
சரி, தன்‌ விருப்பப்படி குழந்தையின்‌ உலகிற்குள்‌ மெல்ல நுழைந்து, 
கடந்தகால உணர்வுகளை அவற்றின்‌ தூய தன்மையோடு அவரால்‌ 
மீட்க முடியும்‌. 'யாரிகு ஹெலோனு பியாடா'வைச்‌ சுருக்கமாகக்‌ 


காண்போம்‌: 


எவரிடமும்‌ நாம்‌ சொல்ல வேண்டாம்‌! 


பறக்கின்ற குதிரையொன்றின்‌ 

(முதுகில்‌ அமர்ந்‌ தே, 

நெடுந்தொலைவு, ஆம்‌, நெடுந்தொலைவிற்கு நாம்‌ 
செல்வோம்‌ 

ஏவரிடமுரமி நாம்‌ சொல்ல வேண்டாம? 


பூஃகமுநம்‌ கணியம்‌ நிறைந்த 

வனப்பான ஒரு தோட்டத்திற்குள்‌ நாம்‌ நுழைவோம்‌ 
ஆங்கே ஏதையாவது நாரம்‌ உண்போம்‌ 

அதன்‌ பெயரை ஏவரிடமும்‌ நரம்‌ சொல்ல வேண்டாம! 


ஒன்றாகச்‌ சேர்ந்து நாம்‌ ஆடுவோம்‌, 
குதிர்போம்‌, பறப்போம்‌, வளைவேோம்‌, 
சோர்வே இன்றி விளையாடுவோம்‌ 

ஆனால்‌ எஏவரிடமுமீ நாம்‌ சொல்ல வேண்டாம்‌! 


மல்லிகைக்‌ கொடி.ப்பந்தரின்‌ஃழ அமர்ந்து, 
கன்னத்தோடு கன்னம்‌ தொட்டுக்‌ கொண்டிருக்க, 
மென்மையான இசை ஒன்றைத்‌ தாழ்குரவில்‌ நாமி 
பாடுவோம்‌ 
ஆனால்‌ ஏவரிடமும்‌ நாம்‌ சொல்ல வேண்டாம்‌! 


ஆங்கே சிறு பாம்புகளாக இருப்போம நாம்‌; 
படமெடுத்தாடுவோம்‌/ 

அது; பாவமே புல்லும்‌ பூகீக மாகவே இருக்கும: 
ஆனால்‌ எவரிடமும்‌ நரமீ சொல்ல வேண்டாம்‌! 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 75 


உறக்கத்தில்‌ நம்‌ உடல்களைக்‌ சுழற்றி எறிந்து விட்டுக்‌ 
கனவுகளின்‌ நகரத்திற்கு 

மோரனமாக நரம்‌ சொல்வோம்‌ 

எவரிடமும்‌ நாம்‌ சொல்ல வேண்டாம்‌ 


குழந்தைப்‌ பருவத்தைக்‌ குறிக்கும்‌ சாடைக்குறிப்பானது, இக்‌ 
சுவிதையில்‌ ஒரே ஓரிடத்தில்‌, அதாவது, ஐந்தாவது பாடற்பகுதியில்‌ 
தான்‌ வருகின்றது; ஆனால்‌ இது முக்கியமானது; ஏனெனில்‌ 
குழந்தைப்‌ பருவத்திற்குத்‌ திரும்பவேண்டுமென்கின்ற கவிஞரின்‌ 
விருப்பத்தை அது குறித்துக்காட்டுகின்றது. பழங்களும்‌ பூக்களும்‌ 
மல்விகைக்‌ கொடிப்பந்தரும்‌ பசஞ்செடிகொடித்‌ தொகுதியும்‌, 
கனவுலகத்தின்‌ செழிப்பான புலனுணர்வுக்‌ கவர்ச்சியைக்‌ குறிப்பாக 
உணர்த்துகின்றன. அனால்‌ இந்த உலகில்‌ நுழைவதற்கு, 
உருமாற்றமொன்று தேவையாகின்றது. இந்த கவிதையின்‌ ஆற்றலே, 
அது உருவாக்குகின்ற கனவு உலகத்‌ தோற்றத்திலும்‌, ஓசை 
அமைப்புகளிலும்தான்‌ அடங்கியிருக்கின்றது; அவ்‌ வோசை 
அமைப்புகளைப்‌ பற்றி, மொழிபெயர்ப்பில்‌ ஒரே ஒரு 
சாடைக்குறிப்புத்தான்‌ உள்ளது. 

பேண்ட்ரேவின்‌ குழந்தைப்‌ பாடல்களின்‌ மூன்றாவது 
முக்கியமான பாடுபொருளானது, குழந்தைகள்‌ மூலமாகப்‌ 
பெற்றோர்‌ ஈட்டுகின்ற புது விழிப்புணர்ச்சியையும்‌ அறிவையும்‌ 
பற்றியதாகும்‌. அது பெரும்பாலும்‌ இழப்பில்தான்‌ 
ஈட்டப்படுகின்றது. பேண்ட்ரே, தன்‌ சொந்தக்‌ குழந்தைகளில்‌ 
அறுவரை இழந்தார்‌ அவர்களின்‌ இறப்புப்‌ பற்றி அவர்‌ எழுதிய 
அர்ப்பண தர்ப்பணா;, 'கிளியு பஞ்சர டோவில்லா' (இளி, கூண்டில்‌ 
இல்லை), 'நீ இங்க நோடாபியாடா நன்னா' (தயவு செய்து, 
இவ்வாறு என்னைப்‌ பார்க்காதே), 'பாலா பிரேமி' (பாலாவும்‌ 
பிரேமாவும்‌), 'ஹா, ஆனந்தா' மற்றும்‌ 'பாடு' (ஒரு துயரப்‌ பாடஸ்‌) - 
ஆகியவை, மிகவும்‌ நெகிழவைக்கும்‌ அவருடைய உணர்ச்சிப்‌ 
பாடல்களுக்குள்‌ அடங்கியவை 'பாடு' என்பது, இந்தப்‌ புலம்பல்‌ 
(கையறு நிலை) பாடல்களிலேயே, மிகமிக நீண்டதாக 
இருப்பதால்‌, அதைச்‌ சற்று விரிவாகவே ஓர்ந்து பார்க்கலாம்‌ 

'பாடு' என்னுஞ்‌ சொல்லுக்குச்‌ கன்னடத்தில்‌ பல 
பொருள்கள்‌ உண்டு; அதாவது, ஒரு பாடல்‌, துன்ப நிலை, பழுத்த 
நிலை என்பன அவை. இந்தப்‌ பொருள்கள்‌ அனைத்துமே, 


76 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


பேண்ட்ரேவின்‌ கவிதையில்‌ உள்ளன. ஏற்கெனவே தாம்‌ 
குறிப்பிட்டுள்ளவாறு, எட்டுநாள்‌ காலஅளவிற்குள்ளாக, அவர்‌ தன்‌ 
பிள்ளைகளில்‌ இருவரை இழந்தார்‌ இராமன்‌ என்பவர்‌, இருபது 
அகவை இளைஞர்‌; எதிர்காலத்தில்‌ கவிஞராக விளங்கக்கூடிய 
வாய்ப்புவளம்‌ பெற்றிருந்தவர்‌; அனந்தன்‌ என்பவனோ, 
ஒராண்டைக்கூட முடிக்கவில்லை. 'பாடு, ஹா, ஆனந்தா! அகிய 
இரண்டுமே, இந்த அதிர்ச்சி அனுபவத்தினால்‌ விளைந்த 
படைப்புகள்தாம்‌. இவ்‌ விரு கவிதைகளுமே, 'ஹாடு பாடு' (1946) 
எனும்‌ நூலில்‌ செர்க்கப்பட்டுள்ளன. 'பாடு' எனுங்‌ கவிதையின்‌ 
தன்னேரில்லாத சாதனையே, அகக்காட்சி, உத்தி அகிய இரண்டின்‌ 
செம்மையான ஒருங்கிணைப்பில்தான்‌ அடங்கியுள்ளது. உரிய 
காலத்திற்கு முன்பே ஏற்பட்ட இராமனின்‌ இறப்பு, கவிஞரின்‌ 
முழுஉருவத்தையும்‌ அவருடைய இதயத்தையும்‌ அறிவாற்றலையும்‌ 
கலக்கிவிட்டது. அது அவரது உள்ளத்தே உணர்வு வெள்ளத்தைப்‌ 
பெருக்கோட வைத்து, மனிதன்‌ உயிர்வாழ்வதன்‌ தன்மையைக்‌ 
குறித்தே, முக்கிய கேள்விகளையெல்லாம்‌ அவர்‌ உள்ளத்தில்‌ 
எழுப்பிவிட்டது. இதயம்‌ - அறிவாற்றல்‌ ஆகிய இரண்டிற்கும்‌ 
(பேண்ட்ரேவின்‌ சொற்களையே பயன்படுத்துவதெனில்‌, 
'இருதயத்‌'திற்கும்‌ 'விவேகத்‌'திற்கும்‌) ஏற்பட்ட அலைவு நிலையில்‌ 
இருந்துதான்‌, இக்‌ கவிதை தன்‌ வடிவமைப்பைப்‌ பெற்றிருக்கின்ற து. 
இந்த உளஅலைவு, கவிதையின்‌ மொழியைப்‌ பாதிப்பதென்பது, 
தவிர்க்கவியலாததே! அம்‌ மொழியானது, அனுபவம்‌ என்கின்ற 
நிலையிலிருந்து பார்த்தால்‌, மிகவுயர்ந்த கவிதை புனைவியல்‌ 
திட்பம்‌ வாய்ந்ததாகவும்‌, அறிவு என்கின்ற நிலையிலிருந்து 
பார்த்தால்‌, காரண-காரியத்‌ தொடர்புடையதாகவுமுள்ளது. 


ஒரு நிலையிலிருந்து பார்த்தால்‌, 'பாடு' எனுங்‌ கவிதை, 
தன்னைத்‌ தானே சுட்டும்‌ ஒரு கவிதையாகவுள்ளது; அது, தான்‌ 
பிறந்திருக்கின்ற நிலையைப்‌ பற்றித்‌ தானே கேள்வி எழுப்புகின்றது: 
“என்‌ பாடலின்‌ மதிப்பை உயர்த்துவதற்காகவா, நான்‌ பாடத்‌ 
தொடங்கியுள்ளேன்‌?'' - இவ்வாறு கவிஞர்‌ தன்னையே 
கேட்டுக்கொள்கின்றார்‌. அனால்‌ ஒரு பாடகர்‌ என்கின்ற முறையில்‌ 
பாடுவதென்பது தன்‌ தருமம்‌ என்பதை அவர்‌ உணர்ந்ததுமே, அந்த 
ஃயைமானது உடனே கரைந்துவிடுகின்றது இப்‌ பாடல்‌ அவருக்கு 
அறிவாற்றலை (விவேகத்தை) கொண்டுவருவதோடு, பெரும்‌ 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 77 





வருத்தத்தினால்‌ நிலைகுலைக்கப்பட்டி ருந்த அவருடைய மூச்சின்‌ 
இயல்பான ஓசைநயத்தைப்‌ பயிற்சியின்‌ வாயிலாக முறைப்‌- 
படுத்துவதன்மூலம்‌ அதை மீட்டனிக்கவும்‌ செய்யும்‌. எனினும்‌, தன்‌ 
பாடலின்‌ ஆற்றலைப்‌ பற்றிப்‌ போலியான கருத்துகள்‌ எவற்றையும்‌ 
அவர்‌ பெற்றிருக்கவில்லை. 


"மனிதர்கள்‌, தொடுவதற்கும்‌ அஞ்சி, ௪டலதீதைச்‌ 
ஆ,ற்றிச்‌ செல்கின்றனரே; 
அதேபோல்‌, என்‌ பேச்சும்‌, தொடவியலாமல்‌, 
உன்னைச்‌ அற்றிச்சூற்றி வளர்கிற தே!” 


பாடு எனுங்‌ கவிதை, பேண்ட்ரே எழுதிய, சில 
நெடுங்கவிதைகளில்‌ ஒன்று. ஆண்டின்‌ ஓவ்வொரு வாரத்திற்கும்‌ 
ஓன்று என்கின்ற வகையில்‌ ஐம்பத்து மூன்று பாடற்பகுதிகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டு, இருநூறடிகளுக்கும்‌ மேற்பட்டதாகவுள்ளது. 
ஆனால்‌ இக்‌ கவிதையின்‌ நான்கிலொரு பகுதி மட்டுமே, 
இராமனின்‌ ஆளுமையையும்‌, சாதனைகளையும்‌, குடும்பத்தின்‌ 
துயரத்தையும்‌ நேரடியாக வருணிப்பதற்காக ஓ துக்கப்பட்டுள்ளது. 
இக்‌ கவிதையின்‌ பெரும்பகுதியோ, அனுபவத்தின்‌ மதிப்பு 
கவிஞருக்கு எவ்வகையில்‌ அமைந்தது, அதை எவ்வாறு அவா்‌ 
அறிந்துகொண்டார்‌ என்பதிலேயே முழு கவனஞ்‌ செலுத்துகிறது; 
ஆனால்‌ அதேயபோது இவ்‌ விரண்டிலுமே அது வெற்றி 
வாகையையும்‌ சூடுகிறது. இராமனின்‌ முதிர்ச்சி, அவனுடைய 
கோட்பாடுகளின்‌ ஆழம்‌, அவனுடைய நற்குணம்‌, அழகை 
நேசிக்கும்‌ இயல்பு, அவனுடைய உயிர்‌ ஆற்றல்‌, அந்த இளம்‌ 
அகவையிலேயே தனக்கென அவன்‌ ஈட்டிய புகழ்ப்பெயர்‌, தன்‌ 
தந்தையுடன்‌ அவன்‌ கொண்டிருந்த தீவிரமான தொடர்பு - இவை 
அனைத்துமே தெளிவாக வெளிக்கொணரப்பட்டுள்ளன. 
இராமனின்‌ இறப்பில்‌, தான்‌ எதை இழந்துள்ளார்‌ என்பதைக்‌ 
கவிஞர்‌ அறிகின்றார்‌ தசரதனின்‌ இடத்தில்‌ தன்னை 
வைத்துக்கொண்டு, அவர்‌ இவ்வாறு கூறுகின்றார்‌: “தசரதனோ, 
உயிரோடு இருந்த தன்‌ மகனுக்காக அழுதான்‌; மாண்டான்‌! 
ஆனால்‌ உயிரோடு இருக்கின்ற இத்‌ தத்தனோ, மாண்டுவிட்ட 
தன்‌ இராமனை எண்ணிப்‌ புலம்புகிறான்‌!'' கவிஞரின்‌ 
மனத்துயரின்‌ கடுமைக்கு இணையாகக்‌ கவிதையின்‌ மொழியும்‌ 
உணர்ச்சிமிக்கதாக அமைந்துள்ளதைப்‌ பின்வரும்‌ பாடற்பகுதியில்‌ 


காணலாம்‌: 


78 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


'"நரயொன்று, தன்‌ வயிற்றுவலி தீர்வதற்காக, 
குணப்படுித்துமீ மூலிகையை அதன்‌ மணத்தால்‌ 
கண்டுணரம்‌ போராடுவது போல, 
என்‌ உயிர்முச்சானது, விளி.மீபுவரை சூழி 
நிறைதந்ததாம்‌, வலியைத்‌ தடுக்கச்‌ ௪க்தியற்றதாப்‌, 
கண்முடிக்கொண்டு எதையோ துழாவித்‌ தேடுகிறது. 


நாயோ, தரையில்‌ உருண்டு உருண்டு ஓடுகின்றது; 
து ரத்தால்‌ சோர்வடைந்த என்‌ மனமே 
மயக்கமடைந்து உறக்கத்தை நாடுகின்றது]. 


அவர்‌ தன்‌ சிந்தனையைக்கூட அதேபோல்‌ துல்லியமாக-தெளிவாக 
உச்சரிக்கின்றாரா்‌: 


“மலரானது அழிகின்றது; ஆனால்‌ அதன்‌ மணமோ 
தங்கிநிற்கின்றது? 
இறம்பும்‌ அழகும்‌ ஏதிரிகாகவே இருக்க வேண்டுமா 
ஏன்னா 
வாழீக்கையிவிருந்து பிரிக்கமுடியாத அழகிற்கு, 
இறப்பு ஒன்று தான்‌ இறுதி மு, வா 
உடலின்‌ மண்ணும்‌ காற்றும்‌ ஐம்பூதங்களுக்கே திருப்பி௯்‌ 
கொடுக்கப்பட்ட பின்பு, எஞ்சிநிற்பது எதுவுமில்லையா? 
தம்மையெல்லாம பிுணைக்கின்ற வாழீக்கையில்‌, 
ஓவ்வொரு தனித்த வாழ்க்கை என்கின்ற சேண்‌, 
சேமித்து வைக்கப்படுகின்றது.” 


பேண்ட்ரேவின்‌ நம்பிக்கை, முக்கியத்துவம்‌ பெறுகின்றது; 
எனெனில்‌, தன்‌ சொந்தத்‌ துன்பம்‌ என்கின்ற மிகவுயர்ந்த 
விலையைக்‌ கொடுத்து, அது வாங்கப்பட்டது; அது, ஈட்டப்படாத 
பரிசிலாக அவருக்கு வரவில்லை. 


நண்பர்‌ என்பதற்கான வடமொழிச்சொல்‌ 'சுஹ்ரித்‌' 
என்பதாகும்‌. 'உய்யாலே வில்‌ 'சஹ்ரிதா' என்கின்ற பதினான்கடிப்‌ 
பாடலொன்று உள்ளது. அது, நட்பு என்பதற்கு பேண்ட்ரே 
அளித்துவந்த மதிப்பினைப்பற்றி ஒரு தெளிவான கருத்தினை 
வழங்குகிறது. பின்வருபவை, அக்‌ கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட 
சில அடிகளாகும்‌: 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 79 


நண்பனே அனைத்துப்‌ படைப்புகளிலுமி நிறைந்திருந்த. 
நரனின்‌ நாராயணன்‌, நட்பென்னறுமீ தெய்விக, 
மெய்ஞ்ஞானம்‌ ரன்றின்னு 
இந்தப்‌ பறவையிடம்‌ முச்சரசுத்‌ தந்து, அதன்‌ உயிரை 
நிரம்புகின்றர்‌. 


ஓ, கடவுளே! முகங்களின்‌ முதிர்ச்சியிலிருந்து! 
வமுத்தெடுக்கப்பட்ட 
நட்பு (கிநேகம்‌/ ஏன்கின்ற சாரத்தைப்‌ பற்றி, 
எப்போதாவது நாங்கள்‌ அறிவோமா?” 


கவிஞனுக்கான சின்னமாகப்‌ பறவையை ஏன்‌ அவர்‌ 
தேர்ந்தெடுத்தார்‌ என்பதற்கான காரணத்தைப்‌ பார்த்தால்‌, 
உள்ளார்ந்த வகையில்‌ கூடிவாழ விரும்பும்‌ அதன்‌ தன்மைதான்‌ 
என்பது புரியும்‌. பல இளைஞர்களைத்‌ திரட்டி, 'கெலெயர கும்பு' 
என்கிற அமைப்பை அவர்‌ உருவாக்கினார்‌ அச்‌ சங்கம்‌ 
பத்தாண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ உடைந்துபோயிற்று என்றாலும்‌, 
அது பலருக்கும்‌ நினைவில்‌ நிற்கும்‌ ஒர்‌ அனுபவமாக அமைந்தது. 
மற்றும்‌ இந்த அண்டுகளின்போது, பேண்ட்ரே பெற்ற நட்புகள்‌, 
பின்னர்‌ நீடித்து நிலைத்திருந்தன. தன்‌ நண்பர்களைப்‌ பற்றி அவர்‌ 
பல கவிதைகள்‌ எழுதியுள்ளார்‌. 'கரி' என்னும்‌ தன்‌ முதலாவது 
தொகுப்பிலேயே, அத்தகையவை நான்கு உள்ளன. மற்ற 
கவிதைகளோ 'உய்யாலே;, நாத லீலே, னை 'சூர்யபபாணா; 'முக்தகாந்தா;, 
“ஹிருதய சழுத்திரா', 'ஜீவ லஹ , சஞ்சயா', 'மரியாதே', 'இது 
நபோவாணி!' - ஆகிய எ தன்வேனு தொகுப்புகளில்‌ 
சிதறிக்கிடக்கின்றன. கவிதைகளைச்‌ சான்றாக வைத்துப்பார்த்தால்‌, 
பேண்ட்ரே தன்‌ நண்பர்களுடன்‌ கொண்டிருந்த அதி தீவிரமான 
நட்பானது, மதுரச்சென்னாவுடன்தான்‌ என்று தெரிகின்றது. 
அவரை முதன்முதலாக 1921இல்‌ கவிஞர்‌ சந்தித்தார்‌. வழக்கத்திற்கு 
மாறான ஆற்றல்‌ வாய்ந்த தெய்விக மெய்ஞ்ஞானக்‌ கவிஞராகத்‌ 
திகழ்ந்த மதுரச்சென்னா, ஒரு நண்பருக்கும்‌ மேற்பட்டவராக, ஆம்‌, 
ஓர்‌ உடன்பிறந்தவராக விளங்கினார்‌. அவரைப்‌ பற்றி பேண்ட்ரே 
நான்கு கவிதைகள்‌ எழுதினார்‌; அத்துடன்‌, பிற த அவாய்களிலும்‌ 
அவரை நினைவுகூர்த்துள்ளார்‌. அவற்றில்‌ முதலாவதான “எந்தூ 
அகலாத கெலெயானிகே' (பிரிக்கமுடியாத என்‌ நண்பருக்கு? 
என்னுங்‌ கவிதையில்‌ அவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 
எங்களுடைய இந்த நட்பானது, இந்த வாழ்க்கைக்கு அப்பால்‌, 


80 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


ஒரு வரலாற்றையே பெற்றிருக்கின்றது!” 'ஹராக்கே' (ஒரு வாழ்த்து) 
என்னும்‌ இரண்டாவது கவிதையில்‌, தங்கள்‌ தட்புக்கான அன்மிக 
அடிப்படையைக்‌ கவிஞர்‌ உணர்த்துகின்றார்‌. இந்தக்‌ கவிதைகளில்‌ 
மிகமிகச்‌ சிக்கல்தன்மை வாய்ந்தது, 'நாத லீலே'வில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள 'சென்னா' என்பதாகும்‌. இக்‌ கவிதைக்கான 
குறிப்பில்‌ பேண்ட்ரே பின்வருமாறு கூறுகின்றார்‌: “இது, நான்‌ 
கண்ட கனவைப்‌ பற்றிய ஓர்‌ உணர்ச்சிப்பாடல்‌; அது எங்கள்‌ 
அகத்‌ தொடர்பிற்குள்ள அர்த்தத்தை மெய்ப்பித்துக்‌ காட்டிற்று". 
இக்‌ கவிதை நான்கு பாடற்பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது. 
முதலாவது பாடற்பகுதியில்‌, வானத்தையே நிரப்புகின்ற ஒரு 
பெரிய மரத்தின்‌ தோற்றப்படிமத்தைக்‌ கவிஞர்‌ வழங்குகின்றார்‌. 
இரு நண்பர்கள்‌, அம்‌ மரத்தில்‌ சாய்ந்திருக்கின்றனர்‌; ஆனால்‌ 
எதிரெதிர்த்‌ திசைகளில்‌! தாங்குபொருள்‌ (அதாரம்‌) 
பொதுவானதாக இருப்பினும்‌, அவர்களின்‌ காட்சிகள்‌ 
வேறுபடுகின்றன. இரண்டாவது பாடற்பகுதி, அவர்களுடைய 
தனித்தனி உடல்கள்‌ அனுபவிக்கின்ற சுதந்திரம்‌ என்கின்ற 
வகையில்‌ பார்த்தால்‌, அவர்களுக்கிடையேயுள்ள வேறுபாட்டை 
வெளிப்படுத்துகின்றது. மூன்றாவது பாடற்பகுதியில்‌, சோர்வைப்‌ 
பற்றியும்‌ உடல்களின்‌ முடிவு பற்றியும்‌ கவிஞர்‌ பேசுகின்றார்‌; 
ஆனால்‌ உடலின்‌ வேலை முடிவடைந்ததற்குப்‌ பின்னர்‌ உயிரிடம்‌ 
வருகின்ற 'மனத்தின்‌ இளவேனில்‌' பரூவத்தை அவர்‌ புகழ்ந்து 
பாராட்டுகின்றார்‌. பழுத்த மரத்தின்‌ தோற்றப்படிமத்துடன்‌ 
வருகின்ற நான்காவது பாடற்பகுதி, அகமுதிர்ச்சியைக்‌ 
குறிப்புணர்த்துகின்றது. இந்தக்‌ கவிதைகளில்‌ கடைக்‌ 
கவிதையான 'நெனவு” (நினைவு) என்னுங்‌ கவிதையில்‌, பேண்ட்ரே, 
அவர்களுடைய நட்பின்‌ இறுதி முத்திரையைப்‌ பொறிக்கின்றார்‌. 
அக்‌ கவிதையில்‌ அவர்‌ இவ்வாறு சொன்னார்‌: 


நண்பர்கஞுக்கிடையே 

என்‌ சென்னாவுக்கு இணையாக எவரே நிற்க முடி.ம7 
அவரை விஞ்சுகிறவர்‌ எவரேனும்‌ உளரெனில்‌ 

அவர்‌, இவரே தான்‌, 


'அவனிஜிண்டா' (அவரை விடவும்‌) என்பதில்‌ வருகின்ற 
'அவனி' என்ற சொல்‌, உலகம்‌ என்றும்‌ பொருள்படும்‌; இதன்‌ 
உட்குறிப்பு என்னவெனில்‌, மதுரச்சென்னா, உலகத்தை விடவும்‌ 
அவருக்கு அருமையானவர்‌ என்பதுதான்‌. 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 91 


1933இல்‌ 'கெலெயர கும்பு' சிதைந்துபோனது, 
பேண்ட்ரேவுக்கு ஒரு வருத்தமான அனுபவமாக இருந்தது. 
நான்காண்டுகள்‌ கழித்து அந்த நிகழ்ச்சியை, 'சக கீதா'வில்‌ அவர்‌ 
நினைவுகூர்ந்து, இவ்வாறு கூறினார்‌: 


பன்னீராண்டு நோன்பு, போய்விட்டதே 
நாங்கள்‌ கட்டிய மந்திர மாளிகை, மறைந்து போயிற்றே” 
மனித முயற்சி, தெய்வச்‌ சோதனையில்‌ 
தோல்விடுற்ற தே; 
ஓர்‌ ஊழிப்‌ பெருவெள்ளம்‌ ஆதார நிலதீதையே 
அடித்து. கொண்டு சென்றுவிட்ட தே 


அனால்‌, அனுபவம்‌ எதுவுமே, சுவிஞரிடம்‌ வீணாகிப்‌ 
போய்விடவில்லை. கெலெயர கும்பு சிதைந்துபோனதை 
பேண்ட்ரே ஏற்றுக்கொண்டு, அந்த அனுபவத்தைத்‌ தன்னுடைய 
அளுமையையும்‌ அகக்காட்சியையும்‌ வளர்ப்பதற்காகப்‌ 
பயன்படுத்திக்கொண்டார்‌. 'காம கஸ்தூரியுடன்‌ சேர்த்து, 1934இல்‌ 
ஒரே தொகுதியாக வெளியிடப்பட்ட 'மூர்த்தி' எனுங்‌ கவிதை, 
இந்த வளர்ச்சியின்‌ ஒரு விளைவுதான்‌. 


பேண்ட்ரேவின்‌ கவிதைகளுக்கிடையே, மூர்த்தி, தனித்தன்மை 
வாய்ந்ததாகும்‌. எந்த வகையிலென்றால்‌, அது ஓர்‌ ஒற்றைக்‌ 
கவிதையாகக்‌ கருதப்படுவதில்லை; மாறாக, ஓர்‌ ஒருங்கிணைந்த 
கட்டமைப்புடன்கூடிய பதினொரு கவிதைகளின்‌ ஒரு 
வரிசையாகவே அது கருதப்படுகின்றது. “பிரளய சிருஷ்டி'யும்‌ 
'கொனெயா ஹாடுவும்‌ (இறுதிப்‌ பாடல்‌), மற்ற ஒன்பதிற்கான 
ஆதாரங்களாக இருப்பதற்கென்றே கருதி இயற்றப்பட்டவையாகும்‌. 
'மூர்த்தி, ஒரே ஓர்‌ ஒற்றை அகத்தூண்டுதலின்‌ விளைவாகத்‌ 
தோன்றியதன்று; மாறாக, பல அண்டுகளாக வளர்ந்து வளர்ச்சி 
பெற்றதே, அது. பேண்ட்ரே, அக்‌ கவிதை தோன்றிய மூலத்தையும்‌ 
முக்கியத்துவத்தையும்‌, அக்‌ கவிதைக்கான குறிப்பொன்றில்‌ 
விளக்குகின்றார்‌: “7924இல்‌ நான்‌ சிந்திக்கின்ற ஒரு மனநிலையில்‌ 
இருந்தபோது, 'அத்மா' என்பது ஒரு கல்லைப்போன்றது என்று 
எனக்குத்‌ தோன்றிற்று. அவ்வளவுதான்‌. பின்னர்‌ சாங்கிய 
யோகத்தைப்‌ பற்றிப்‌ படித்தபோது, கைவல்ய போதம்‌' 
தொடர்பாக 'திருஷ்தவத்‌' என்ற சொல்லை நான்‌ காண நேர்ந்தது. 
“நான்‌ புளகாங்கிதமுற்றேன்‌. வரலாற்றைப்‌ பற்றி ஆழமாக 


62 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


எண்ணிக்கொண்டிருந்த மற்றொரு சந்தர்ப்பத்தில்‌, மனிதனின்‌ 
புகழ்‌ பிற எவரோ ஒருவருடைய கனவும்‌ உருவாக்கமுந்தான்‌ - 
இன்னாரெனத்‌ தெரியாத ஒருவரின்‌ அனுபவந்தான்‌ - ஒருவகை 
விளையாட்டுத்தான்‌ என்கின்ற கருத்து எனக்குத்‌ தோன்றிற்று. ஓர்‌ 
உருவச்‌ சிலையின்‌ வாழ்க்கை, என்னுடையது உட்பட, மனிதனின்‌ 
அக வாழ்க்கைக்குக்‌ குறியீடாக அமைந்ததுதான்‌ என்பதை என்‌ 
மனம்‌ ஏற்றுக்கொண்டது". 


'பிரளய சிருஷ்டி'யும்‌ *கொனெயா ஹாடு!ும்‌ கவிதையின்‌ 
அகக்காட்சி வரைச்சட்டத்தை உருவாக்குகின்றன. தலைப்பே 
குறிப்புணர்த்துகின்றவாறு, 'பிரளய சிருஷ்டி'யானது அழிவு, 
ஆக்கம்‌ அகிய இரண்டின்‌ தோற்றங்களையம்‌ புறஉருப்படுத்திக்‌ 
காட்டுகின்றது; அவை ஒன்றுக்கொன்று சமன்‌ செய்து- 
கொள்கின்றன. 'அச்சிந்த்யா' வரிசையில்‌ உள்ள முதற்‌ கவிதையை, 
'தத்துவமுகம்‌” அல்லது சிந்தனைக்கான நுழைவிடம்‌ என்று 
பேண்ட்ரே வருணித்துள்ளார்‌. இக்‌ கவிதை, , ' எவருமே 
உண்மையைப்‌ பார்த்ததில்லை; எவராலும்‌ அதைப்‌ பார்க்கவும்‌ 
முடியாது” என்கின்ற அடியுடன்‌ தொடங்குகின்றது. 'துவைதம்‌', 
'அத்துவைதம்‌', 'சாங்கியம்‌' ஆகிய அனைத்துத்‌ தத்துவமுறைகளின்‌ 
மொழியையும்‌ வெற்றுச்‌ சொற்கள்தாம்‌ என, அது மறுத்துத்‌ 
தள்ளிவிடுகின்றது. அனால்‌ அதற்காக, உண்மையானது 
மூற்றிலுமாகவே மனிதனால்‌ அணுக முடியாத ஒன்று அன்று 
என்றும்‌ அது கூறவில்லை. புலப்படாதவற்றிற்கான கதவுகள்‌, 
மெல்லத்‌ திறக்கின்றன, ஆனால்‌ அவை திறக்கத்தான்‌ செய்கின்றன. 
அவ்‌ வரிசையிலமைந்த இரண்டாவது கவிதையான பாலு” 
(வாழ்க்கை) என்பது, மண்ணிலிருந்தும்‌ பிற பூதங்களிலிருந்தும்‌ 
தோன்றுகின்ற பிற அனைத்துப்‌ படைப்புகளையும்‌ போன்றே, 
கல்லின்‌ வாழ்க்கையிலுமுள்ள பல்வேறு நிலைகளை 
வருணிக்கின்றது. அடுத்த கவிதை, 'அரசன கனசு! ( ஒர்‌ அரச கனவு) 
என்பதாகும்‌. அரசனின்‌ கனவ என்னவெனில்‌, விண்ணின்‌ உச்சியை 
எட்டுவதாகவும்‌, தன்‌ கருப்பையில்‌ 'பிழ்பழ்‌' ஒன்றைப்‌ 
போற்றிவைத்துப்‌ பேணுவதாகவுமுள்ள கோயிலொன்றை 
உருவாக்குவதாகும்‌ இந்தக்‌ கனவு நனவாவதற்குச்‌ 'சிற்பி' ஒருவர்‌ 
தேவை. அவருடைய செயற்பாடுகள்‌ பற்றி, நான்காவது கவிதையில்‌ 
வருணிக்கப்படுகின்றது. அச்‌ சிற்பி, அரசரின்‌ அகக்காட்சியின்‌ 
உருவை வெற்றிகரமாகக்‌ கல்லில்‌ கொண்டுவந்துவிடுகின்றார்‌; 


பாடகராக, இக்‌ கவிஞா்‌ 83 





அனால்‌ அவ்வாறு செய்கின்றபோதே, தன்னையே அழித்துக்‌- 
கொண்டுவிடுகின்றார்‌. எலியட்‌ பேசுகின்றாரே அந்த அளுமையின்‌ 
உயிர்ப்பு அடக்கம்‌ (அழிவு), இங்கே சொல்லுக்குச்‌ சொல்‌ 
உண்மையானதாகவுள்ளது. ஐந்தாவது கவிதையோ, அந்தத்‌ 
தோற்றப்படிமத்தின்‌ அசாதாரணமான அழகைப்‌ பற்றியே 
வருணிக்கின்றது. இதற்குள்ளாக அரசரின்‌ 'தேஜா'க்களுடைய 
அணையின்‌ மூலமாக அக்‌ கல்லானது ஒரு கலைப்படைப்பாக 
உருமாற்றஞ்‌ செய்யப்பட்டு, சிற்பியின்‌ 'ஓஜா'க்களால்‌ அது 
நிறைவேற்றப்பட்டுவிடுகின்றது. இப்போது அது இறுதியாக 
மனிதர்களின்‌ மனங்களில்‌ உறுதியாக நிலைபெற்று நின்றுவிடுகின்றது. 
அடுத்த கவிதையில்‌, உருவச்சிலைமீதான-பக்தி, பெருமகிழ்ச்சி, 
வழிபாடு, சரணடைவு, இன்னும்‌ அதுபோன்றவற்றைக்‌ குறித்த 
பல்வேறு மனப்போக்குகளைக்‌ கவிஞர்‌ வருணிக்கின்றார்‌. ஏழாவது 
கவிதையோ, தலைகீழான செயல்முறையைத்‌ தொடங்கி- 
வைக்கின்றது இப்போது, வழிபாட்டிற்குரிய பொருளின்மீது, 
வழிபடுவோரின்‌ கை ஓங்கிநிற்கின்றது; அவ்‌ வழிபடுபொருளோ 
மறக்கப்படும்‌ அளவிற்கு நெருக்கித்தள்ளப்படுகின்றது. எட்டாவது 
கவிதையில்‌, சிறையில்‌ சிறைப்பட்டிருந்த கல்‌, தன்‌ சுதந்திரத்தைக்‌ 
காண்கின்றது. கோடரி தாங்கிய ஒருவன்‌ வருகின்றான்‌; வந்து, 
சிலையில்‌ மறைத்துவைக்கப்பட்டிருப்பதாகக்‌ கருதப்படும்‌ 
புதையலை அடைந்துவிடலாம்‌ என்கின்ற நம்பிக்கையில்‌, அதை 
உடைசக்கின்றான்‌. இந்த வரிசை, 'கொனெயா ஹாடு' என்னுங்‌ 
கவிதையுடன்‌ முடிவடைகின்றது. மரபுப்படி கவிதையின்‌ 
மூடி வுப்பகுதியான மங்கள வகையினதாகும்‌,; அது 


“ரசம்‌ ' ஏன்பதேர, பிறப்பு7 
"ஜஷிரசம்‌ ' என்பதே, இறப்பு 
“சம,ரசமீ ' ஏன்பது மட்டுமே வாழ்க்கை. 


மூர்த்தி' எனுங்‌ கவிதைவரிசைக்குப்‌ பின்னிணைப்பாகச்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள 'கருடிகா' என்னும்‌ பதினான்கு அடிப்‌ 
பாடலானது, அக்‌ கவிதையைப்‌ பற்றிய திறனாய்வாகவும்‌, 
கவிஞர்களின்‌ இயல்பான எதிரிகளாகவுள்ள போலித்‌- 
திறனாய்வாளர்களுக்கான ஓர்‌ எச்சரிக்கையாகவும்‌ அமையுமாறு 
இருக்கக்‌ கருதி, எழுதப்பட்டுள்ளது; பின்வருவது, அக்‌ கவிதையின்‌ 
தமிழாக்கமாகும்‌: 


84 


தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கருடிகா 


இது மந்திரம்‌, புலன்‌ அறிவை எதிர்த்து நிற்கின்ற சொற்களை 
நூ.ற்கின்ற 
ஒரு தந்திரம்‌ ஆகும்‌. ௪ந்தமோ, தன்நிறைவுள்ளதாக, 
கண்ணேறுபடாததாக, திசைகளால்‌ ௨எறுப்டாததாக 
உள்ளது. 


'மூசீ௬' என்னும்‌ உயிர்ச்சத்தினின்று அது செதுககி 
உருவாக்கம படுகின்றது. 
மூச்சு உயிர்க்கின்ற வில்நரம்போடு பொருதீதமப்பட்டுள்ள 
கிறகரனது, 
அதன்‌ இலக்கை நோக்கி, எந்தவிதக்‌ கடுமுயற்கியுமின்றி 
தகர்கின்றது. 
அது, கருடனைப்போல்‌ கீழே இறங்குகின்றது 


இது மாயையஈ, உன்மதீதம நிலையா, நஞ்ச, இறப்ப, 
உறக்கமா, 

வசியமா அல்லது ம.றதியா? இல்லை, அது மு.ற்றிலுமம்‌ 
தரய்மையான-வெண்மையான பாலேதான்‌! 


௮௨, பாம்பே! ஊர்ந்தியங்குமீ படைப்புயிரே! உனக்கு 
இரண்டு நாக்குகள்‌. 
காதுகளேோ இல்லை. உண்‌ பல்லில்‌ நஞ்சு இருக்கின்றது. 
கற்றை உண்டு நீ வாழ்கின்றாய்‌, 
நரகத்தில்கூட, உன்னிடமிருந்து பாதுகாப்பு எதுவுமில்லை, 
இன்று, நீயோ புகழ்ந்து படமெடுத்து ஆடுகின்றாம்‌, 
ஆனால்‌, நாளையோ நீ நஞ்சினைத்தான்‌ சக்குவாய்‌/ 
போ என்னைச்‌ சமி, அது பற்றி எனக்குக்‌ கவலையில்லை 
என்‌ உள்ளங்கையில்‌ உள்ள கர௫டரேகையை நீ 
பார்க்கவில்லை போலும்‌/ 


திறனாய்வாளர்களின்மீது வெடிக்கும்‌ இந்த வெடிப்பு, 


பேண்ட்ரேவிடம்‌ வழக்கத்திற்கு மாறானதாகவே காணப்‌- 
படுகின்றது. அவருடைய இயல்பான மனநிலை, கவிஞனுக்கும்‌ 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 85 


திறனாய்வாளனுக்குமிடையே நல்விணக்கமழும்‌ ஓத்துழைப்பும்‌ 
இருக்கவேண்டுமென்று வாதாடுவதுதான்‌. 


பேண்ட்ரேவைப்‌ பற்றி, மக்கள்‌ கருத்து என்னவாக 
இருந்திருக்கிறது என்றால்‌, அவர்‌ காதற்பாடல்களைப்‌ பாடுகின்ற 
ஒரு கவிஞர்‌ என்பதாகத்தான்‌. 'கெலெயர கும்பு'வின்‌ ஓர்‌ 
உறுப்பினரும்‌ அருமையான உரைநடை எழுத்தாளருமான 
சுதவ்வனஹனள்ளி கிருஷ்ணசர்மா, 1934இல்‌ வெளியிடப்பட்ட 
'கன்னடட கிடிகலு' என்னும்‌ தன்‌ நரலில்‌, பேண்ட்ரேவைப்‌ பற்றிய, 
நெருங்கிப்‌ பழகி எழுதிய ஒரு வாழ்க்கைவரலாற்றில்‌, நிகழ்ச்சி 
ஒன்றைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. அது, கவிஞரின்‌ படைப்பிலுள்ள இந்த 
பண்புக்கூறினைச்‌ சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்றது: “ஒரு நாள்‌ 
மாலை, (சதனகேரிக்கு அருகே உள்ள ஓர்‌ அழகிய இடமான) 
கெல்கேறி அற்றின்‌ கரையில்‌ சில நண்பர்களுடன்‌ நான்‌ 
அமர்ந்திருந்தேன்‌. ஆடு மாடுகள்‌, வீடு திரும்பிக்கொண்டி ருந்தன. 
எங்களுக்குச்‌ சற்று தொலைவில்‌ 'ராக ரதி' எனுங்‌ கவிதையிலி 
ருந்து சில அடிகளை, யாரோ ஒருவர்‌ க&ீச்சிடும்‌ சீழ்க்கைக்‌ குரவில்‌ 
பாடிக்கொண்டிருந்தார்‌. நாங்கள்‌ ஒருவரையொருவர்‌ 
பார்த்தக்கொண்டோம்‌. அது, பேண்டரேவின்‌ கவிதை; ஒரு 
சுவிஞனுக்கு, அதைவிட வேறென்ன வேண்டும்‌?” சிலவேளைகளில்‌, 
இப்‌ பொதுமக்களின்‌ மதிப்பானது, மிக அதிக அளவிற்கே 
சென்றுள்ளது; அதாவது கவிஞருக்கே வெறுப்பேற்படும்‌ 
அளவிற்கு! 'ஹூப்ளியன்‌ வா' (ஹூப்ளியில்‌ இருந்து வந்த 
இளைஞன்‌? என்னும்‌ பாடல்‌, நாள்கணக்கில்‌ பாடப்பட்டு வந்தது. 
பொதுமக்களிடையே மதிப்பு என்பது, உண்மையாகப்‌ 
புரிந்துகொள்ளுதல்‌ என்பதற்கு ஒரு மாற்றுவழி அன்று என்பதை 
பேண்ட்ரே தொடக்கத்திலேயே அறிந்திருந்தார்‌. 


பேண்ட்ரேவின்‌ காதற்கவிதைகளின்‌ முழுமையான 
உட்பொருளைப்‌ புரிந்துகொள்வதற்கு, அவர்‌ குறிப்பிட்டுள்ள 
அமைப்பில்‌ காமம்‌, பிரேமை அகியவற்றின்‌ இரட்டைத்‌ 
தன்மையைக்‌ காண்பது தேவையானதாகும்‌. காமத்தை மையமாகக்‌ 
கொண்ட கவிதைகளில்‌ முதன்மையாக உள்ள பாடுபொருள்கள்‌ 
என்னவெனில்‌, இருபாலருக்குமிடையே ஏற்படும்‌ கவர்ச்சி, ஆசை 
என்சின்ற நாடகம்‌, அழகின்‌ நுகர்வு, காதல்‌ துயரம்‌ 
ஆகியவையாகும்‌. இதற்கு மிகச்சிறந்த எடுத்‌ துக்காட்டுகளில்‌ ஓன்று, 
'கரி' எனும்‌ தொகுதியில்‌ சேர்க்கப்பட்டுள்ள ராக ரதி' என்னும்‌ 


96 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


பாடலாகும்‌. ௮க்‌ கவிதையில்‌, செயற்பாடு எதுவுமேயில்லை. ஓர்‌ 
இளம்பெண்‌, சிற்றூர்க்‌ கிணற்றிவிருந்து நீரை எடுத்துக்கொண்டு 
திரும்பிவருகின்றாள்‌; தன்னை மறந்து அண்‌ ஒருவன்‌ அவளைப்‌ 
பின்தொடர்கின்றான்‌. இருவர்‌ உள்ளங்களிலும்‌ அசை 
நிறைந்திருக்கின்றது. இந்த வழக்கமான சூழ்நிலையானது, 
பாடலின்‌ சந்தந்‌ துள்ளும்‌ ஓசைநயத்தாலும்‌, புலனுணர்வு 
மனத்தோற்றத்தின்‌ நுண்ணய இடைக்கலப்பினாலும்‌, ஒரு மாய 
நிலவொளி உலகமாக உருமாற்றப்படுகின்றது. இக்‌ கவிதையில்‌ 
நான்கு தோற்றக்காட்சிகள்‌ உள்ளன. நாம்‌ கேட்கின்ற குரலோ, 
காதலர்களின்‌ உணர்ச்சி நுகர்வில்‌ பங்குகொண்டு, அனால்‌ 
அதேபோது ஒரு பார்வையாளராக நிற்கின்ற கவிஞரின்‌ குரலாகும்‌. 
மற்றொரு தோற்றம்‌, மாலைப்பொழுது, நிலம்‌, கிளி, நிலவு, மல்லிகை 
ஆகிய உருவத்தோற்றங்களில்‌ உணரப்படும்‌ உயிர்ப்புத்‌ 
தன்மையாகும்‌. மூன்றாவது தோற்றம்‌, தன்‌ விழிகளில்‌ அசை 
நிரம்பிநிற்க, முழுமையாக நமக்காகவே வாழ்கின்ற பெண்ணின்‌ 
தோற்றமாகும்‌. இந்தத்‌ தோற்றங்கள்‌ அனைத்துமே, ரதி அல்லது 
அசை என்கின்ற பொதுவான உணர்ச்சியின்மூலம்‌ ஒன்றுக்‌- 
கொன்று தொடர்புகொண்டவையாகின்றன. இப்‌ பாடல்‌, 
காதலர்களுக்கிடையே எழும்‌ அசை என்கின்ற மனித நாடகத்தை 
வருணிக்கின்ற நான்கு பாடற்பகுதிகளை மட்டுந்தான்‌ 
பெற்றிருக்கின்றது. இக்‌ கவிதையின்‌ அழகே, மனித உணர்வாவது 
இயற்கையில்‌ உள்ள உயிருடன்‌ வெற்றிகரமாக ஒருங்கிணைவதில்தான்‌ 
அடங்கியுள்ள து. 


இருபாலருக்குமிடையே எழுகின்ற கவர்ச்சிதான்‌, "அவனு 
அவளு' (அவனும்‌ அவளும்‌), 'வரி நோட்டா' (திருட்டுப்‌ 
பார்வைகள்‌), 'கினி ஹெலா' (கூறு, கிளியே), 'மக்தா' (அறியாமை) 
போன்ற பல்வேறு கவிதைகளின்‌ பாடுபொருளாசவுள்ளது. இந்தக்‌ 
கவிதைகள்‌ அனைத்திலும்‌ பங்குகொள்கின்ற தனிச்சிறப்புப்‌ 
பண்புகளாவன: நாட்டுப்புறப்‌ பாணியைப்‌ பயன்படுத்துதல்‌, 
உருவக மொழி, ஊரகப்‌ பின்னணி, வழக்கமான சூழ்நிலைகள்‌ - 
அஆகியவைதாம்‌. 


ஆசை என்னும்‌ பொருள்பற்றிப்‌ பாடுகின்ற கவிதைகளின்‌ 
ஒரு முழுக்‌ கவிதைத்‌ தொகுதியே இருக்கின்றது: காம கஸ்தூரி", 
'பதவர மகளு' (ஏழைப்‌ பெற்றோரின்‌ மகள்‌), இந்திர ஹூ சந்திர 
ஹூ' (இந்திரப்‌ பூவும்‌ சந்திரப்‌ பூவும்‌), 'போரி போரா: (பையனும்‌ 


பாடகராக, இக்‌ கவிஞா்‌ 87 


பெண்ணும்‌), 'ஒலு மேயா கிச்சு' (அன்பென்னுந்‌ தீ) இன்னும்‌ பல 
அகக்‌ கவிதைகளாகும்‌. இக்‌ கவிதைத்‌ தொகுதிக்குப்‌ பல்வகையிலும்‌ 
எடுத்துக்காட்டாக விளங்குவது, இந்திர ஹூ சந்திர ஹூ' அகும்‌. 
இந்தக்‌ கவிதையில்‌ வரும்‌ காதலரின்‌ குரலானது, தேஹி பாவத்தின்‌ 
(அன்பின்‌ பரிசுகளுக்காக இரந்துநிற்றலின்‌) நுட்பங்கள்‌ 
அனைத்தையும்‌, முழுமையாக ஒப்படைத்துவிடும்‌ உணர்வையும்‌, 
அடக்கத்தையும்‌ மனக்கசப்பு மிக்க ஏக்கத்தையும்‌ எடுத்துரைக்‌- 
கின்றது. காதலன்‌, தன்‌ காதலிக்குப்‌ பூக்களைக்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டுவந்திருக்கின்றான்‌. காத்திருந்து காத்திருந்து அவனுடைய 
புலனுணர்வுகள்‌ அனைத்தும்‌ சோர்வடைந்துவிடுகின்றன. தன்பால்‌ 
வருமாறு, அல்லது ஒரு காதற்செய்தியையேனும்‌ தனக்கு 
அனுப்பிவைக்குமாறு தன்‌ காதலியிடம்‌ அவன்‌ கெஞ்சுகிறான்‌. 
நம்பிக்கை இழந்து காணும்‌ அவனுடைய ஏக்கம்‌, இப்‌ பாடலின்‌ 
இறுதிப்‌ பாடற்பகுதியில்‌ நெகிழ்விக்கும்‌ வகையில்‌ 
வெளிப்படுகின்றது. 


விரகம்‌ அல்லது பிரிவு என்பது, காதலைப்‌ பற்றிய 
பேண்ட்ரேவின்‌ சிந்தனையில்‌ ஒரு தனியிட.த்தைப்‌ பெற்றிருக்கின்றது. 
காளிதாசனின்‌ மேகதூதம்‌ இவரை அதிக அளவிற்கு ஈர்த்ததற்கு, 
இதுதான்‌ முதன்மையான காரணமாகும்‌. மேகதூதத்தின்‌ 
மொழிபெயர்ப்புகள்‌ சில, கன்னடமொழியில்‌ இருந்தபோதிலும்‌, 
எல்லாரும்‌ ஏற்றுக்கொண்டது என்கின்ற வகையில்‌ பார்த்தால்‌, 
இவருடைய மொழிபெயர்ப்பே பெரிய அளவில்‌ ஸிகச்சிறந்ததாக 
உள்ளது. இக்‌ கவிதையிலுள்ள குறியீட்டிற்கு, அவரே தன்‌ சொந்த 
விளக்கத்தை அளித்துள்ளார்‌: “காதலனான யக்க்ஷன்‌, தன்‌ 
மனைவியின்‌ பிரிவின்‌ விளைவாக ஒரு கவிஞனாகின்றான்‌. அவன்‌ 
கண்கள்‌, அழகின்‌ முழுக்‌ காட்சியையும்‌ காண்கின்றன; 
அவனுடைய நெஞ்சம்‌, ரசத்தின்‌ (சுவையின்‌) பீடமாக ஆகின்றது. 
அண்களின்‌ இதயங்கள்‌ அனைத்தும்‌ யக்க்ஷன்‌ தான்‌. சுவை (ரசம்‌) 
நிரம்பிய இதயம்‌, காதலுக்குத்‌ தலைமை தாங்கும்‌ தெய்வமான 
யக்க்ஷி, ஆறுகளும்‌ மலைகளும்‌ விலங்குகளும்‌ பறவைகளும்‌ 
மொய்த்திருக்கின்ற பிரகிருதி - ஆகியவை அழகை எடுத்தியம்பும்‌ 
செய்தியாக அமைகின்றன அறதீ (தருமத்‌)திற்கு எதிரானதாக 
இல்லாத காமத்திலிருந்து தோன்றும்‌ அன்பு, பக்திக்கு ஒரு 
குறியீடாகும்‌. பிரிவு என்பது, இரண்டு வகை விளைவுகளை 
ஏற்படுத்தக்கூடும்‌. ஒன்று, அது துயரத்தில்‌ முடிவடையக்கூடும்‌; 
அல்லது துன்பத்தின்‌ காரணமாக, அது பிரேமை என்னும்‌ 


88 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


தன்மையை எய்தக்கூடும்‌. பிரிவு பற்றிய அவருடைய பாடல்கள்‌, 
இந்த இரண்டு வகைகளையும்‌ எடுத்துக்காட்டி விளக்குகின்றன. 
இவற்றில்‌, 'பிசுலு குடுரே' (கானல்‌ நீர்‌), 'நீரிகே நடேடகா' 
(நீரெடுக்கும்போது), 'ஹராக்கே' (வாழ்த்து), 'நாணோன்ட 
நெநேடரே' (எதைப்பற்றியேனும்‌ நான்‌ எண்ணும்போது) 
ஆகியவை உள்ளடங்கும்‌ இந்தக்‌ கவிதைகள்‌ அனைத்திலும்‌, காலப்‌ 
பயணம்‌ ஒரு முக்கியமான பங்கினை ஆற்றுகின்றது. 


பிரிவினால்‌ ஏற்படும்‌ துன்பத்தின்‌ அழமானது, 'ஹூப்ளியன்‌ 
வா (ஹூப்ளியிலிருந்து வந்த இளைஞன்‌), “கம கமா கமாதட்ஸ்தாவ 
மல்லி௪' (மல்லிகைப்‌ பூக்கள்‌ மணம்‌ நிறைந்தவையாக உள்ளன) 
போன்ற அவருடைய மிகச்சிறந்த சுவிதைகள்‌ சிலவற்றிற்குப்‌ 
பாடுபொருளாக அமைந்துள்ளது 'ஹூப்ளியன்‌ வா”-வில்‌ 
துன்பத்திற்குத்‌ தோற்றுவாயாக இருப்பது, நினைவு. இக்‌ கவிதை 
பற்றிய தன்‌ குறிப்பில்‌, பேண்ட்ரே பின்வருமாறு நமக்குக்‌ 
கூறுகின்றார்‌: “இந்தப்‌ பாடல்‌, தன்‌ காதலனை இழந்து, அவன்‌ 
பிரிவினைத்‌ தாங்கமுடியாமல்‌ துடிக்கின்ற ஒரு வேசி பாடுகின்ற 
பாடல்‌!”. இது, அப்பாவித்தனமான காதல்‌ அன்று. அப்‌ 
பெண்ணோ, ஒரு வேசி; ௮ம்‌ மனிதனோ, பல பெண்களை 
அறிந்தவன்‌. அனாலும்‌ அப்‌ பெண்ணின்‌ துன்பமோ, மிக 
ஆழமானதாகவும்‌ உண்மையானதாகவும்‌ உள்ளது. இழந்த தன்‌ 
காதலனுக்காக அவள்‌ ஏங்கும்‌ கடுமையான ஏக்கமானது, வெறும்‌ 
பாலுணர்ச்சி அசைக்கு அப்பாற்பட்ட ஓர்‌ உணர்வைக்‌ 
குறிட்புணர்த்துகின்றது; அது காதலின்‌ எல்லையையே 
தொட்டுநிற்பது போன்றதாகும்‌. இழந்த தன்‌ அப்பாவித்தனத்தை 
அந்த இளைஞனின்‌ மூலம்‌ தற்காலிகமாகவேனும்‌ அவள்‌ மீண்டும்‌ 
பெற்றிருப்பதாகத்‌ தோன்றுகின்றது. 


பிரிவு பற்றிய பேண்ட்ரேவின்‌ கவிதைகளுக்கிடையே, 
'மரேயுவியோ அறியுவியோ' (மறதியோ, அறிந்து கொள்ளுதலோ!) 
மற்றும்‌ 'எல்லிருவே, ராஜகம்பமீரா? (ராஜகம்பீரா, இப்போது நீ 
எங்கே இருக்கின்றாய்‌?) அகிய இரண்டும்‌ ஆன்மிகக்‌ குறியீடுகள்‌ 
பொதிந்துள்ள காரணத்தால்‌, அவற்றிற்கெனத்‌ தனிச்சிறப்பைப்‌ 
பெற்றிருக்கின்றன. இவை, பாடலிபுத்திரத்து இளவரசனால்‌ 
அரண்மனையொன்றில்‌ சிறைவைக்கப்பட்டுள்ள முந்நாறு 
பெண்களின்‌ 'காலைப்‌ பாடலும்‌' 'மாலைப்‌ பாடலும்‌' அகும்‌. 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 89 





அவன்‌ அவர்களை விட்டுநீங்கி, நகரத்தைச்‌ சேர்ந்த - 
திருமணமான ஓரு பெண்ணை நயந்துநிற்கின்றான்‌. இவ்‌ விரண்டு 
கவிதைகளிலுமே வினாக்கள்‌ உள்ளன. முதற்‌ கவிதை, 
முழுமையாகத்‌ தங்களை இளவரசனிடம்‌ ஒப்படைத்துக்‌ 
கொண்டுவிட்டு, எதிர்காலத்தில்‌ அவனுடன்‌ தங்களுக்கு அமையும்‌ 
உறவினைப்‌ பற்றிக்‌ கவலைப்பட்டுக்‌ கொண்டிருக்கின்ற 
பெண்களின்‌ அச்சம்‌, கவலை ஆகியவற்றைத்‌ தெளிவாகப்‌ 
பேசுகின்றது. இளவரசனின்‌ காதல்‌ என்கின்ற உயிர்மூச்சு இன்றேல்‌, 
தாங்கள்‌ உயிரற்ற - வெறும்‌ பொம்மைகள்தாம்‌ என்பதை 
அவர்கள்‌ அறிவர்‌. அன்மிக நிலையில்‌ பார்த்தால்‌, இக்‌ கவிதை, 
கடவுளிடமிருந்து பிரித்துவைக்கப்பட்டுள்ள அன்மாக்களின்‌ 
கொடுந்‌ துன்பங்களைக்‌ குறியீடாகக்‌ குறித்துக்காட்டுகின்ற து. 
இரண்டாவது கவிதையோ, (இதையும்‌, அன்மிக திலையில்தான்‌ 
வைத்துப்‌ படிக்க வேண்டும்‌) இளவரசனிடமிருந்து பிரிந்துள்ள 
அப்‌ பெண்கள்‌ அனுபவிக்கின்ற அன்மாவின்‌ அனுபவம்‌ 
என்கின்ற இருட்டு இரவினைப்‌ பற்றியதாளும்‌. 


விண்மின்கள்‌, வானத்தில்‌ 

தங்கம்‌ (முகங்களைத்‌ தொங்கவிட்டுக்‌ கொண்டுள்ளன. 
நீரில்‌ காணப்படும்‌ ஓரு நிழலைப்‌ போன்று, அன்மாவோ 
இரவின்‌ இருட்டைக்‌ கண்டு 

தடுங்குகின்றது. 


காமத்திற்கும்‌ பிரேமைக்குமுன்ன தெரடர்பினை, ஈர 
மண்ணுக்கும்‌ தாமரைக்கும்‌ பேண்ட்ரே ஓப்பிடுவதானது, 
காமதருமம்‌, தன்னை தருமகாமமாக உருமாற்றிக்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌ என்று அவர்‌ வற்புறுத்துகின்ற கருத்திற்கு மேலும்‌ 
வலுவட்டுவதால்‌, மிகுதியான குறிப்புப்பொருள்‌ பொதிந்ததாக- 
வள்ளது இந்த உருமாற்றச்‌ செயல்முறைதான்‌, அவருடைய மிக 
முக்கியமான காதற்கவிதைகள்‌ சிலவற்றின்‌ செயற்பாடாக 
அமைகின்றது இவற்றில்‌ மிகச்சிறந்தது, கோல்ஹாப்பூரைச்‌ சேர்ந்த 
ஒரு யோகினியான மாயா என்பவளின்‌ கதையை 
அடிப்படையாகக்‌ கொண்ட 'மாய கின்னரி' என்பதாகும்‌. மாயா 
என்பவள்‌, 'காடசித்தர்‌-மருள சித்தருடன்‌ நடத்திய நீண்ட 
வாதத்தில்‌ தோற்றுப்போய்‌, தனக்குத்‌ தெரிந்த - மறைமுகமான - 
இயற்கை மீறிய திறமைகளைப்‌ பயன்படுத்தி அவரை அடக்கிட 
முயல்கின்றாள்‌. அனால்‌ சித்தரோ, அவளுக்குத்‌ தாம்‌ நிகரானவரே 


90 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


என்பதை மெய்ப்பிக்கின்றார்‌ அவர்‌ அவளை ஒரு கின்னரியாக 
மாற்றி, அவளை எடுத்துச்‌ சென்றுவிடுகின்றார்‌. அக்‌ கின்னரி 
முதலில்‌ சித்தரின்‌ விரல்களுக்கு இணங்கி இசைக்க மறுத்துப்‌ 
பின்னர்‌ தணிந்து, தெய்விக இசையை எழுப்புகின்றது. 


இந்தக்‌ கவிதையில்‌ காணப்படும்‌ செய்கையின்‌ பாங்கானது, 
மோதல்‌, அதன்‌ சிக்கலறுப்பு அகியவற்றின்‌ பாங்கமாகவே 
உள்ளது. குறியீட்டு நிலையில்‌ பார்த்தால்‌, சித்தரை வென்று 
அவரைக்‌ தன்‌ அடிமையாக்க வேண்டுமென்கின்ற மாயையின்‌ 
ஆசை, காமத்தின்‌ வெளிப்பாடாகும்‌; அனால்‌, சித்தரோ தன்‌ 
ஆன்மிகச்‌ சக்தியினால்‌ இந்தக்‌ காமத்தை பிரேமையாக 
உருமாற்றுவதில்‌ வெற்றி பெற்றுவிடுகின்றார்‌. இக்‌ கவிதை 
முழுவதிலும்‌ காணப்படும்‌ இசையின்‌ தோற்றப்படிமம்‌, 
மிகுதியாகக்‌ குறிப்புப்பொருள்‌ அடங்கியதாகவுள்ளது. 
'தின்னரி'யில்‌, ஒவ்வாத தன்மையிலிருந்து இணக்கத்திற்கு 
மாறுகின்ற மாற்றமானது, மாயையின்‌ உள்‌ (அக) உருமாற்றத்தின்‌ 
குறியீடாகும்‌; அதுவும்‌ அதே பாங்கத்தையே பின்பற்றுகின்றது. 


இணக்கம்‌ என்பது, யாவரும்‌ நன்கறிந்த பேண்ட்‌ ரேவின்‌ 
மிகச்‌ சிறந்த காதற்கவிதைகளில்‌ ஒன்றான 'குனியோனு பாரா' (வா, 
நடனமாடலாம்‌.) எனுங்‌ கவிதைக்கும்‌ பாடுபொருளாகவுள்ளது 
நடனம்‌ என்பது, ஊடுருவிப்‌ பரவிநிற்கும்‌ பேண்ட்ரேவின்‌ 
குறியீடுகளில்‌ ஒன்றாகவுள்ள து; இணக்கத்திற்கான ஒரு குறியீடாக, 
அது பல கவிதைகளில்‌ தோன்றுகிறது இணக்கத்தைப்‌ பற்றிய 
பேண்ட்ரேவின்‌ அகக்காட் சியோ, அனைத்தையும்‌ கடந்துநிற்பதாகும்‌. 
ஆனால்‌, அந்த அசக்காட்‌்சியோ, நடைமுறை உண்மையின்‌ 
கடுமைத்‌ தன்மையை ஆழமாக உணாரா்வதன்மூலம்‌, தன்‌ ஆற்றலைப்‌ 
பெறுகின்றது “சகி கீதாவைப்‌ பொறுத்த அளவில்‌, இது 
உண்மையே. அக்‌ கவிதை, 'ஹராக்கே' (ஒரு வாழ்த்து), “கண்ணப்‌ 
பாப்பே' (கண்ணின்‌ பாவை) போன்ற குறுங்கவிதைகளைப்்‌ 
போன்றே, ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ இடையேயுள்ள உறவினைப்‌ 
பற்றி மிக விரிவாக விளக்கிநிற்கும்‌ ஒரு படைப்பாகும்‌. 


'குனியோனு பாரா' எனுங்‌ கவிதைக்கான மைய உருவகத்தை, 
பேண்ட்ரே இயற்கையிடமிருந்து பெற்றார்‌. அதே போன்று, 
அழகிய சிறகுகள்‌ இல்லையே என்கிற குறையிருந்தும்‌, அதை ஒரு 
தடையாகக்‌ கருதாமல்‌ நடனமாட. வேண்டுமென்கின்ற உந்துதல்‌ 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 91 


பெற்றுள்ள காக்கையைப்‌ பார்த்ததும்‌, நடனத்திற்கான 
அகத்தூண்டுதல்‌ அவருக்கு ஏற்படுகின்றது தன்னுடன்‌ நடனத்தில்‌ 
இணைந்துகொள்ளுமாறு தன்‌ காதவிக்கு அவர்‌ விடுக்கின்ற 
அழைப்பிற்குப்‌ பின்னே, வாழ்க்கையில்‌ அவர்‌ அனுபவித்துள்ள 
துயரத்தின்‌ அழுத்தம்‌ காணப்படுகின்றது. அது, பின்வருவனஉற்றைப்‌ 
போன்ற அடிகளில்‌ தெளிவாகத்‌ தெரிகின்றது: 


புலப்படாதது! 

முடிவறிறது! 

வாழ்க்கையை உலகில்‌ பரப்புகின்றது 
சமையோ, தாங்கமுடியவில்லை. 


கதையின்‌ முக்கிய உறுப்பினர்‌ (தலைவன்‌), தன்‌ 
காதவியை (தலைவியை), துயரம்‌ நிறைந்த இவ்வுலகை விட்டுநீங்கி, 
நாணம்‌, பயிர்ப்பு அகிய உணர்வுகளை விட்டுவிட்டு, அவளையே 
மறக்கின்ற நடனத்தில்‌ தன்னோடு இணைந்துகொள்ளுமாறு 
அழைக்கின்றான்‌. நடனமாடும்‌ மனநிலைக்குள்‌ அவன்‌ ஆழமாக, 
மிக அழமாக நுழைய நுழைய, அந்‌ நடனமானது அண்டவெளி 
நடனத்திற்குரிய தனிச்சிறப்பைப்‌ பெற்றுவிடுகின்றது. அது, 
இப்போது வெறும்‌ காதலர்களின்‌ நடனம்‌ மட்டுமன்று; 
காலத்தையும்‌, விண்வெளியையும்‌ கடந்துநிற்கின்ற, உலகளாவிய 
துடிப்பு அதிர்வு ஆகும்‌ 


புல்‌ மூடிய நிலம்‌, 

அசைவற்ற நர்கொண்ட ஏரிகள்‌, 

வானமுமி உடுக்கமுரம்‌ 

இட்‌ பெரிய பிரபஞ்சம்‌ - 

இவை அனைத்துமே தத்தமக்கே உரிய ஓுசைநயங்களோடு 
நடனமாடுகின்றன. 

இநீ நடனத்திற்கு முடிவே இல்லை 

வரம்புமீ இல்லை 

தன்விரும் ப்படி. இயங்கும்‌ உிமைய/ம்‌ இல்லை/ 


இவ்‌ வுண்மையை உணரும்போது, அது கவிஞருக்கு 
அமைதியையும்‌ சுதந்திரத்தையும்‌ கொண்டுவருகின்றது தன்‌ 
மகிழ்ச்சியில்‌, இப்‌ பிரபஞ்சம்‌ முழுவதுமே பங்குகொள்ள 
வேண்டுமென்று அவர்‌ விரும்புகின்றார்‌. 


௦2 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


பேண்ட்ரே எழுதியவற்றில்‌ மிக நீண்டதும்‌, மிகவும்‌ 
வெற்றிகண்டதுமான கவிதைகளில்‌ ஒன்றான “சகி தீதா' எனுங் 
கவிதையின்‌ மீது கவனஞ்செலுத்தாமல்‌, அவருடைய 
காதற்கவிதைகளைப்‌ பற்றிய ஆய்வு எதுவுமே, முழுமையானதாக 
ஆகமுடியாது. அக்‌ கவிதைக்கான தன்னுடைய குறிப்பில்‌, அக்‌ 
கவிதை தன்வரலாற்றுக்‌ கவிதைதான்‌ என்றாலுங்கூட, அதற்கு மிக 
விரிவான, ஒரு பொதுவான தனிச்சிறப்பு உண்டு என்று அவர்‌ 
கூறுகின்றார்‌: இந்தப்‌ பாடலில்‌, வழக்கமான திருமண 
வாழ்க்கைக்குரிய மகிழ்ச்சிகளும்‌ துயரங்களும்‌ கலந்த கொடியை, 
என்‌ சொந்த வாழ்க்கையின்‌ ஆதாரக்‌ கட்டுமானத்தின்‌ மீது 
படர்வதற்கு இடங்கொடுத்துள்ளேன்‌.” அவர்‌ வழங்குகின்றவாறு 
அந்த 'அக்கியானம்‌' என்பது, திருமண வாழ்க்கை என்னும்‌ 
நிலைக்குள்‌ அவர்‌ நுழைந்த 1919அம்‌ அண்டிலிருந்து, இக்‌ 
கவிதையை எழுதிய 1936ஆம்‌ அண்டுவரையிலான பதினேழு 
ஆண்டுகளை உள்ளடக்கியதாகும்‌. அதற்கு முந்தைய அண்டுகளை, 
1923இல்‌ எழுதப்பட்ட 'பால்யகாண்ட்‌' என வழங்கப்படும்‌ ஒரு 
கவிதை, விவரித்துள்ள து. 


சகி கீதா' என்பது, அவர்களின்‌ திருமணத்தின்‌ முதல்‌ 
பதினேழு அஆண்டுகளின்போது, (சகியான) அவருடைய 
மனைவியுடன்‌ அவர்‌ கொண்டிருந்த உறவின்‌ ஓர்‌ அக்கியானமாகும்‌. 
அவவாறு கருதித்தான்‌ அது இயற்றப்பட்டுள்ளது. அக்‌ சவிதை 
ஒவ்வொன்றும்‌, தான்கு அடிகள்‌ கொண்ட அறு பாடற்பகுதிகள்‌ 
மேனி, நாற்பது அலகுகள்‌ கொண்டது. ஒவ்வோர்‌ அலகும்‌ 
பின்வருமாறு ஒரு கடைமடக்கு அடியுடன்‌ முடிவடைகின்றது: 


“ஓ காமாட்சி, நண்பரோடு நண்பரைப்‌ பிணைத்து 
வைக்கின்ற 
இந்த முச்சின்‌ முடிவினை, ஏவரே உதிக்க வல்லாரி?” 


ஆனால்‌, இக்‌ கவிதை வெறும்‌ ஒரு தாம்பத்திய தீதம்‌ 
மட்டுமன்று; இது இயற்கையோடு தன்‌ ஆன்மா ஒன்றியதன்‌ மூலம்‌ 
தனக்கு விளைந்த தன்‌ படைப்புத்திறனை இக்‌ கவிதை 
கண்டுணர்ந்ததைப்‌ பற்றிய ஒரு கவிதை அவண ஏடுமாகும்‌. 
கவிஞருடைய வாழ்க்கையின்‌ இரண்டு கூறுகள்‌, இக்‌ கவிதை 
முழுவதிலும்‌ ஓர்‌ உளஅலைவு நிலையிலேயே இருப்பனவாகக்‌ 
காட்டப்பட்டுன்னன. இக்‌ கவிதை முழுவதுமே, ஒரு வேட்கைப்‌ 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 93 


பயணம்‌ என்கின்ற வடிவத்தில்‌ தான்‌ உள்ளது. அவ்‌ வேட்கையின்‌ 
தநோக்கங்களோ, இரண்டாகும்‌. திருமண உறவில்‌ பின்னிப்‌ 
பிணைந்துள்ள உணார்ச்சிநிலைச்‌ சிக்கல்களையும்‌ அறிவுநிலைச்‌ 
சிக்கல்களையும்‌ தெளிவுபடுத்துவது, ஒன்று; மற்றொன்றோ, 
படைப்புத்திறனுக்கான அதாரத்‌ தோற்றுவாய்‌ நிலைகளை 
அடையாளங்காண்பது. 


பகுத்தாய்வதற்காக, தொடக்கப்‌ பாடற்பகுதி மற்றும்‌ 
இறுதிப்‌ பாடற்பகுதி ஆகிய இரண்டையும்‌ தள்ளிவிட்டு, ஐந்து 
பகுதிகளாக இக்‌ கவிதையை தோக்கலாம்‌. தொடக்கப்‌ 
பாடற்பகுதிகளில்‌, இதயத்தின்‌ புனிதத்‌ தன்மையில்‌ தனக்குள்ள 
நம்பிக்கையைக்‌ கவிஞர்‌ உறுதிப்படுத்துகின்றார்‌; அகப்‌ பயணத்தில்‌ 
தன்னுடன்‌ இணைந்துகொள்ளுமாறு, தன்‌ வாழ்க்கைத்துணையை 
அவர்‌ அழைக்கின்றார்‌: 


""உவர்நீர்கூட, மந்தமான வாழ்க்கையைவிடச்‌ 
சவையானதாகும்‌ 

எனவே, நினைவு என்னும்‌ கமப்புற்பரப்களை 
விரிம்போம்‌ செல்வோம்‌” 


முதலாவது பகுதி, திருமணத்தின்‌ தொடக்க அண்டுகளைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடுகின்றது. சகியானவர்‌, கவிஞரின்‌ விருப்பத்திற்கேற்ப 
அமைந்த ஒரு பெண்மணியல்லர்‌. அவள்‌, 'விதியால்‌ 
கொண்டுவரப்பட்ட வதுவை'யாவாள்‌. தொடக்கத்தில்‌, 
வாழ்க்கையானது 'இளமை மகிழ்ச்சியின்‌ விழா'வாகவே 
இருக்கின்றது. தொல்லை எதுவும்‌ நிகழவிருப்பதற்கான 
அறிகுறிகள்‌ எவையும்‌ அப்போது இல்லை. அனால்‌ முதற்‌ 
குழந்தையின்‌ சாவும்‌ கவிஞருடைய அன்னையின்‌ இழப்பும்தாம்‌, 
உளஅலைவு என்னும்‌ விதைகளை விதைக்கின்றன. கன்னட 
மொழி, கவிஞரை அழைக்கின்றது; அவர்‌, அச்‌ செயற்பாட்டில்‌ 
தன்னையே இழந்துவிடுகின்றார்‌. அவருடைய வாழ்க்கைத்‌- 
துணைவியோ, தன்‌ தனிமையில்‌, காதற்கவிதைகளின்பாலும்‌ 
பழம்பாடல்களின்பாலும்‌ தன்‌ கருத்தைச்‌ செலுத்துகின்றாள்‌. 
எனினும்‌, அன்பின்பால்‌ உள்ள தங்கள்‌ நம்பிக்கையாலும்‌ 
வாழவேண்டும்‌ என்கின்ற உந்துஅவாவின்‌ காரணமாகவும்‌, 
அவர்கள்‌ ஒன்றாகவே பிணைந்திருக்கின்றனர்‌; இரண்டாவது 
குழந்தையின்‌ வருகையும்‌ ஏற்படுகின்றது 


94 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


இக்‌ கவிதையின்‌ இரண்டாவது பகுதி (217-456) முழுவதுமே, 
பெரும்பாலும்‌, கவிஞர்‌ தம்‌ சொந்தப்‌ படைப்புத்திறன்களைக்‌ 
கண்டறிவது பற்றியதாகவே உள்ளது. 'காட்டின்‌ விளிம்பில்‌' 
சதனகேரியில்‌ அமைந்த தன்‌ புதிய வீட்டின்‌ அழகான 
சுற்றுச்சூழலில்‌, அவர்‌ இயற்கையோடு அழமான உறவில்‌ 
இறங்கிவிடுகின்றார்‌. படைப்பாற்றல்‌ பெருமளவில்‌ 
வெளிப்படுவது பற்றியும்‌ அவர்‌ அனுபவத்தால்‌ உணர்கின்றார்‌: 


கழுகு, தன்‌ கிறகினை விரித்தும்‌ பறந்தது? 
பொழிந்தது பால்மழை, வானத்தி னின்றா£ 


பருவங்களின்‌ சுழற்சியைப்‌ பற்றிய மகிழ்ச்சிக்‌ கொண்டாட்‌- 
டத்தில்‌, பாடலானது தனக்குள்ள ஆற்றலை வெளிப்படுத்திக்‌- 
கொள்கின்றது. அதன்‌ விளைவு, இரண்டாவது பகுதி முழுவதுமே, 


ஒரு செறிவான :ருது சம்ஹாரத்‌'தின்‌ தன்மையை 
மேற்கொண்டுவிடுகின்ற து. 


உருவகமானது; பிரம்மனின்‌ அரியணையில்‌ ஏறியது; 
அ௮கக்காட்சியேோ, படைப்பென்னும அளவுக்கருவியைப்‌ 


பெற்றது: 


மூன்றாவது பகுதியோ (457-527), முதலாவது பகுதியில்‌ 
எடுத்துரைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளின்‌ ஒரு தொடர்ச்சியாகும்‌. அது 
காதல்‌, அழகு ஆகியவற்றின்‌ தன்மையைப்‌ பற்றியும்‌ அவற்றின்‌ 
உறவைப்‌ பற்றியுமான ஒரு கூற்றுடன்‌ தொடங்குகின்றது. இது, 
புதிதாகப்‌ பெறப்பட்ட ஓர்‌ அகநோக்கமாகும்‌. 


“அழுகு என்பது, கண்ணினால்‌ உள்ளுக்குள்‌ 
கொண்டுசெல்லம்படுவதன்று; 
அது கண்ணிற்குக்‌ கண்ணாக இருப்பது; கண்ணுக்கும்‌ 
புலப்படாதது/ 
உருவமும்‌ வடிவமும்‌ அழகை அளந்து அறுதி 
செம்வதில்லை, 
ஏனெனில்‌, இருக்கின்ற பொருளின்‌ பகுதிகளே 
அவைதாம்‌!” 


கவிஞர்‌ மகிழ்ச்சியெனும்‌ தன்‌ அகக்காட்சியைப்‌ 
பகிர்ந்துகொள்ளத்‌ தன்‌ வாழ்க்கைத்துணையை அழைக்கின்றார்‌; 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 95 


ஆனால்‌ அவளோ, பிறரால்‌ கைப்பற்ற முடியாத, தனிமையெனும்‌ 
கோட்டைக்குள்‌ ஒதுங்கிக்கொள்கின்றாள்‌, அதனால்‌, தான்‌ கருதிய 
தோழமை என்னும்‌ கவிஞரின்‌ கனவானது, தகர்ந்துவிடுகின்றது 


கவிஞரின்‌ வாழ்க்கை, இக்‌ கவிதையின்‌ நான்காவது பகுதியில்‌ 
(555-696), ஒரு புதிய பரிமாணத்தை மேற்கொள்கின்றது. 
ஆட்சியாளருக்குச்‌ சினமூட்டுகின்ற 'நர பலி எனும்‌ அவருடைய 
கவிதையின்‌ காரணமாக, அவர்‌ சிறைக்கு அனுப்பப்படுகின்றார்‌. 
அவர்‌, தம்முடைய புதிய அனுபவத்தை, மெய்யுணர்வு சார்ந்த - 
பற்றற்ற நிலையோடு ஏற்றுக்கொள்கின்றார்‌; அனால்‌ அவ்வாறு 
ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய வாழ்க்கைத்துணைவிக்கு 
வலிமை இல்லை; அதனால்‌ அவர்களின்‌ உறவின்‌ நிலைத்தன்மைக்கு 
அச்சுறுத்தல்‌ ஏற்படுகின்றது. இந்த இடர்ப்பாடு மிகுந்த 
காலத்தின்போது அவர்கள்‌ எதை உணர்ந்துகொள்கின்றனர்‌ எனில்‌, 
குழந்தைகளின்‌ நலனுக்காகவேனும்‌ அவர்கள்‌ தங்களுக்குள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஆதரவாக இருக்கவேண்டும்‌ என்பதைத்‌ தான்‌. 
இந்தக்‌ காலவாக்கில்‌ நிகழ்கின்ற 'கெலெயர கும்பு'வின்‌ சிதைவு 
என்னும்‌ மற்றொரு அதிர்ச்சிதரும்‌ நிகழ்ச்சியானது, அவரை 
மேலும்‌ உலுக்குகிறது; அவர்தம்‌ துயரங்களோடு மேலும்‌ ஒன்றாகச்‌ 
சேருகின்றது. 


ஐந்தாவதும்‌ இறுதியானதுமான பகுதி (697-912), இந்தத்‌ 
துன்ப நிகழ்ச்சிகளின்‌ நிழலில்‌ தொடங்குகிறது; இருட்டு, இன்னும்‌ 
ஆடர்த்தியாகின்றது. மீண்டும்‌ தன்‌ மாமன்‌ வீட்டுப்‌ புகவிடத்தை 
நாடுகின்ற கட்டாயம்‌, கவிஞருக்கு ஏற்படுகின்றது புனேவில்‌ 
ஈராண்டுக்காலம்‌ அஞ்ஞாத வாசம்‌ அனுபவிக்க வேண்டி௰ அவர்‌ 
மற்றொரு குழந்தையை, இம்‌ முறை, ஒரு மகளை இழக்கின்றார்‌. 
வாழ்க்கைப்‌ போரில்‌ தோற்றுவிட்டதாகவே அவர்‌ ௧௫ துகின்றார்‌. 
இத்‌ தம்பதியர்‌, மூன்‌ எப்போதையும்‌ விட, இப்போது அதிகமான 
அளவில்‌ மனவேறுபாடு கொண்டவர்களாகின்றனர்‌ 


“மணத்தின்‌ கையைத்‌ தொட்டால்‌, சில்லென்று 
இகும்பது போன்று, 

அடம்பிடிக்கும்‌ உன்சொற்கள்‌, ஏன்‌ மனத்தையே 
உணர்ச்சியற்றதாக்கிவிட்டன.” 


96 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


ஆனால்‌, அன்பிற்குள்ள ஆற்றவின்பால்‌ கொண்டி ருந்த 
நம்பிக்கையானது, இக்கொடிய உணர்வினை வெற்றி- 
கொள்கின்றது. அதனால்‌, தோழமையைத்‌ தொடர்வதென்கிற ஒரு 
புதுப்பிப்பு உறுதியுடனும்‌ எதிர்காலத்தின்‌ மீது நம்பிக்கை 
வைக்கும்‌ உறுதிப்பாட்டுடனும்‌ இக்‌ கவிதையானது 
முடிவடைகின்றது. 


பேண்ட்ரே, 'பூர்வனுராகா' கதையை எழுதியதுபோல, 
அவ்வளவு முழுமையாக 'உத்தரானுராகா' கதையை எழுதவில்லை, 
ஆனால்‌ அவர்‌ 1974இல்‌ மற்றோர்‌ அகப்‌ பயணத்தை 
மேற்கொண்டார்‌; தன்‌ வாழ்க்கையின்‌ முதல்‌ இருபத்தெட்‌- 
டாண்டுகளை, மீண்டும்‌ நினைவிற்குக்‌ கொண்டுவந்து, 
பால்யகாண்டத்‌'தில்‌ வழங்கினார்‌. அவர்‌ தன்‌ 'சகி'யை 1966இல்‌ 
இழந்தார்‌. அவருடைய மனைவியின்‌ இறப்பையொட்டி௰ முந்திய 
நாள்களிலும்‌ அதற்குப்‌ பின்னரும்‌ அவர்‌ பல கவிதைகளை 
எழுதினார்‌; அவை 'உத்தரானுராகா'வில்‌ பல மங்கலான 
காட்சிகளை வழங்குகின்றன. 'சக நம்ம அக்யானா' எனும்‌ பாடல்‌, 
“சகி ததா'வின்‌ தொடக்க அடிகளை எடுத்துக்கொள்கின்றது; 
அனால்‌ பாடலின்‌ கடைமடக்கு அடியோ, இவ்வாறு 
மாறுகின்றது: 


"உன்னிடத்திலிருந்து எனக்கும்‌ பரவுகின்ற இந்தப்‌ புற்று; 
மல்லிகை ஒட்டுச்சினையின்‌ முடிச்சினைப்போல 
சளிர்ககட்டும்‌ ” 
ஆன்மிகத்‌ தன்வரலாறு என்கிற வகையில்‌, “சகி கீதாவும்‌, 
[உ விப06' எனும்‌ படைப்பைப்‌ போன்று, காதற்கவிதைப்‌ 
பாணி (இலக்கியவகை)யைச்‌ சேர்ந்ததுதான்‌; அனாலும்‌ திருமண 
வாழ்க்கை உறவின்‌ உட்சிக்கலை, சற்றும்‌ வளையாமல்‌ அது நாடி 
ஆராய்வதால்‌, அதை ஒரு புதுப்பாணிக்‌ கவிதையாக 
அக்கியுள்ளது. அனால்‌, 'சகி $தா'வைப்‌ பற்றிய மிக முக்கியமான 
ஓர்‌ உண்மை என்னவாக இருக்கக்கூடுமெனில்‌, மரபுவழிப்‌ 
பண்புகள்‌ என்னும்‌ வரைச்சட்டத்திற்குள்ளாகவே, தற்காலச்‌ 
சிக்கல்களுக்குத்‌ தீர்வுகளைக்‌ காணும்‌ ஒரு முயற்சியே அது. 


பேண்ட்ரே ஆங்கிலத்திலும்‌ கவிதைகள்‌ எழுத விரும்பினார்‌ 
அவர்‌ அவ்வாறு எழுதிய பலவற்றில்‌ சில கவிதைகள்தாம்‌ 


பாடகராக, இக்‌ கவிஞா்‌ ௦7 


எஞ்சிநின்றுள்ளன. ஒருசில கவிதைகள்‌, 'சி5றாரார ர6' எனுந்‌ 
தலைப்பில்‌ கே. இராகவேந்திர ராவ்‌ அவர்களால்‌ 
பதிப்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கிடையே, '(01/6' (காதல்‌) எனும்‌ 
ஒரு குறுங்கவிதை உள்ளது; அது, காதல்‌ என்பது ஒரு விளங்காத 
புதிர்‌ என்பதாகப்‌ பாதி நகைச்சுவைத்திறத்தோடு ஓத்துக்கொள்கின்றது. 
இந்தக்‌ கவிதையின்‌ தொனி, கன்னடக்‌ கவிதைகளின்‌ தொனியிலி 
ருந்து மிகவும்‌ வேறுபட்டிருப்பதால்‌, அதை முழுமையாகவே 
எடுத்துக்காட்ட விரும்புகிறேன்‌: 


"தலைகளை இழக்கின்றோம்‌ இதயங்களை 
வெல்கின்றோம்‌ 
செல்வக்‌ காலத்தும்‌ அல்லற்‌ காலத்தும்‌ நாம்‌ நமி 
வாழ்க்கையை ஓன்றாகவே சகழிக்கின்றோமி்‌ 
காதலின்‌ தலையோ வாலே, இரண்டுமே ஒன்றுதான்‌; 
அதை முற்றிலும்‌ அறிந்தவர்‌ ஒருவரும்‌ இலரே.” 


இந்தக்‌ கவிதையிலுள்ள அடியின்‌ திண்மையானது, 
காதற்கவிதையைவிட மெய்ப்பொருள்‌ கவிதைக்குத்தான்‌ 
அதிகமாகப்‌ பொருத்தமுடையதாக இருக்கின்றது. 


பேண்ட்ரேவின்‌ இயற்கைக்‌ கவிதைகளுக்குள்ள தனிச்‌- 
சிறப்பான கூறு, அகக்காட்சி நிலையிலும்‌ சரி, உத்தி என்கின்ற 
வகையிலும்‌ சரி, செயற்படுகின்றதே அந்த ஒற்றுமை என்கின்ற 
கோட்பாடுதான்‌. இக்‌ கோட்பாட்டின்‌ மூன்று அல்லது நான்கு 
கூறுகளை ஒருவர்‌ அடையாளங்காண இயலும்‌. இவற்றில்‌ 
முதலாவது, 'பா பேகா' (விரைந்து வா!) எனுங்‌ கவிதையினால்‌ 
அழகுற விளக்கப்படுகின்றதான, காணப்படாததோடு 
காணப்படுவதற்குன்ள முழுமையான உறவாகும்‌. பேண்ட்ரேவின்‌ 
கவிதையில்‌, 'காணப்படுவது' என்பதற்குப்‌ பெரும்பாலும்‌ 'நிலமும்‌' 
நீரும்‌ தாம்‌ குறியீடுகளாகக்‌ காட்டப்படுகின்றன மற்ற மூன்று 
பதங்கள்‌, வழக்கமாகக்‌ காணப்படாதவற்றிற்கான குறியீடுகள்‌ 
அகும்‌ இந்தக்‌ கவிதையில்‌ கவிஞர்‌ தொழமுதுவேண்டுகின்ற 
மேகராஜனானவன்‌, மேகமாகக்‌ கண்ணுக்குப்‌ புலப்படுவதாக 
இருந்தாலுங்கூட, காணப்படாதவற்றின்‌ உலகத்தைச்‌ 


சேர்ந்தவன்தான்‌. 


96 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


“ஓ மேகமே/ ஓ உயிரே! ஏன்‌ வானத்தில்‌ 

ஒரு சாட்கிக்காரனைம்‌ போல, நீ அலைந்து திரிகிற£பப்‌/ 

விதைப்புக்குத்‌ தக்கவளான இம்‌ மண்ணுக்கு இறங்கி வா 

பூமி அன்னையின்‌ உடலைப்‌ பழ.ங்களால்‌ 
நிரப்புவதற்க£க/” 


மேகத்திற்கும்‌ 'உறங்குகின்ற விதை'க்குமிடையே உள்ள 
உறவில்‌, அவர்‌ மண்ணுக்கும்‌ விண்ணுக்குமிடையே ஒற்றுமையைக்‌ 
காண்கிறார்‌. அதிலே ஒரு தெய்விகக்‌ கூறு உள்ளடங்கியுள்ள து: 


""காணப்படுவதற்கும்‌ காணப்படாதவற்றிற்கும்‌ 
இடையே நடக்கும்‌ வணிகம்‌, அழகாகவே உள்ளது. 
உ௰யிருள்ளவைய/ம்‌ உிர.ற்‌்.றவையுமீ 
தெய்வத்தினிடம்‌ ஓன்றிணைகின்றன.” 


ஒற்றுமையின்‌ இரண்டாவது கூறு, 'சத்பவம்‌' என்று 
பேண்ட்ரே பெயரிட்‌டழைப்பதாகும்‌, 'சத்‌, 'பவா' ஆகிய இரண்டும்‌ 
சேர்ந்து பிறந்த சொல்தான்‌ “சத்பவம்‌'. “திருஷ்டி சிருஷ்டி' 
காட்சியும்‌ படைப்பும்‌) என்பதிலிருந்து எடுக்கப்பட்ட பின்வரும்‌ 
அடிகள்‌, இப்‌ புதிய கருத்தை விளக்கத்‌ துணைபுரிகின்றன: 


"ஓவ்வொரு மிலாறிலும்‌ ஓவ்வொரு கிளையிலும்‌ 

வேறு வேறு விதமான ஓரு பூ/ 

பிறப்மி.ம்‌ ஒன்றேதான்‌ ஆனால்‌ பெயர்கள்‌ தாம்‌ பற்பல, 

"தீ என்பதும்‌ "நான்‌ ஏன்பதும்‌, அவர்கள்‌ என்பதில்‌ 
உள்ளவைதாமே£”. 


கவிஞரின்‌ கருத்து, வெறுமனே இயற்கைக்கும்‌ மனிதனுக்கு- 
மிடையே ஓர்‌ ஒற்றுமையைக்‌ குறிப்புணர்த்துவது மட்டுமன்று; 
அவை இரண்டிலும்‌ செயற்படுகின்ற பொதுக்‌ கோட்பாட்டினை 
வெளிப்படுத்துவதுதான்‌. மிலாறுகள்‌, கிளைகள்‌, பூக்கள்‌ ஆகிய 
அனைத்துமே, ஒற்றை மரத்தினுடையவைதாம்‌. அதேபோல்‌ மனித 
உயிர்களுக்கும்‌, பொதுவான மூலப்பிறப்பிடம்‌ ஒன்றுதான்‌. இந்தப்‌ 
பிறப்பிடம்தான்‌, 'சத்‌ பவம்‌' என்று வழங்கப்பட்டுள்ளது. 


ஒற்றுமை என்னும்‌ கருத்தின்‌ மூன்றாவது கூறு, அனந்தம்‌” 
என்னும்‌ கோட்பாட்டில்‌ அடங்கியுள்ளது; அனந்தம்‌ என்பது 
மனித உலகிலும்‌ சரி மனிதரல்லாதவற்றின்‌ உலகிலும்‌ சரி தன்னை 
வெளிப்படுத்திக்கொள்கின்றது 'பெலடிங்கல நோடா' (பார்‌, 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 99 


நிலவொளி!) போன்ற ஒரு கவிதையானது, மனித உலகோடு 
தொடர்புடையதாக இருக்க, “சிட்டகுப்பி சின்வு சின்வு' (ஒரு 
சிட்டுக்குருவி அழைக்கிறது) போன்ற கவிதைகளோ, மனிதரல்லாத 
மற்றவற்றின்‌ உலகிற்கு நம்மை இட்டுச்செல்கின்றன. 

நான்‌ குறிப்பிட விரும்புகின்ற, ஒற்றுமை என்கின்ற 
அகக்காட்சியின்‌ இறுதிக்கூறு, ஏ.இ. (&.ட்‌.] எனும்‌ 
கவிஞரிட.மிருந்து பேண்ட்ரே பற்றியெடுத்துக்கொண்ட 
'இரட்டைக்காட்சி' அகும்‌. இவ்‌ விரட்டைக்காட்சி என்பது 
முற்றிலுமாக இயற்கை உலகிலேயே இயங்கக்கூடும்‌; 
எடுத்துக்காட்டாக, பூக்களை உடுக்களாகக்‌ காண்பதும்‌, 
உடுக்களைப்‌ பூக்களாகக்‌ காண்பதுமாகச்‌ செயற்படலாம்‌; அல்லது 
ஏக காலத்தில்‌ இரண்டு உலகங்களையும்‌, அதாவது, மனிதர்‌ 
உலகத்தையும்‌ மனிதரல்லாதவற்றின்‌ உலகத்தையும்‌ 
ஈடுபடுத்துவதாகவும்‌ இருக்கலாம்‌. இங்கே உட்பொதிந்துள்ள 
கருத்தானது, “கவிஞனின்‌ நெஞ்சமும்‌ அறிவும்‌ ஒன்றாக 
இணைக்கப்படவேண்டும்‌; மிக நெருக்கமாக இணைக்கப்பட- 
வேண்டும்‌, இயற்கையின்‌ தோற்றங்களுடன்‌ ஓன்றிணைக்கப்படுதல்‌ 
வேண்டும்‌; வெறுமனே உறுதியற்ற நிலையிலும்‌, விழுமிய 
அவற்றுடன்‌ தளர்ந்த நிலையில்‌ கலந்திருப்பவையாகவும்‌ இருத்தல்‌ 
கூடாது” என்று சொன்னபோது காலெரிட்ஜ்‌ எந்தப்‌ பொருளில்‌ 
கருதி அவ்வாறு கூறினாரோ அந்தக்‌ கருத்திற்கு நெருக்கமானதாகும்‌ 
பேண்ட்ரேவின்‌ இயற்கைக்‌ கவிதைகளில்‌ இந்தக்‌ 
கூட்டிணைப்பிற்கான பல எடுத்துக்காட்டுகளை ஒருவர்‌ 
காணலாம்‌. எடுத்துக்காட்டாக, 'சூர்யானா ஹோலவி' (கதிரவனின்‌ 
ஆறு? எனும்‌ கவிதை: 


“கதிரவனின்‌ ஆறு, இதோ இங்கே இருக்கிறது 
வா, அதில்‌ நுழைந்து, நீயே உன்னைக்‌ கழுவித்‌ 
தூப்மையாக்கிக்கொள்” 


இங்கே கதிரவனின்‌ ஒளி, அதற்குள்ள குறிப்பிட்ட 
தன்மையை இழந்திருக்கிற து. அது ஓர்‌ ஆறாக 
உருமாற்றப்பட்டுள்ளது. அது இப்போது தூய்மையின்‌ 
சின்னமாகவும்‌ துலங்குகிறது 'அதில்‌ நுழைந்து கழுவிக்கொள்‌' 
என்னும்‌ அழைப்பிற்குப்‌ பின்னே உள்ள உட்கருத்து யாதெனில்‌, 
மனிதன்‌ ஒளியுடனும்‌ நீருடனும்‌, தான்‌ ஒன்றாக ஆவத்ன்மூலம்‌ 
இந்தத்‌ தூய்மையில்‌ பங்குகொள்ள வேண்டும்‌ என்பதே 


100 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


விண்வெளியைச்‌ சேர்ந்த கதிரவன்‌, மண்ணில்‌ ஓடும்‌ ஆறு, 
உயிர்வாழ்‌ படைப்புகளின்‌ உலகத்தைச்‌ சேர்ந்த மனிதன்‌, தரய்மை 
என்கின்ற ஒரு கருத்து - ஆகிய அனைத்தும்‌ ஒன்றிணைக்கப்பட்டு, 
ஒரு திண்ணிய - தடையின்றி ஓழுகிச்செல்கின்ற 'அறு' என்னும்‌ 
தோற்றப்படி மத்தின்‌ மூலமாகப்‌ புது வலுவூட்டப்படுகின்றன. இத்‌ 
தறுவாயில்‌, ஒன்றுக்கொன்று தம்மிடையே மாறிக்கொள்கின்ற 
அணிநயத்தை பேண்ட்ரே எவ்வாறு பயன்படுத்துகின்றார்‌ 
என்பதையும்‌ நாம்‌ காணலாம்‌. அவ்‌ வணிநயத்தை, 'நகினவிலு' 
(மயில்‌ சிரிப்பு), 'சிட்டிய சஞ்சி மாலி' (சிட்டி மழையின்போது 
ஒரு மாலைப்‌ பொழுது) அகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட 
பின்வரும்‌ அடிகள்‌ விளக்கும்‌: 


“குயிலொன்று ஒரு மா மரத்தின்‌ உச்சியில்‌ 
குந்திக்கொண்டிரந்தது. 

அநத ஆண்குயில்‌ குந்திக்கொண்டு, பாடி. ககொண்டிருந்தது. 
சிலவேளைகளில்‌, பாடுவதை விட்டுவிட்டு, 

உன்னை உற்றுப்பார்ப்பதோடு நிறைவுகெரண்டு, 
வெறுமனே குநீதிக்கொண்டிருந்தது.” 


மு.றீறும்‌, 


“மாலைக்‌ கதிரவனின்‌ 
தோள்களின்‌ மீது, 
வெள்ளி நூலினாலான 
மில்‌ துகில்‌.” 


மயிலின்‌ சிரிப்பு' என்னும்‌ கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட 
இந்த அடிகளில்‌, மனமென்னும்‌ மா மரத்தின்மீது 
அமர்ந்திருக்கின்ற பாடாத குயில்‌ ஏனும்‌ தோற்றப்படி மம்‌, 
காதலனுக்கான ஓர்‌ உருவகமாகப்‌ படைக்கப்பட்டுள்ளது. அதற்கு 
நேர்மாறாக, மனித உலகத்திலிருந்து கடன்வாங்கப்‌ பட்ட 'மயில்‌ 
துகில்‌' என்னும்‌ தோற்றப்படிமமானது, மாலைக்‌ கதிரவனின்‌ 
அழகை வெளிப்படுத்துவதில்‌ நிறைவைக்‌ காண்கின்றது. 


பேண்ட்ரேவின்‌ இயற்கைக்‌ கவிதைகளில்‌, சுவை 
ஆர்வத்திற்குரிய இரண்டு இடங்கள்‌, முனைப்பாகத்‌ தெரிகின்றன: 
ஒன்று, பருவங்களின்‌ சுழற்சி, அதிலும்‌ குறிப்பாக, சிராவணா 
மாதம்‌, அடுத்தது, உணர்ச்சி ஏற்றங்காட்டும்‌ சின்னமாக, 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 101 


பூக்களுடன்‌ சேர்ந்து மரா.கள்‌, செடிகள்‌, கொடிகள்‌ அகியவற்றின்‌ 
உலகம்‌. பருவங்களின்‌ கழற்சி என்னும்‌ பாடுபொருள்‌ குறித்து, 
கவிதைகளின்‌ ஒரு பெரும்‌ தொகுதியே உள்ளது: 'ரிது கானா' 
(பருவங்களின்‌ பாடல்‌), 'நிகி நிகி முகிலு' (எரியும்‌ வானம்‌), 'பாரோ 
சதனகெரிகெ்‌' (சதனகேரிக்கு வா!) மற்றும்‌ சிராவணா 
கவிதைகளின்‌ ஒரு தொடர்வரிசை அகியவையே அவை, நிற்க, 
'சகி கதா'வில்‌ போற்றிப்பாடப்படும்‌ பருவங்களின்‌ சுழற்சியைப்‌ 
பற்றியோ சொல்லவே தேவையில்லை. இந்தத்‌ தொகுதியைப்‌ 
பற்றிய ஓர்‌ ஆய்வுக்கு, 'ரிது கானா' எனுங்‌ கவிதை, ஒரு மிகச்‌ 
சிறந்த தொடக்கத்தை வழங்குகின்றது. 


பருவங்களின்‌ பாடல்‌ 


பகல்‌, இரவு என்னும்‌ துலாக்கோல்‌, 
திரைஃகுப்‌ பின்னே திறநீதுகொள்கின்றது. 
உடுஃககள்‌ உலகத்தின்‌ ஓப்பனையோ, 
மணிகள்‌ பதித்த கடவுளின்‌ அணிகலன்கள்‌. 


மூலை, சமவெளிகள்‌, மரங்களின்‌ உச்சிகள்‌ - 
ஆகிய வற்றின்ம் து, 
பூக்களின்‌ மின்னல்‌ வெட்டொனரி), 
காலைகள்‌ மற்றும்‌ மாலைப்‌ பொழுதுகளின்‌ 
ஓரே மாதிரியான சிவந்த ஓுனிக்கலவை, 


மண்ணின்‌ முழுமையான ஆர்வத்‌ தழுவலில்‌, 

பெருங்கடல்‌ விடுகின்ற நெடுலூச்சு, 

அழக்கிலிருந்தூம்‌ மேற்கிலிருந்தும்‌ கொண்டல்‌ நீரைக்‌ 
கொண்டுவருகின்ற 

காற்றின்‌ வீச்சு. 


கூலத்தின்‌ [தானியத்தின்‌] காதினைம்‌ போன்று 
எழுகின்ற, 

வீழுநீத விதையின்‌ மாயம்‌. 

இங்கேயோ இறப்பு, ஆனால்‌ பிறிதோரிடத்தில்‌ பிறம்பு. 

வாழ்க்கையெனும்‌ விளையாட்டின்‌ மூச்சுயிர்ப்பு. 


102 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


திடுமென, உடல்களின்‌ இணைகளில்‌ ஏறும்‌ 

காதலின்‌ பித்தமானது; 

மல்விசையானது மலர்ச்சி எனுமீ தன்‌ ஆடையை 
அணிவது போல, 

முறுவல்களைச்‌ சேர்த்துஃகொள்கின்றது. 


இனிய முத்தங்களின்‌ அழுத்தத்தால்‌, 

கரதலர்கி)ன்‌ உதடுகள்‌ விரி)ந்திடவம்‌, 

திருமண வாழ்க்கையின்‌ உயிர்நிலைச்‌ சாரம்‌, 
பனிக்காலத்துப்‌ பசும்‌ இலைகளில்‌ காட்கியளிக்கின்றது. 


முகில்‌ நிறைந்த வானத்தின்‌ மேற்கவிகை (விதானம்‌ 
எப்போதும்‌ புதிதாகவே உள்ளது; 

கோள்‌ நடனத்தின்‌ ஓசைநயம்‌ 

திலைபேறுடையதாக உள்ளது. 


"புதுக்கு, புதுக்கு!' என்று பகர்கின்றது; 

பருவங்களின்‌ பாடல்‌. 

அ௮ண்டவெளியின்‌ மேரனமே, 

அரம.ரீதீதியமாக ௮ப்‌ பண்ணிசைப்பைம்‌ மின்பற்றுகின்றது. 


இந்தக்‌ கவிதையின்‌ முதல்‌ மூன்று பாடற்பகுதிகள்‌ 
வேனிற்காலம்‌, கார்காலம்‌, பனிக்காலம்‌ ஆகிய மூன்று 
பருவங்களைப்‌ பற்றிய தோற்றப்படிமங்களைப்‌ படைக்கின்றன. 
மற்றொரு கவிதையில்‌ பேண்ட்ரே அவற்றைப்‌ 'பேரான்மாக்கள்‌' 
(பேருள்ளங்கள்‌) என்று வழங்கியுள்ளார்‌. முதல்‌ மூன்றுக்கான, 
பொருத்தமான - தருக்க அளவினான ஓரு முடிவாக அமைந்திராத 
இறுதிப்‌ பாடற்பகுதியானது, பருவங்களின்‌ செய்தியை, அதாவது 
'புதுக்கு' என்கிற செய்தியை எடுத்துரைக்கின்றது. காலவரம்புக்குட்‌- 
பட்ட பருவங்கள்‌, மனிதனின்‌ உலகியல்‌ வாழ்க்கைக்கான 
இயற்கைச்‌ சின்னங்களாக உள்ளன. 


பேண்ட்ரே, மேற்சொன்ன மூன்று பருவங்களைப்‌ பற்றியுமே 
அழகாக எழுதியிருக்கின்றாரெனினும்‌, அவரை மிகவும்‌ கவர்ந்த 
பருவம்‌, 'வர்ஷ' காலம்‌, அதாவது கார்காலந்தான்‌; அதிலும்‌ 
குறிப்பாக, சிராவணா மாதந்தான்‌. இந்தக்‌ காலம்‌ தனக்குப்‌ 
பிடித்தமானதாக இருந்ததற்கான காரணங்களையும்‌ அவரே 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 103 





கூறியுள்ளார்‌. “அண்டுக்கு அண்டு கார்காலம்‌ எனக்குப்‌ 
புதுத்தன்மையைக்‌ கொண்டு வருகின்றது. சிலர்‌, இளவேனிற்‌ 
பருவத்தை வேண்டிநிற்பர்‌; மற்ற சிலரோ, பனிக்காலத்தைக்‌ 
கணக்கிட்டு எண்ணிக்கொண்டிருப்பர்‌, அனால்‌ எனக்கோ, 
சிராவணா மாதந்தான்‌ 'புதுப்பிப்பை'க்‌ கொண்டுவருகின்றது. 
ஹரனுக்கும்‌ சரி, ஹரிக்கும்‌ சரி, இருவருக்குமே சிராவணா மாதம்‌ 
மிகவும்‌ உகந்த மாதம்‌” என்று அவர்‌ கூறியுள்ளார்‌. இதுதான்‌, ஸ்ரீ 
அரவிந்தரின்‌ மாதமும்‌ ஆகும்‌; இந்த மாதத்தில்தான்‌ இந்தியா 
விடுதலை பெற்றதும்‌! 


சகி கதா; 'நாத லீலே', 'ஹாடு பாடு, 'கங்காவதாரணா; 'சூர்ய 
பாணா; 'நாக்கு தந்தி, 'மட்டே பந்து' 'சிராவணா' - அகிய 
தொகுப்புகள்‌ அனைத்துமே, சிராவணா கீதங்களைப்‌ 
பெற்றுள்ளன; ஆனால்‌ அவற்றில்‌ இரண்டை மட்டுமே 
கவனிக்கத்தான்‌ இங்கே நமக்கு இடம்‌ உள்ளது 'சிராவணாடா 


வைபவா, 'பிரதிவர்ஷதந்தே பந்து சிராவணா' (சிராவணா, இந்த 
ஆண்டும்‌ வருகிறது!) அகியவற்றை நான்‌ தேர்ந்தெடுக்கின்றேன்‌. 


'சிராவணாடா வைபவா' எனுங்‌ கவிதை, சிராவணா 
மாதத்தின்‌ வண்ணச்‌ சீர்மை பற்றிய ஒரு வருணனையுடன்‌ 
தொடங்குகிறது. கவிஞருக்கு இந்தச்‌ சீர்மை, மண்ணும்‌ விண்ணும்‌ 
ஒன்றிணைந்ததன்‌ ஒரு விளைவாக ஏற்பட்டதாகவே 
தோன்றுகின்றது. இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள அணிநயமானது, 
இயற்கையின்‌ முறைமைக்கும்‌ மனித வாழ்க்கையிலுள்ள 
முறைமைக்கும்‌ இடையே ஒரு நெருங்கிய இசைவுப்‌- 
பொருத்தமிருப்பதைக்‌ குறிப்புணர்த்துகின்றது. ஒன்றிப்பு என்னுங்‌ 
கருத்து, இயற்கையாகவே பிறப்பு என்னுங்‌ கருத்துக்கு 
இட்டுச்செல்கின்றது. ௮க்‌ கருத்தானது பூ, வண்ணத்துப்பூச்சி 
ஆகிய சக்திவாய்ந்த இரண்டு உருவகங்களின்‌ மூலம்‌ 
உறுதிப்படுத்தப்படுகின்றது. 


பூந்தாது பூவாக மலர்கின்றது; 
கிறகுகள்‌, புழுவிலிருந்து விரிகின்றன. 
பஃகங்களை வலிமையால்‌ தகர்ந்தெறிந்தும, 
திரையினைக்‌ கிழித்தும்‌ 
வண்ணத்துப்பூச்சிகள்‌ தங்கள்‌ விடுதலையைப்‌ 
பெறுகின்றன. 


104 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


விடுதலை என்பது, சிராவணாவின்‌ குறியீட்டின்‌ ஒரு 
முக்கியமான பகுதியாகும்‌. இந்த முனையிலிருந்து மேல்நோக்கி, 
வேறுபடுத்திப்பார்க்கும்‌ நிலையொழிந்த - ஒற்றுமையே 
நிலவுகின்ற ஓர்‌ உலகிற்குள்‌ கவிஞர்‌ நுழைகின்றார்‌. பூவும்‌ 
வண்ணத்துப்பூச்சியும்‌, தழுவலில்‌ தங்களின்‌ தனித்த தன்மையை 
இழக்கின்றன; ஒரே தோற்றப்படிமமாக அகின்றன. 


உயிர்ப்பு நிரமீபிய 

பூனிதழ்களும்‌ பூக்களும்‌ 

இப்போது வண்ணத்துப்பூச்சிகளாக உள்ளன; 
வண்ணத்துப்பூச்சியின்‌ கிறகுகளேோ, 

நடனத்திற்குப்‌ பிந்திய அமைதியுடன்‌ 

தற்போது பூக்களின்‌ தோற்றத்தைப்‌ பெற்றுவிடுகின்றன. 


கவிஞர்‌ ஏ.இ. (&..) அவர்கள்‌, பூக்களை உடுக்களாகவும்‌ 
உடுக்களைப்‌ பூக்களாகவும்‌ கண்டார்‌. பேண்ட்ரேவோ, பூக்களை 
வண்ணத்துப்பூச்சிகளாகவும்‌ வண்ணத்துப்பூச்சிகளைப்‌ 
பூக்களாகவும்‌ காண்கின்றார்‌. இக்‌ கவிதையின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ 
மேலும்‌ இரண்டு தோற்றப்படி மங்கள்‌ உள்ளன. அதாவது, 
பூக்களின்‌ ரசலீலையால்‌ புளகாங்கிதம்‌ அடைந்த இப்‌ புவி, ஒன்று; 
மற்றொன்று, தன்‌ தலைமீது பூக்கூடையை வைத்துக்கொண்டு 
நடனமாடுகின்ற புவி-ஜோகின்‌ (1/௦911) ஆகும்‌. இவற்றில்‌ 
முதலாவது, காதலின்‌ சின்னம்‌; மற்றதோ, 'பக்தியின்‌ சின்னம்‌; அது 
காதலினின்றும்‌ வேறுபட்டதன்று. 


'பிரதிவர்ஷதந்தே பந்து சிராவணா' (இந்த அண்டும்‌ 
சிராவணா வருகிறது) எனுங்‌ கவிதை, மிகவும்‌ உட்சிக்கல்‌ வாய்ந்த 
ஒரு கவிதையாகும்‌. இந்தக்‌ கவிதையிலுங்கூட, சிராவணாவின்‌ 
சர்மையைப்‌ பற்றிய ஒரு கொண்டாட்டம்‌ உள்ளது. 


“இது புவியின்‌ கர௫ுப்பையிலிருந்து 

கிடைத்திருக்கும்‌ தங்கம்‌? 

நீல நிறமானது, நீரை உறிஞ்சி 

பச்சை நிறத்தை உமிழ்கிறது; 

உலகமோ, வியப்புடன்‌ இதைக்‌ கூரிநீதுநோக்குகிறது£, 


முந்தைய கவிதையிலுள்ளதைப்‌ போன்றே, தங்கத்திற்கும்‌ 
பச்சை நிறத்திற்குமிடையே நடக்கும்‌ அதே விளையாட்டுத்தான்‌; 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 105 


ஆனால்‌, காண்பவர்தான்‌ மாறியுள்ளார்‌. 'சிராவணாடா 
வைபவா'வின்‌ கவிஞரோ, அழகின்‌ அனுபவத்தால்‌ 
புளகாங்கிதமடைந்த ஒரு காதலர்‌, தெரிவிக்கவுள்ள ஓர்‌ 
அகக்காட்சியையடைய புதிய கவிதையை இயற்றிய கவிஞரோ, 
ஒரு மெய்யுணர்வாளர்‌ (பார்வையாளர்‌). 


குராவணா மாதத்திற்காகக்‌ காத்திருக்கின்ற கவிஞருக்கு, 
அதனுடைய வருகை, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாகும்‌. 
சுராவணா, உலகத்திற்கே உயிர்மூச்சு என்பதை ஏற்கெனவே அவர்‌ 
அறிந்தவர்தாம்‌. தன்னை ஈர்க்கும்‌ அற்றலை அது 
பெற்றிருப்பதையும்‌ அவர்‌ அறிவார்‌; அனால்‌ இது மட்டுமே 
அவருக்குப்‌ போதுமானதாக இல்லை. மேற்கொண்டு அதன்‌ 
புதிரைத்‌ துருவி ஆராயவே அவர்‌ விரும்புகிறார்‌. அவருடைய 
அகக்காட்சியில்‌, புதிய கூறானது, இப்போது நுழைகின்றது,; அது, 
இறப்பு. முந்தைய கவிதையின்‌ செய்தியோ, ஒரு புதிய 
பிறப்புக்குள்ள சாத்தியக்கூறு அகும்‌. இந்தக்‌ கவிதையோ, 
இறப்பென்பதை உண்மையென்று ஏற்றுக்கொண்டு, இறவாமை 
நிலையை உறுதிப்படுத்துகின்ற து: 


சிராவணாவின்‌ காற்றுகள்‌, 

கடுமையாக வீசுகின்றன. 
ஆறையாடுவேரர்‌ 

தங்கள்‌ கைகளில்‌ 

பெரும்‌ உளதுகொம்புகமுநடன்‌, 

கிவணின்‌ மேளங்கள்மது விரைகின்றனர்‌. 
பி்ண்மோ, 

ம்ண்டும்‌ உயிர்பெறுகின்றது;. 


பேண்ட்ரேவுக்கும்‌, ஸ்ரீ அரவிந்தர்‌ வியந்துபோற்றிய 
அமெரிக்கக்‌ கவிஞர்‌ விட்மனுக்குமிடையே பொதுவான 
ஒற்றுமைக்‌ கூறுகள்‌ பல காணப்படுகின்றன. அகக்காட்சியி- 
னின்றும்‌ அவர்‌ பிரிந்துள்ள பிரிவு நிலையிலிருந்தோ, அல்லது 
அகநோக்கையும்‌ மாசறு நிலையையும்‌ இழந்தமைக்கான 
அவருடைய வீட்டு நினைவுத்‌ துயரத்திலிருந்தோ தோன்றிய அக்‌ 
காதற்கவிஞரின்‌ வேதனையில்‌ இவர்‌ பங்குகொள்ளவில்லை 
மாறாக, இவருடைய அகக்காட்சியோ, தொடர்ச்சியானது; 
உடைபடாதது; அது வளரவளர தெளிவுத்தன்மையையும்‌ 
விரிவையும்‌ ஈட்டுகின்றது. விட்மனுக்குப்‌ புல்லானது இறவாமை 


106 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 
ர அம டடடடடடடடை பனிப்‌ இர வட்டத்து பொட ட்‌ 


நிலைக்கான ஒரு கொடியாக இருந்திட, பேண்ட்ரேவுக்கோ 
சிராவணா மாதமானது புதிய பிறப்புக்குக்‌ கட்டி யங்கூறுவதா.க 
இருந்தது. 


மழைப்பருவம்‌, மற்ற பருவங்கள்‌ அனைத்தையும்‌ விட 
மூன்னிடம்‌ பெற்றிருந்தது போன்று, தாவரங்கள்‌ அனைத்திலும்‌, 
அனைத்து வகைப்‌ பூக்களும்‌ பேண்ட்ரேவை மிகமிகக்‌ கவர்ந்தன. 
அவர்‌ தார்வாத்‌ பகுதியை 'மாம்பழத்திற்கும்‌ மல்லிகைக்குமான' 
தாயகம்‌ என்று வருணித்துள்ளார்‌. அனால்‌ மல்லிகையையோ, 
செண்பகத்தையோ பாரிஜாதத்தையோ மட்டுமே அவர்‌ 
பாடவில்லை; மாறாக, பெயரோ புகழோ பெற்றிராத பூக்களையும்‌ 
அவர்‌ பாடியுள்ளார்‌. ஹூ' (பூ) என்னுஞ்‌ சொல்லே, ஒரு 
கவிதையின்‌ பாடுபொருளாக இருந்திருக்கின்றது. 


பூவைப்‌ பற்றிய பேண்ட்‌ ரேவின்‌ கவிதைகள்‌, மூன்று 
வகைக்குள்‌ அடங்கும்‌:- (1) மனநிலைக்கேற்ற உணர்ச்சிப்பாடல்கள்‌; 
(2) தியான இசைப்பாடல்கள்‌; மற்றும்‌ (3) காதற்‌ கவிதைகள்‌. 
கவிஞரின்‌ குறிப்புகளிலேயே, இந்த வகைப்பாடு குறிப்பாகச்‌ 
சொல்லப்பட்டுள்ளது. ஒரு தொடக்கக்காலக்‌ கவிதையான 
'“ஹூத்தாடா ஹூனாசி' (புளியம்‌ மலர்ந்துள்ள து), மனநிலை 
உணர்ச்சிப்பாடலுக்குச்‌ சிறந்ததோர்‌ எடுத்துக்காட்டாகும்‌. இது, 
வருணனை தியான இசைப்பாடல்‌ என்று எதை 
எம்‌.எச்‌. அப்ராம்ஸ்‌ அவர்கள்‌ வழங்கினாரோ ஏறத்தாழ அதற்குப்‌ 
பெரிதும்‌ ஒத்திருக்கின்ற ஒரு வகையைச்‌ சேர்ந்ததாகும்‌. இந்தக்‌ 
கவிதை பற்றிய பேண்ட்ரேவின்‌ குறுங்குறிப்பு பின்வருமாறு 
கூறுகின்றது: “புளிய மரத்தின்‌ மலர்ச்சியைப்‌ பார்த்தபோது என்‌ 
மனத்தில்‌ எழுந்த படங்களின்‌ வரிசை, இந்தக்‌ கவிதையில்‌ 
அடங்கியுள்ளது. தொடக்க அடிகளிலேயே புறநிலைத்‌ 
தோற்றமான புளிய மரத்தின்‌ அழகிற்கும்‌, சிந்தனையும்‌ உணர்வும்‌ 
கலந்த கவிஞரின்‌ அகநிலை உலகிற்குமிடையேயிருந்த ஒரு 
தொடர்பை, இக்‌ கவிதை நிறுவிக்காட்டுகின்றது. பருப்பொருள்‌ 
பற்றிய விவரங்கள்‌, அதாவது, கதிரொளிக்‌ கூடாரம்‌, 
சழ்க்கையொலிக்‌ காற்று, மரத்தின்‌ சாய்வான நிழல்‌, கவிஞருடைய 
காதலியின்‌ மயக்குமழகு, தூசியும்‌ சருகுகளும்‌ சேர்ந்து 
விளையாடும்‌ சுதந்திரமான விளையாட்டு - ஆகியவை, 
மேற்சொன்ன தொடர்பை ஆழமாக்குவதற்குத்‌ துணைநிற்கின்றன. 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 107 





அந்தத்‌ தொடர்பு, கவிஞரைக்‌ கழுவித்‌ தரய்மையாக்குவதன்மூலம்‌ 
ஆற்றல்வாய்ந்த விளைவுகளை அவருக்கு ஏற்படுத்தித்‌ தருகின்றது. 


தியான இசைப்பாடல்‌ வகையில்‌ மிகச்சிறந்ததென நான்‌ 
கருதக்கூடியது, 'சூர்பபாணா' (சூரியகாந்தி) எனுங்‌ கவிதையாகும்‌. 
இது 'அரலு மூரலு/வில்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. இச்‌ சூரியகாந்திக்‌ 
குறியீட்டை, ஸ்ரீ அரவிந்தரின்‌ 'யோகக்‌ கலவையிவிருந்து 
பேண்ட்ரே தேடி யெடுத்திருக்கக்கூடும்‌. அரவிந்தர்‌, பின்வருமாறு 
கூறுகின்றார்‌: “சூரியகாந்திப்‌ பூ, சூரியனையே நோகச்குவதுபோல, 
ஆன்மாவும்‌ உளஞ்சார்ந்த உயிரும்‌ தெய்விக உண்மையின்‌ பக்கமே 
திரும்புவதென்பது, அவற்றிற்குள்ள இயல்பான தன்மையே”. தன்‌ 
சொந்தக்‌ கவிதையைப்‌ பற்றிய பேண்ட்ரேவின்‌ குறிப்பும்‌, 
அதேபோன்ற சொற்களைக்‌ கொண்டதாகவே உள்ளது: 
"சூரியகாந்திப்‌ பூ, விஞ்ஞான ஒளிக்காக ஏங்குகின்ற இதய 
கமலத்திற்குக்‌ குறியீடாக அமைகின்றது”. ப்ளேக்‌ (31816) என்னுங்‌ 
கவிஞரின்‌ “ஹா, சூரியகாந்தி” என்னும்‌ புகழ்பெற்ற கவிதையில்‌, 
சூரியகாந்திக்‌ குறியீடு பயன்படுத்தப்பட்டுள்ளதையும்‌, 
எடுத்துக்காட்டாக அவர்‌ பெற்றிருந்தார்‌. பேண்ட்ரேவின்‌ 
உத்தியானது, பிளேக்கின்‌ உத்தியை ஒஓத்திருப்பதாகக்‌ 
காட்டினாலும்‌, குறியீடு மட்டும்‌ வேறானதாகவுள்ளது. ப்ளேக்‌ 
காட்டும்‌ சூரியகாந்தி, விடுதலைக்குப்‌ போராடுகின்ற 
ஆன்மாவுக்கான ஓர்‌ உருவகமாகவுள்ளது. பேண்ட்‌ ரேவின்‌ 
பாடலிலோ, ஏற்கெனவே தெய்விகத்‌ தீக்கை பெற்று, சூரியனின்‌ 
ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டிருக்கின்ற ஓர்‌ ஆன்மாவை அது 
குறிப்பிடுகின்றது. 


“பூ குறியீட்டை, அல்லது பேண்ட்ரே பயன்படுத்திய 
சொற்களில்‌ சொல்வதாயின்‌, 'தவனகவனா'க்களைப்‌ பெற்றுள்ள 
காதற்கவிதைகள்‌, பிறிதொரு தறுவாயில்‌ சுட்டப்பட்டுள்ள 'கம 
கமா கமாதட்ஸ்தாவ மல்லிகி' எனும்‌ புகழ்பெற்ற கவிதையில்‌ 
காணப்படுகின்றவாறு, பூக்களுக்கும்‌ காதலுக்கும்‌ உள்ள 
பிரிக்கமுடியாத ஓர்‌ உறவினை நிறுவிக்காட்டுகின்றன. இந்தக்‌ 
கவிதையில்‌ நாம்‌ செவியுறுங்‌ குரலானது, தன்னைத்‌ தனியாக 
விட்டுவிட்டுச்‌ செல்லவேண்டாம்‌ என்று தன்‌ காதலனிடம்‌ 
மன்றாடுகின்ற ஒரு பெண்ணினுடைய குரலாக உள்ளது. 
மல்லிகைப்‌ பூக்கள்‌ மணம்‌ பரப்புகின்றன; அதனால்‌ அவன்‌ 
அவளுடன்‌ தங்கியிருக்கவேண்டும்‌ என்று அவனிடம்‌ அவள்‌ 


108 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கூறுகின்றாள்‌. மல்லிகை, அவர்களுக்கிடையே பகிர்ந்து- 
கொள்ளப்படும்‌ மகிழ்ச்சியின்‌ சின்னமாகும்‌. 


தபம்‌ நானும்‌ ஏன்கின்ற ஓரமை நிலையில்‌, 
ஆன்மாவில்‌, பாடலொன்று பிறந்தது; 
காட்டிலே, வெண்மை நிலவொளி காய்ந்தது. 


பேண்ட்ரேவின்‌ கவிதை வாழ்க்கையின்‌ நெடுகிலும்‌ 
காணப்படுவதான, சமூகக்‌ கருத்து பற்றிய பாடுபொருள்களைக்‌ 
கொண்டுள்ள ஏராளமான கவிதைகள்‌, சமூகத்தைப்‌ பற்றி 
அவருக்கிருந்த விழிப்புணர்ச்சியின்‌ அழத்தையும்‌ தொடர்ச்சி- 
யையும்‌ காட்டுகின்றன. அவருடைய குழந்தைப்‌ பாடல்களும்‌, 
நட்பைப்‌ பற்றிய கவிதைகளும்‌, ஏன்‌, காதற்கவிதைகளுங்‌ கூட, 
பெருமளவிற்கு அவருடைய வாழ்க்கையின்‌ தொடக்கக்‌ காலத்தை 
மட்டும்‌ சேர்ந்தவையாகும்‌; அனால்‌, சமூகக்‌ கவிதைகளோ 
அவ்வாறில்லை. மாறாக, பிற்காலத்‌ தொகுப்புகளில்‌ சமூகக்‌ கருத்து 
பற்றிய பாடுபொருள்களைக்‌ கொண்ட கவிதைகள்‌ 
பெருகியிருப்பதை நாம்‌ காண்கிறோம்‌. 


தொடக்கக்காலச்‌ சமூகக்‌ கருத்துப்‌ பாடுபொருள்களில்‌, 
மொத்தத்தில்‌ கருநாடகமும்‌ (பாரத) நாடும்தாம்‌ மேலோங்கி 
முனைப்பாகக்‌ காட்சியளிக்கின்றன. பேண்ட்ரே, தன்‌ இலக்கிய 
வாழ்வைத்‌ தொடங்கியபோது, கருநாடகம்‌ ஓர்‌ அரசமைப்பு பெற்ற 
நிலமாக இருந்திடவில்லை. கன்னடமொழி பேசிவந்த மக்கள்‌ 
தனித்தனியே பிரிந்துகிடந்தனர்‌. அவர்களுக்கிடையே எந்தவித 
இடைச்செயற்பாட்டுத்‌ தொடர்பும்‌ இருக்கவில்லை. 'கெலெயர 
கும்பு', தனக்குத்‌ தானே வகுத்துக்கொண்ட குறிக்கோள்களில்‌ 
ஒன்று யாதெனில்‌, அரசியல்‌ நிலையிலுஞ்‌ சரி, உளவியல்‌ 
வகையிலுஞ்‌ சரி, கருநாடகத்தை ஒன்றாக இணைப்பதாகவே 
இருந்தது. 1928ஆம்‌ அண்டில்‌, தான்‌ பதிப்பித்த, 'நந்‌ நாடு ஈ கன்னட 
நாடு' (இந்தக்‌ கன்னட நாடு, என்னுடையது) என்னுங்‌ 
கவிதைக்கான முன்னுரையில்‌, பேண்ட்ரே பின்வருமாறு 
எழுதினார்‌: "குமாரசாமி தன்‌ ஆறு உடல்களையும்‌ ஒன்றாக 
இணைத்து, ஆறுமுகங்களோடு கூடிய ஓரே தெய்வமாக 
ஆனதுபோன்று, துண்டுதுண்டாகச்‌ இிதறிக்கிடக்கும்‌ 
நிலையிலிருந் து 'விசுவ கருநாடகம்‌' எழ வேண்டும்‌!” இப்‌ பணியோ, 
அறைகூவல்கள்‌ நிறைந்ததாக இருந்தது. அலூர்‌ வேங்கடராவ்‌, 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 109 





சாந்த கவி ஆகியோரிடமிருந்து அகத்தூண்டுதல்‌ பெற்று, 
பேண்ட்ரே முழு உள்ளார்வத்துடன்‌ இப்‌ பணியில்‌ தன்னை 
ஈடுபடுத்திக்கொண்டார்‌. மறுமலர்ச்சிக்‌ காலத்தின்போது, 
முக்கியமான ஒரு பண்பாட்டு நடவடிக்கை ஆகிவிட்ட நாத 
ஹப்பாஸ்‌'களை (வட்டார விழாக்கள்‌) முதன்முதலில்‌ நடத்தியதே, 
'கெலெயர கும்பு' தான்‌! 


வட்டார உணர்ச்சி, பேண்ட்ரேவின்‌ தொடக்கக்காலக்‌ 
கவிதைகள்‌ சிலவற்றில்‌ சக்திவாய்ந்த வகையில்‌ வெளிப்பட்டது. 
இவற்றில்‌ யாவருமறிந்த மிகச்சிறந்த ஒன்று, 'கனசினோல 
கொண்டு கனசு' எனுங்‌ கவிதையாகும்‌. அது ஒருவேளை 
அனந்தமடத்திடமிருந்து பெற்ற அகத்தூண்டுதவின்‌ விளைவாக 
இருக்கக்கூடும்‌. அதன்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பின்‌ 
தமிழாக்கத்தைக்‌ கீழே தருகிறேன்‌: 


கனவக்குவ்ளே ஒரு கனவு 


“ஆங்கே நிற்கின்ற நீங்கள்‌ யாத்‌ அன்னையே?” 
நீ ஏன்‌ உசரவுகிறாம்‌? எனக்காகக்‌ கவலைம்படுபவர்‌ 
பரு?” 


“ஏன்‌ திங்கள்‌ அவ்வளவு சோர்வுற்றிருஃகிறி.ர்கள்‌? 
உங்கள்‌ பெயரைச்‌ சொல்லுங்கமோண்‌்‌” 
“பெயரா, முன்பு எனக்கு ஓன்று இருந்தது; இன்றோ; 
அவ்வாறு எதுவுமே இல்லை!” 


“மங்கலத்‌ தோற்றம்‌ பெற்றிருச்கின்றீர்களே, உங்கள்‌ 
ம.க்கள்தாம்‌ யாவர்‌ தாயே” 
“சுதந்திரமாக வீசுகிறதே அந்தக்‌ காற்றைக்‌ கேள்‌, என்‌ 
மக்கள்‌ யாவரெனா” 


“உங்கள்‌ சொந்த மக்களென நிங்கள்‌ அழைக்கக்கூடுய 
எவரும்‌ உங்களுக்கு இல்லைய, தாயே” 

“அப்படி, ஒருவரையும்‌ யான்‌ காணேன்‌. அவர்கள்‌ 
எல்லாரும்‌ மறைந்து விட்டனர்‌” 


11௦ தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


"உங்களுக்கென தனி அகம்‌ எதுவுமில்லையா? நீங்கள்‌ 
பிற நிலங்களிலிருநீது வநீதவரா?” 

"அது எப்படிப்‌ பொருந்தும்‌ 27 எண்‌ அகம்‌ (நிலம), 
மற்றவர்களின்‌ கைகளில்‌ அல்லவா உள்ளது?” 


“புதிராகப்‌ பேசுகின்றிர்களே, தாமே! அவையும்‌ 
தேர்த்தியானவையாகவே உள்ளன” 
"இதில்‌ வியப்பதற்கொள்றுமில்லை, மகனே அவை 
எல்லாம்‌ ஏன்னோடு நான்‌ விட்டுவிட்டு 
வந்தவைத ரம்‌!” 


"தங்கமுக்கு அரசகுடுமீபதீது முகச்சாயல்‌ உள்ளதே, 
தங்களிடம்‌ அரசியின்‌ தோற்றப்பொலிவு 
காணப்படுகிற தே!” 

"இருக்கலாம்‌ இன்றைய நாள்கள்‌, எனக்கு இருண்ட 
நாள்களே” 


“ஏதாவது ஓருநிலதீதின்‌ அல்லது மண்டலத்தின்‌ 
இறைவியஈ, நீங்கள்‌?” 
“என்பால்‌ உண்மையான பற்றுக்கொண்டோருக்கு, 
அவர்களின்‌ அக்காட்சியில்‌ நான்‌ ஓர்‌ இறைவியோ” 


“ஏன்‌ நீங்கள்‌ வந்தீர்கள்‌? என்னிடம்‌ தங்கறாக்கு ஏன்ன 
்‌ வேண்டும்‌, தாயே” 

"போகம்‌ பயிற்கியில்லாமல்‌, ஏனக்கு ஏன்ன 
வேண்டுமென்று உன்னால்‌ அறிய முழி.யாது?” 


"இந்த "யோகம்‌ என்பது என்ன அன்னையே? எனக்கு 
7 அவ்‌ வழியைக்‌ காட்டுங்களேன்‌” 
“முதலுயின்றி முடிவின்றி தியாகம்‌ செய்தலே, அந்த 
“யோகம்‌” என்று நான்‌ சொல்லு வேண்‌” 


“எதையாவது நான்‌ விட்டுப்பிரிய வேண்டுமென்று 
எனக்குக்‌ கூறுகின்றீர்கள்‌, அன்னையே?” 
“நான்‌ கேட்டால்‌ அதை நீ செய்வாயா; சொல்‌/ முதலில்‌ 
நான்‌ அதை அறிய விரும்புகிறேன்‌” 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 111 





சரி என்று நான்‌ சொன்னால்‌, நான்‌ செய்வேன்‌ 
அவ்வாறு நான்‌ சொல்லலாமா?” 
* “செய்யலாம்‌, 'சொன்னால்‌ செய்வேன்‌ ' - 
இப்படியெல்லாம்‌ சொன்னால்‌, நீ எப்படி ஒரு 
மாவீரனாக இருக்கமுடிய/ம2” 


"அச்சம்‌ என்னைக்‌ கையைப்‌ பிடித்து இழுக்கிறதே, 
தான்‌ அஞ்சுகிறேன்‌, அன்னையோ” 
""மனஉரம்‌ வாய்ந்தவனாம்‌ இர, என்‌ மகனே? முன்னே 
வா செய்லைச்‌ செய்‌” 


” "சரி என்றும்‌ என்னால்‌ சொல்ல முடியவில்லை, 
'மமூ.யாது என்றும்‌ என்னாப்‌ சொல்ல (ுழுமபில்வைமோ 
"அறிவுடையோர்‌ ஓரு முறைதான்‌ தங்கள்‌ 
நல்வாம்ப்பைச்‌ சோதித்துப்‌ பார்ப்பர்‌ - இதை நான்‌ 
நன்கறிவேன்‌” 


""சமண்மி/ சாமுண்டி. நான்‌ ஏன்ன செய்தல்‌ 
வேண்டுமென்று சொல்‌, தாயோ” 
"நீ ஆண்மகனாயிருநீதால்‌, உன்‌ உயிரை என்னிடம்‌ 
கடு, கொரடுிம்பாயா?” 


நான்‌ அதிரந்துபோனேன்‌; என்‌ மயிர்க்கால்கள்‌ 
குத்திட்டு நின்றன. 
நான்‌ விழித்துக்கொண்டேன்‌. வெளியே பார்த்தேண்‌ 
பொழுது! புலர்ந்திருந்தது!” 


பேண்ட்ரே, அதே அளவிற்கு உறுதியாக, தேசியச்‌ 
சூழ்நிலைக்கும்‌ ஈடுகொடுத்தார்‌. 1930இல்‌ ௮வர்‌ வெளியிட்ட 
'நர பலி' எனும்‌ நூல்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளருக்குச்‌ 
சினமூட்டிற்று; அதனால்‌ பேண்ட்ரே சிறைக்கு அனுப்பப்பட்டார்‌ 
'330000000' எனும்‌ நாடகப்பாங்குக்‌ கவிதையொன்றில்‌, 
செயலற்றுக்‌ கிடக்கின்ற - நாட்டுப்பற்று உணர்வற்றுக்‌ கிடக்கின்ற 
இந்திய மககளை அவர்‌ கண்டித்துரைத்தார்‌. அக்‌ கவிதையில்‌, 
இந்திய அன்னை, புவி அன்னையின்‌ முன்‌, தன்‌ குழந்தைகளின்‌ 
(ஊழ்‌) விதியைப்‌ பற்றி பின்வருமாறு அழுது புலம்புகின்றாள்‌: 


ர] 12 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


“இவர்களெல்லாம்‌ என்‌ பிள்ளைகள்தரமா? 

இந்த முப்பத்து மூன்று கோடிப்‌ பேர்சமுரம்‌ என்‌ 
பிள்ளைகள்தாமர? 

அவர்கள்‌ உண்மையிலேயே என்‌ மக்களாக 
இரக்கமும்‌ யமா?” 


விடுதலைக்குப்‌ பின்பும்‌ அவர்‌ பல கவிதைகளை எழுதினார்‌; 
அவை ஏராளமாகவே உள்ளன. அனால்‌ அவை, இந்த உணர்ச்சிச்‌ 
செறிவைப்‌ பெற்றிருக்கவில்லை; அவற்றின்‌ குரலோ, போற்றிப்‌ 
புகழ்பாடுவதாகவுள்ளது; 'நவயுக ரம்பா', 'சேட்டனா' ஆகிய 
கவிதைகள்‌, இந்த வகையினைச்‌ சேர்ந்தவையாகும்‌. 


மற்ற பலரைப்‌ போன்றே, இவரும்‌ பிந்திய விளைவுகளைக்‌ 
கண்டு மருட்சி கொண்டார்‌; இந்த மனநிலையும்‌, 'அதே பிகி 
பண்டாய்ட்டி' (அது தான்‌ சிக்கலே), 'எச்சரகிடே ஹள்ளி' 
(சிற்றூர்‌, தூக்கத்திலிருந்து) எழுகிறது!) “தேமவ்வன மெரவணிகே' 
(தேமவ்வாவுக்கான ஊர்வலம்‌) போன்ற பல கவிதைகளில்‌ 
சக்திவாய்ந்த முனைப்போடு வெளிப்படுகின்றது. 


'தேமவ்வனா மெரவணிகே' எனுங்‌ கவிதை, பேண்ட்ரேவுக்கு 
ஞானபீடப்‌ பரிசைப்‌ பெற்றத்தந்த நாக்கு தந்தி' கவிதைத்‌ 
தொகுப்பில்‌ உள்ளது. அவருடைய பிற்காலக்‌ கவிதைகளில்‌ அது 
மிகச்சிறந்த ஒன்றாகும்‌. தேவி அல்லது துர்க்கையின்‌ பல 
வடிவங்களில்‌ ஒன்றான தேமவ்வா, மக்களாட்சி முறையைக்‌ குறிக்க 
பேண்ட்ரே பயன்படுத்திய சின்னமாகும்‌. சொல்லை வைத்து 
விளையாடுவதில்‌ தனக்கிருந்த அசாதாரணமான நுட்பத்திறத்தைக்‌ 
கொண்டு, 'தேமவ்வா'வில்‌ 'பொதுமக்கள்‌' இருப்பதைக்‌ குறிப்பாகச்‌ 
சுட்டி, அந்தச்‌ சொல்லைத்‌ திறமையாகக்‌ கையாள்கின்றார்‌ இந்தக்‌ 
கவிதையை அடிப்படையாக வைத்து, 'மக்களாட்சி' முறை பற்றிய 
அவருடைய மனப்போக்கு என்னவாக இருந்தது என்பதைக்‌ 
கூறுவது கடினமானதாகும்‌; அனால்‌, மக்களாட்சி முறையை அவர்‌ 
மறுத்துத்தள்ளிவிடவில்லையென்றாலும்‌, தொடர்ச்சியையும்‌ 
மாற்றத்தையும்‌ உறுதிப்படுத்திக்கொள்ளவேண்டி, தற்போதைய 
கருத்துகளையெல்லாம்‌ பாரம்பரிய சிந்தனைக்குள்‌ ஓன்றாக 
இணைக்கவேண்டும்‌ என்று அவர்‌ எண்ணினார்‌ எனக்‌ கருதுவது, 
பொருத்தமானதாக இருக்கும்‌ அதைப்‌ பின்வருவனவற்றைப்‌ 
போன்ற அடிகளில்‌ காணலாம்‌: 


ச.ஈரமூரீத்தி, ஸ்திரமூரதீதி - ஆகிய 

இவர்கள்‌ இருவரிட யமிருநீது[ம, 

இவ்வுலகம்‌ எழட்டும7 

அவர்கள்‌ போட்டியாளர்கள்‌ அல்லர்‌, 

எப்போதுமே மரத்தாலேயே உருவச்சிலை செய்யப்படுகின்ற 
தேமவ்வாதான்‌, சாரமூர்த்தி; மக்களாட்சி போதுமானதன்று. 
இவ்வாறு மக்களாட்சி முறையைப்‌ பற்றிய பேண்ட்ரேவின்‌ 
மனப்பான்மையைச்‌ சற்றே இருமுகப்‌ போக்குடையதாக- 
வுள்ளதெனச்‌ சொல்லப்படக்கூடுமென்றாலும்‌, மக்களாட்சி 
முறைச்‌ சமூகங்களில்‌ பண்புநெறிகள்‌ இழிவுபடுத்தப்படுவதைக்‌ 
கண்டி ப்பதில்‌ அவர்‌ மிகவும்‌ உறுதியாகவே இருந்துவந்துள்ளார்‌: 


கரியக்‌ கணப்படுப்புகள்‌, ஓளிமிகுந்து! எரிகின்றன 
ஓவ்வொரு வீட்டிலும்‌ சமையல்‌ 
நடந்துகொண்டு ௫க்கின்றது. 
“ஓம்‌ ' ஏனும்‌ ஒலி, இம்போது ஆலைகளில்‌ மட்டுமே 
ஓலித்துக்கொண்டிரு்கிறது. 
சொரர்க்கத்தைச்‌ சேர்ந்த ம.நீதாகினிடிம்‌ பாகிரதியம்‌ 
நரகத்திற்கு இறங்கிவந்து, 

வைதரணி பெருநீர்ப்பரப்பில்‌ கலந்து விட்டனர்‌. 

பேண்ட்ரேவின்‌ அரசியல்‌, சமுதாயச்‌ சிந்தனையில்‌ அவர்‌ 
மீது தாக்கத்தை ஏற்படுத்தியவர்‌ மகாத்மா காந்தியைப்‌ போல 
எவருமே இலர்‌ என்று கூறினால்‌, அது மயிகைக்‌ கூற்றாகாது; தான்‌, 
காந்திய மூச்சினை உயிர்த்துவந்ததாக அவர்‌ கூறுவது வழக்கம்‌ 
மகாத்மா காந்தி, விடுதலைக்கான தேசியப்‌ போராட்டத்தில்‌ தன்‌ 
நாட்டு மக்களில்‌ மிக மிக எளியவர்களின்‌ உணர்ச்சியைக்கூட 
எவ்வாறு தூண்டி எழுச்சியூட்டினார்‌ என்பது பற்றி அவர்‌ 'சகி 
தாவில்‌ இவ்வாறு கூறுகின்றார்‌: 

"சருகுகள்‌, தூகி, களிமண்‌, தீவனம்‌ ஆகிய! 
அனைத்துமே, 
இச்‌ சூறாவளியில்‌ கிக்கிக்கொண்டண ஆகா(பதீதிற்குதி 

தூக்கியெறிப்பட்டன. 


காந்தியைப்‌ போற்றிய 'சிரத்தாஞ்‌ சலி, அமர மரணா, ஜெய 
னா' போன்ற கவிதைகளில்‌ பெரும்பாலானவை, 


ஜெய காந்தி மோக 


மகாத்மாவின்‌ மறைவுக்குப்‌ பின்னார்‌ எழுதப்பட்டவையாகும்‌ இக்‌ 


114 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கவிதைகளின்‌ உட்கருத்து யாதெனில்‌, காந்தியின்‌ வாழ்க்கை எதைக்‌ 
குறிப்பிட்டுக்காட்டுகின்றதோ அதன்‌ முக்கியத்துவத்தைப்‌ 
பற்றிக்கொள்வது தான்‌. காந்தியைப்‌ பற்றி அதிகமாகக்‌ கவிஞர்‌ 
மனத்தில்‌ பதிந்தது எதுவெனில்‌, அன்பு, வாய்மை அகியவற்றில்‌ 
காந்தி கொண்டிருந்த உறுதிப்பாடுதான்‌. காந்தியின்‌ வாழ்க்கையை 
ஒரு 'வேள்வி' என்றும்‌, அவர்‌ வாழ்ந்தது ஒரு மானுட வாழ்க்கை 
என்றும்‌, அவருடைய இறப்பு பீஷ்ம மரணம்‌ என்றும்‌ அவர்‌ 
அழைத்தார்‌. காந்திக்குப்‌ பிந்திய காலத்தில்‌ எழுந்த சீர்க்குலைவைக்‌ 
கண்டு அவர்‌ வருத்தங்கொண்டார்‌; இது குறித்த தன்‌ 
உணர்வுகளைப்‌ பல வகைக்‌ கவிதைகளில்‌ அவர்‌ வெளிப்படுத்தி- 
யுள்ளார்‌. இவற்றுள்‌ 'நூறு வருஷத்து' (காந்தி நூற்றாண்டு), 
பூதாத்மா - உதாத்மா - ஊதாத்மா' (தூய்மையான அன்மர, 
மறைந்திருக்கும்‌ ஆன்மா, தியாகஞ்‌ செய்யும்‌ அன்மா) அகியவை 
உள்ளடங்கும்‌. 

விரிவான பொருளில்‌ பார்த்தால்‌, பேண்ட்ரேவின்‌ சமுதாய 
விழிப்புணர்வு, மனிதகுலம்‌ முழுவதையுமே உள்ளடக்குகின்ற 
அளவுக்கு விரிவடைந்ததாக இருந்தது. மனிதனுக்கும்‌ அவனுடைய 
வீடாகவுள்ள இந்தப்‌ புவிக்கும்‌ இடையே உள்ள சிக்கலான உறவு, 
அவருடைய மிக முக்கியமான கவலைகளில்‌ ஒன்றாக இருந்தது. 
பலவகைக்‌ கவிதைகளில்‌, இந்தக்‌ கடுமையான சிக்கலை அகற்ற, 
அவர்‌ முயன்றார்‌. அவற்றில்‌, 'சிகரிகங்கல சாலுவே' (மான்விழி 
அழகு). 'மொடலகிட்டி' (மணமகள்‌), 'பூமித்‌ தாயி' (புவி அன்னை) 


ஆகியவை உள்ளடங்கும்‌. 


'சுகரிகங்கல சாலுவே', புவி அன்னையைப்‌ பெரிதும்‌ 
மனங்கலங்கிய நிலையில்‌ இருப்பதாகக்‌ காட்டுகின்றது அவளைச்‌ 
சுற்றிலும்‌ பழமும்‌ பூவும்‌ நிறைந்த தோட்டங்கள்‌ உள்ளன; 
எனினும்‌, அவன்‌ மகிழ்ச்சியாக இல்லை. அவளுடைய செல்வம்‌, 
அவளுடைய குழந்தைகளுக்கு மன நிறைவைக்‌ கொண்டு- 
வருவதற்குப்‌ பதிலாக, ஒருவருக்கொருவர்‌ சண்டையிட்டுக்‌- 
கொள்ளுமாறு செய்திருக்கின்றது. மனிதனை மனிதனே 
வேட்டையாடுவதென்பது, வெளிப்படையாகவே நடத்தப்‌- 
படுகின்றது. செல்வந்தர்களும்‌ அதிகாரச்‌ செல்வாக்கு 
உடையவர்களும்‌, ஏழையரைத்‌ தங்கள்‌ காலின்சிழ்ப்‌ போட்டு 
மிதிக்கின்றனர்‌. அன்னையே, நல்ல புத்திக்குத்‌ திரும்புமாறு, 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 115 


அவர்களை அறைகூவி அமழமைக்கின்றாள்‌. அவள்‌ பின்வருமாறு 
கூறுகின்றாள்‌; நான்‌, உங்கள்‌ அன்னை; பிரிக்கப்பட்டு 


உடைக்கப்படுவதற்கு நான்‌ ஒன்றும்‌ ஒரு பொருள்‌ அன்று.” 


'மொடலகிட்டி'௰ியும்‌, ஒரு சக்திவாய்ந்த கவிதையாகும்‌. 
புவியானது இங்கே 'உருத்திரன்‌' வடி வத்தில்‌ தோன்றுகின்றது இக்‌ 
கவிதையின்‌ முதல்‌ மூன்று பாடற்பகுதிகள்‌, அவளுக்குள்ள 
அழிக்குஞ்‌ சக்தியைப்‌ பற்றி வருணிக்கின்றன. அவன்‌, பல 
போர்களைப்‌ பார்த்திருக்கின்றாள்‌,; (௮) ரத்தத்தில்‌ தன்னையே 
குளிப்பாட்டிக்கொண்டிருக்கின்றாள்‌; ஆயினும்‌ இன்னும்‌ ஒரு 
புதுமணமகளாகவே அவள்‌ தொடர்ந்து திகழ்ந்துவருகின்றாள்‌. 
ஒரு தேவகர்ப்பத்தை மேற்கொண்டு, மனித உலகத்திற்குத்‌ 
தெய்வத்தைக்‌ கொண்டுவருமாறு அவளிடம்‌ கவிஞர்‌ 
வேண்டிக்கொள்கின்றார்‌. 


'பூமித்‌ தாயி' என்னுங்‌ கவிதையில்‌, புவியின்‌ மற்றோர்‌ 
அவதாரத்தை நாம்‌ காண்கிறோம்‌ இந்தக்‌ கவிதையில்‌, தாயன்பு 
பொங்கிவழிகின்றவளாக அவள்‌ தோன்றுகின்றாள்‌. 'வாத்சல்ய 
பாவம்‌'தான்‌, இக்‌ கவிதையின்‌ மேலோங்கு உணர்ச்சியாக 


அமைந்துள்ளது: 


உன்‌ திருவாய்‌, என்‌ மேனி முழுவதும்‌ நிறைந்து! 
நிற்கிறது: 

உன்‌ முத்தங்கள்‌ அனைத்துமே, ஏன்னுடையவை யே 

நீதான்‌, மார்பு௮ழூம்‌ உள்ள கெொ௱ங்கையாகும்‌? 

என்‌ உடல்‌ முழுவதுமே பால்‌ நிரம்பிய தாயு்மாது., 


இக்‌ கவிதை, புவி அன்னையிடம்‌ உள்ள பற்றினை 
உறுதிப்படுத்துகின்றது. தன்‌ குழந்தைகள்‌ தெறிதிறம்பிச்‌ 
சென்றாலுங்கூட, (அவர்கள்‌ அப்படித்தான்‌ பெரும்பாலும்‌ 
செய்கின்றார்கள்‌) அவர்களை அவள்‌ மன்னிக்கின்றாள்‌; 


காப்பாற்றுகின்றான்‌. 


பேண்ட்ரே, ஒரு மனித நேயர்‌; இனநலப்‌ பற்றாளர்‌; 
மனிதநதேயத்தில்‌ அவருக்கிருந்த நம்பிக்கையானது, மனிதனுக்கு 
இப்‌ புவியில்‌ என்ன வேலை? மனிதப்‌ பண்புகள்‌ யாவை? அவற்றை 
எவ்வாறு கைவரப்‌ பெறுவது?' - ஆகிய அடிப்படைச்‌ 


116 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


சிக்கல்களைப்‌ பற்றித்‌ தெளிவாக அறிந்ததன்‌ விளைவாகத்‌ 
தோன்றியதுதான்‌. இந்தக்‌ கேள்விகளை எழுப்புகிற தொடக்கக்‌- 
காலக்‌ கவிதைகளுக்கிடையே, 1933இல்‌ வெளியிடப்பட்ட 
'மனுவின மக்களு' (மனுவின்‌ குழந்தைகள்‌) எனுங்‌ கவிதை, மிக 
மிக விரிவானதாகும்‌. இந்தக்‌ கவிதை பற்றிய ஒரு குறிப்பில்‌, “மனித 
மகிழ்ச்சியை, மனிதன்‌ அச்சமூட்டித்‌ தடுப்பது போல அந்த 
அளவுற்கு இயற்கை செய்வதில்லை" என்று அவர்‌ கூறுகின்றார்‌. 


இந்தக்‌ கவிதையை, நான்கு பகுதிகளாக அகக்காட்சியில்‌ 
உருவாக்கிக்‌ காணலாம்‌. முதல்‌ மூன்று பாடற்பகுதிகள்‌, இயற்கை 
உலகத்தின்‌ வளத்தையும்‌ அழகையும்‌ வருணிக்கின்றன. ஆனால்‌ 
இத்த உலகில்‌ வழிவழியாக வருகின்ற மனிதர்களோ தங்கீள்‌ 
கூருணர்வுத்திறத்தையே இழந்துவிட்டுக்‌ கற்களை விடவும்‌ 
மோசமானவர்களாக உன்னனர்‌. அடுத்த மூன்று பாடற்பகுதிகளின்‌ 
கருத்தோ, 'இறப்பு' அகும்‌. இங்கே, அரிமா ஒன்று ஒரு பசுவைக்‌ 
கொல்வது போன்ற வன்செயல்‌, மனிதகுலத்தின்‌ நன்மைக்காக சிபி, 
திலீபன்‌, ஜீமோத்தவாகனர்‌ ஆகியோர்‌ செய்த தியாகங்கள்‌ 
என்னும்‌ தோற்றப்படிமங்கள்‌ உள்ளன. இப்‌ பேரான்மாக்கள்‌, 
சொர்க்கத்திலிருந்து கழே பார்க்கின்றன; தங்களின்‌ 
வழித்தோன்றல்களின்‌ தற்போதைய நிலையினைக்‌ கண்டு 
கலங்கிநிற்கின்றன. பெண்கள்‌, ஏழைகள்‌, பசியால்‌ வாடுவோர்‌ 
மற்றும்‌ உழைப்பாளி வகுப்பினர்‌ ஆகிய மனுவின்‌ குழந்தைகள்‌ 
சரண்டப்படுவதைப்‌ பற்றிய தோற்றப்படிமங்களை வழங்குகின்ற 
அடுத்த மூன்று பாடற்பகுதிகள்‌, மேற்சொன்ன மனக்கலக்‌- 
கத்திற்கான காரணங்களைக்‌ கூறுகின்றன. இறுதி மூன்று 
பாடற்பகுதிகளில்‌, சமயப்‌ பழக்கங்களையும்‌, தங்கள்‌ 
குறிக்கோள்களை எய்தத்‌ தவறிவிட்ட 'அவதாரங்கள்‌' என்று 
சொல்லப்படுபவர்களையும்‌ கவிஞர்‌ கடுமையாகச்‌ சாடுகின்றார்‌. 
எனினும்‌, கட்டுப்பாட்டிற்குட்பட்ட நம்பிக்கையுணர்வக்‌ 
குறிப்போடு, இக்‌ கவிதை முடிவடைகின்றது. இக்‌ கவிதையின்‌ 
இறுதிக்‌ குறிப்பீடு, மனிதகுலம்‌ தன்‌ வலிமையை முறையாகப்‌ 
பயன்படுத்துவதன்மூலம்‌ தன்‌ கடைத்தேற்றத்தை எய்திக்கொள்ள 
முடியும்‌ என்பதுதான்‌. 


பேண்ட்ரே, மனிதன்‌ என்கின்ற கருத்தை, கடவளைப்‌ 
பற்றியதும்‌ விலங்கினைப்‌ பற்றியதுமான பிற கருத்துகளோடு 
தொடர்புபடுத்திப்பார்த்துத்‌ தெளிவு விளக்கம்‌ பெற விழைந்தார்‌. 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 117 


தெய்வம்‌ என்கின்ற கருத்து இல்லாமல்‌, மனிதகுலம்‌ உண்மையான 
ஒற்றுமையை எய்த முடியாது என்கிற ஸ்ரீ அரவிந்தரின்‌ 
கருத்துக்கோணம்‌, அவருக்கு ஏற்புடையதாகவே இருந்தது. 
'தேவகுணத்‌'திற்கும்‌ 'மனவ குணத்‌திற்குமிடையே நெருங்கிய ஓர்‌ 
உறவு இருப்பதை அவர்‌ கண்டார்‌. அனால்‌ அதே நேரத்தில்‌ 
மனிதனிடத்தில்‌ உள்ள விலங்குத்தன்மை பற்றியும்‌ அவர்‌ 
முழுமையாக அறிந்திருந்தார்‌. 'குனியோலகா ஹஜஹெனா' 
(கல்லறைகளில்‌ பிணங்கள்‌) போன்ற கவிதைகளில்‌, மனிதனுடைய 
விலங்குத்தன்மைப்‌ பக்கத்தினை அவர்‌ ஆற்றல்மிக்க வகையில்‌ 
வெளிப்படுத்தியள்ளார்‌. 


மனிதநேயத்தைப்‌ பற்றிய மற்றொரு முக்கியமான கேள்வி, 
பண்புநெறிகளைப்‌ பற்றியதாகும்‌. பண்புநெறிகளைப்‌ பற்றிய 
பேண்ட்ரேவின்‌ துலாத்தட்டில்‌, உணவுக்கு (அன்னத்துக்கு)த்தான்‌ 
உயர்ந்த இடம்‌ உண்டு. 'அன்னம்‌' என்கிற ஒரு கட்டுரையில்‌, உணவு 
தவறாகப்‌ பயன்படுத்துவதைக்‌ கட்டுப்படுத்தத்‌ தவறியதன்‌ 
விளைவாகத்தான்‌ மனிதன்‌ உதவிசெய்ய முடியாதவனாகவும்‌ 
இடும்பையுற்றவனாகவும்‌ அகிவிட்டான்‌ என்று அவர்‌ 
கூறியுள்ளார்‌. இப்‌ பொருள்‌ குறித்து, 'துத்தின சீலா' (உணவுக்கான 
ஒரு கொள்கலம்‌), 'அன்னாவதாரா; 'தரித்திர நாராயணா' போன்ற 
பல கவிதைகளை அவர்‌ எழுதினார்‌. பேண்ட்ரே கண்டறிந்தவாறு, 
மிகப்‌ பெரிய மனிதச்‌ சிக்கலே, பசிப்பிணி தான்‌. இந்தக்‌ கருத்தைப்‌ 
பாடுபொருளாகக்‌ கொண்ட ஓரு விரிவான படைப்புத்தான்‌ 
'துத்தின சீலா' எனுங்‌ கவிதை. வேதப்‌ பண்பாட்டை வைத்துப்‌ 
பார்த்து, எது நல்லது என்கிற கேள்வியை எழுப்பி, எவ்வாறு 
வேதநெறிப்‌ பண்புகள்‌ தற்கால உலகத்தில்‌ மனிதனால்‌ 
மொத்தமாக ஏறுக்குமாறாகத்‌ தகாத வழியில்‌ குலைக்கப்‌- 
பட்டுள்ளன என்பதையும்‌ அது காட்டுகின்றது. 'உணவுக்கான ஒரு 
கொள்கலமாக' வயிற்றைக்‌ குறிப்பிடுகின்ற அற்றல்மிக்க 
தோற்றப்படிமமானது, சர்வக்ஞரின்‌ படைப்பாகும்‌; அதை 
பேண்ட்ரே பயன்படுத்திச்‌ சிறந்த விளைவைக்‌ சண்டிருக்கின்றார்‌. 


பேண்ட்ரே, பணத்தை மதிக்க மறுத்தார்‌; ஏனெனில்‌, அது 
கொடுமைக்கும்‌ அநீதிக்கும்‌ சின்னமாக அவருக்குத்‌ தோன்றியது. 
பணம்‌ என்னுங்‌ கருத்தைப்‌ பாடுபொருளாகக்‌ கொண்ட 
அற்றல்மிக்க அவருடைய கவிதைகளில்‌ ஒன்றான, குருடு 
காஞ்சனா' (குருட்டுத்‌ தங்கம்‌) எனுங்‌ கவிதை, அதைத்‌ தொழுது 


118 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 





வழிபடுவோரின்‌ அருவருப்புத்‌ தோற்ற முகங்களைத்‌ 
திறந்துகாட்டுகின்றது. 'ஜெய கர்நாடகா' ஏட்டின்‌ 1933 ஜூன்‌ மாத 
இதழில்‌ வெளியிடப்பட்ட இந்தக்‌ கவிதை, உடனே வெற்றியை 
ஈட்டியது. பேண்ட்ரேவின்‌ அடுத்தடுத்த வாசகர்‌ தலைமுறை- ' 
யினருக்கு, அது ஒரு பிடித்தமான கவிதையாக அகிவிட்டது. 


குருட்டுத்‌ தந்ாகம்‌ 
குருட்டுத்‌ தங்கம்‌ அடிக்கொண்டிரற்தது? 
அதன்‌ காலடியில்‌ கிடந்த, அதனால்‌ 
வென்றடக்கம்பட்டவர்களின்‌ மிது 
வீறாப்பாய்த்‌ துள்ளி நடநீதுகொண்டிருந்தது. 


7 


சவரீக்காரம்போல்‌ வெள்ளையாக இருந்த, 

தாயின்‌ எலும்புகளைக்‌ கொண்டு செய்யப்பட்ட, 

கண்ணுக்குப்‌ புலப்படாத கிலமீ்பு-சளை, அதன்‌ கால்கள்‌ 
பெற்றிருந்தன. 


இறத்த குழந்தைகளின்‌ சேரமிக்‌ அண்களைப்‌ போன்று; 

உணர்ச்சியற்ற நிலையில்‌, 

அதன்‌ தொண்டையைச்‌ சற்றிலும்‌ கஅண்ட௫ரமி துன்று 
செொங்கியது. 


ஏழை மக்களின்‌ வமிறுகளிலிருந்து தோன்றும்‌, 
பெருங்கடல்‌ போலும்‌ திமினாலான எரிபந்தமொன்றைத்‌ 
தன்‌ கைகளில்‌ அது பிடித்துக்கொண்டிர௫ுந்தது. 


கண்ணீரைச்‌ குழுதீதுஃகொண்டு, அருவருப்பான 


வாய்களிலிகுந்து, 
'உதோ௱! உத என்று 


பிரார்த்தனைக்‌ குரலை அது! எழுப்பிற்று. 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 112 


அதச்‌ நெற்றியிலோ, 
உழைக்கின்ற மனிதர்களின்‌ தோலிலிருந்து திரட்டப்பட்ட 
புனிதச்‌ சின்னம்‌ இருந்தது. 


ம. 


பணம எனும்‌ மணி ஐலிக்கின்ற அங்காமுகளிலிருந்தும்‌, 

இசை முரலுகின்ற மாளிகைகளிலிருந்தும்‌ 

கோமமில்‌ மணியின்‌ ஐலிப்பிலிருந்தும்‌, 

ஏற்கின்ற பாங்கில்‌ எதிரொலிகள்‌ வந்தன. 

அது. இப்போது நிலத்தில்‌ தட்டையாகப்‌ படிந்து! 
கிடக்கின்றது. 


னதி 
உங்கள்‌ தோள்கமுரக்கு அதைச்‌ தூக்குங்கள்‌, 
அக்‌ குழிபோதை ஆட்டமும்‌, 
புந்தமு.க்கும்போது! ஆட்டக்காரர்‌ நிற்கின்ற 
குரங்கு போன்ற நிலையம்‌ 
ஒசேயமழ யாக அவனை அழித்துவிட்டன. 


இந்தக்‌ கவிதையின்‌ மையத்‌ தோற்றப்படி மம்‌, செல்வத்திற்கு 
இறைவியாகிய மகாலட்சுமியை வணங்கும்‌ கொண்டாலிகா 
பக்தனின்‌ தோற்றம்தான்‌ என்பதை அறிந்துகொள்வது, 
பயனுள்ளதாக இருக்கும்‌. இக்‌ கவிதையின்‌ விவரங்கள்‌, அந்த 
பக்தன்‌ தோன்றுவதையும்‌ அவனுடைய நடவடிக்கைகளையும்‌ 


கூறுகின்றன. 


இரக்கவுணர்ச்சி (பரிவு) என்பது, பேண்ட்‌ ரேவிடம்‌ 
உறுதியாகக்‌ காணப்பட்ட மற்றொரு பண்புநெறியாகும்‌. அது 
அவருடைய கவிதைகளில்‌ பல்வேறு வடிவங்களில்‌ தன்னை 
வெளிப்படுத்திக்கொள்கின்றது; அது மனித உயிர்களுக்கு 
மட்டுமென மட்டுப்பட்டு நிற்கவில்லை. பெண்‌, அதிலும்‌ 
குறிப்பாக, அனாதைப்‌ பெண்‌ அல்லது கைம்பெண்‌, அவருடைய 
இரக்கவுணர்ச்சிக்கான தனிப்‌ பொருளாக இருந்துள்ளான்‌. 
நெகிழவைக்கும்‌ அவருடைய மிகச்சிறந்த கவிதைகளில்‌ ஒன்றான 
'ஹெனடா -ஹிண்டே' (பிணத்தைப்‌ பின்தொடர்ந்து) எனுங்‌ 
கவிதை, தன்‌ கணவனை இழந்தவரும்‌ வேறு பாதுகாப்பு ஆதாரம்‌ 
எதுவும்‌ இல்லாதவருமான ஓரு பெண்மணியைப்‌ பற்றியதாகும்‌. 


129 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


பிணமானது; இறம்மில்‌ பாதுகாப்பாக உள்ளது; 
மக்கள்‌ தத்தம்‌ இல்லங்களை அடைகின்றனர்‌, 
ஆனால்‌ அவ ழரச்குள்னா ஓரே புகலிடமேோ, ஆழமான 
குட்டைதான்‌; 
பெண்ணின்‌ அளழிவிதியேோ நாயின்‌ விதிதிலையை 
விட மோசமானதாகவுள்ளது. 


விலங்குகளைப்‌ பற்றிய பேண்ட்ரேவின்‌ கவிதைகள்‌, 'கரிமாரி 
நாயி' (கருப்பு நாய்க்குட்டி), 'வீதிநாயி ராதே' (தெருப்‌ 
பெண்தாய்‌-இராதை), 'கரடி குனிட்டா' (கரடி நடனம்‌) அகிய 
கவிதைகள்‌, வஞ்சகப்‌ புகழ்ச்சியாகவோ நகைச்சுவையாகவோ 
அமைந்தவை. அந்த அணிநயம்‌, இரக்கவுணர்ச்சித்‌ தன்மையை 


உயர்த்திவிடுகின்றது. கரடி குனிட்டா', ஒரு தலைசிறந்த 
படைப்பாகும்‌. 


கடட நடனம்‌ 


இரும்பு வளையல்‌, 

நடனக்‌ கோரஸ்‌, 

தன்‌ உடலின்மீது ஒரு கமீபிப்பேோர்வை - 
அவன்தான்‌, இதே, 

கரடு. வேழடுக்கைக்காரன்‌/ 


பாட்டொன்றை முணுமுணுத்துக்கொண்டு, 
வளையலை அமுதீதுக்கொண்டு, 

தன்‌ வித்தைகளைச்‌ செய்யுமாறு 
கரமுயை ஆட்டிப்‌ படைத்துககொண்டு, 
தம்‌ வீட்டு வாயிலில்‌ அவன்‌ நிற்கின்றான்‌. 


தேன்‌ உண்ணும்‌ இச்‌ கரடியை 
எந்தக்‌ காட்டிலிருந்து! 

அவன்‌ கொண்டுவந்துள்ளான்‌? 
'எசமானரின்‌ வாயிலில்‌ 

கவல்‌ காத்துக்கொண்டிர/ 
உனக்குத்‌ தக்க கூலி கிடைக்கும/- 
அவன்‌ சொல்வது இதுதானா? 


பாடகராக, இக்‌ கவிஞர்‌ 1 21 


"இக்‌ கரடி, திரேதாயுகத்து இராமனையும்‌ 
துவாபர யுகத்து கிருஷ்ணனையும்‌ 
கிய/௬தீது சஈல்‌.கியை(ு.மீ 
ப்ஈர்தீதிருகீகிறது. 

அநீத அண்டவனோ, கிருதயுகம்‌ 

முடி வடைந்தபோது! 

"நெரிலே' பழதீிதை உண்டவன்‌! 


"தாய்மார்கமே, வாருங்கள்‌/ 

உங்கள்‌ குழந்தைகளைக்‌ கொண்டுவாருங்கள்‌! 

அவன்‌, எல்லாவிதமான 

அச்சங்களைய/ம கொன்று தீர்த்துவிடுவான்‌. 

அவனுடைய முடி ஓவ்வொன்றும்‌, வீமறுடைய 
வலிமையைப்‌ பெற்றிருக்கின்றது. 

ஒரு முடியை வாங்கிக்‌ 

குழந்தைக்கு அிவிய/ங்கள்‌, 

அது போதும்‌!” 


"ஆட, மகனே, ஆடு!” என்று அவன்‌ கூறித்‌ 
'தனனா தானா அந்தனா' ஏன்று 

தன்‌ பாட்டைப்‌ பாடுகிறான்‌. 

அக்‌ கரடிய/மீ இனியதோர்‌ குழந்தையைப்‌ போல்‌ 
அவ்வளவு நேரமும்‌ செறுமிக்கொண்டு 
ஆடுகின்றது: 


தானே ஓர்‌ அடிமை அவண்‌ 

இருநீது[ம, 

பகித்தோரீக்கு உணவளிக்க, அவன்‌ வந்துள்ளான்‌. 
அவன்‌ நின்றுகொண்டு, 

“ஏன்னை ஆடவைக்கின்ற 

அனைவரும்‌ மகிழீச்சியாக இருக்கட்டும்‌!” 
என்று பிரார்த்திக்கின் றான்‌. 
அனைவருடைய மனங்களையும்‌ 

அறிந்த மனிதன்‌ 

நடனமாடுிகிறான்‌. 

மற்றவர்களையும்‌ நடனமாடவைக்கின்றான்‌. 


1 22 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கடிரயின்‌ பெயரில்‌ 

தன்‌ வாழ்க்கையை நடத்துகின்றான்‌ 
வேறு கு.ிககோள்‌ எது வுமி 

அணு க்கு இல்லை. 


தந்திரமான மனிதன்‌ தரன்‌/ 
குர.ங்குகமுநமி பசுஃகழுநம்‌ 
அவனுக்காக அடுிகின்றான. 


மனித சாதியின்‌ நடனமோ, 
கரடியின்‌ நடனத்தைத்‌ தோற்கடி.க்கின்றது. 
இதனை இக்‌ கவிஞன்‌ கண்டிரக்கின்றான்‌/ 


மனிதனின்‌ தீமைகளுக்கு விரைவான தீர்வு எதனையும்‌, 
பேண்ட்ரே தன்‌ அ௮கக்கண்ணால்‌ காணவில்லை. செல்வப்‌ 
பகிர்மானத்திலுள்ள அநீதியை அவர்‌ எதிர்த்தார்‌; அனைத்துவகைச்‌ 
சுரண்டல்களுக்கும்‌ எதிராகத்‌ தன்‌ குரலை எழுப்பினார்‌; 
கைவிடப்பட்டோருடனும்‌ துயருற்றோருடனும்‌ தானும்‌ ஒருவர்‌ 
என்று தன்னை அடையாளங்காட்டிக்‌- கொண்டார்‌; அனால்‌ 
வலதுசாரி என்றோ இடதுசாரி என்றோ எந்த அரசியல்‌ 
கருத்துக்கோட்பாட்டையும்‌ அவர்‌ ஆதரிக்க- வுமில்லை. மனிதனே, 
மழு மாற்றத்திற்கு உட்பட்டாலன்றி, அவனுக்கு எதிர்காலமே 
இல்லை என்கின்ற முடிவுக்கு அவர்‌ வந்திருப்பதாகத்‌ 
தோன்றுகிறது. “இன்றைய அரசியலிலேயே நாம்‌ நேரம்‌ 
முழுவதையும்‌ ஈடுபடுத்தியுள்ளதாகத்‌ தோன்றுகிறது. நிலையான 
தீர்வுகளுக்கு என்ன வழி?'' - ஞானபீடப்‌ பரிசைப்‌ 
பெற்றுக்கொண்டு பேசியபோது அவர்‌ இவ்வாறு கேட்டார்‌. 
அவருடைய தோக்கு எதுவென்று, இது தெளிவாக 
வரையறுத்துக்காடட்டுகின்றது. ஸ்ரீ அரவிந்தரின்‌ தாக்கத்தால்‌, 
'தேவகர்ப்பம்‌, அதாவது மனிதனில்‌ தெய்வம்‌ வந்து உள்‌ உறையும்‌ 
சாத்தியக்கூறு உள்ளது என்று அவர்‌ நம்பலானார்‌. இதனால்‌, 
சமுதாயப்‌ பிணிகளைக்‌ காணாமல்‌ அவற்றினின்று அவர்‌ 
விலகிச்சென்றுவிட்டாரென்றோ, மனிதத்‌ துன்பங்களைக்‌ 
கூர்ந்துணரும்‌ உணர்ச்சியை அவர்‌ இழந்துவிட்டாரென்றோ 
பொருளாகாது குறிப்பிட்ட வரம்புகளுக்குள்‌ மனித வாழ்க்கை 
என்பது பயனுள்ளதாக இருக்கமுடியும்‌; அனால்‌ அதற்கு, 


பாடகராக, இக்‌ கவிஞா்‌ 123 





தன்னலமின்மை, சமுதாய விழிப்புணர்வு, நீதியுணர்வு, 
திடநம்பிக்கை அகிய தன்மைகளை மனிதன்‌ வளர்த்துக்‌- 
கொள்ளவேண்டும்‌ என்பதே, அவருடைய நம்பிக்கையாக 


இருந்தது. 


அங்கதச்‌ சுவையோடு பாடும்‌ அற்றல்‌ தனக்கு இருப்பதை 
'நர பலி' போலும்‌ முன்னைய சுவிதைகளிலேயே கூட அவர்‌ 
காட்டியிருந்தார்‌; என்றாலும்‌, அவருடைய நையாண்டித்‌ 
தாக்குதல்‌, அவருடைய கவிதை வாழ்க்கையின்‌ பின்னைய 
காலகட்டத்தின்போதான, சமுதாய எண்ணங்கொண்ட 
அவருடைய கவிதைகளில்‌ மேலோங்கி நிற்கின்றது. இதற்குக்‌ 
காரணம்‌, சமுதாயத்தில்‌ தன்னைச்‌ சுற்றிலும்‌ பல்வேறு ஏறுமாறான 
போக்குவடிவங்கள்‌ மண்டிக்கிடப்பதை அவர்‌ பார்த்ததுதான்‌. 
அவரை மிக அதிகமாகப்‌ புண்படுத்தியது யாதெனில்‌, 
மொழியானது உருச்சிதைக்கப்படுவதுதான்‌. பல கவிதைகளில்‌, 
எடுத்துக்காட்டாக, 'மதுவதா ரிதயாத்தே', 'நால்பே சுக்மாஸ்தி', 
'ஒவர்ஹால்‌', 'பேபல்‌' ஆகிய கவிதைகளில்‌, தன்‌ மனத்துயரத்தை 
அவர்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌ அவர்‌, வேதப்‌ பண்பாட்டு 
நோக்கில்‌, இந்த ஏறுமாறான போக்குகளைப்‌ பார்த்தார்‌; அதனால்‌ 
அவற்றை ஏற்றுக்கொள்ளவும்‌ முடியவில்லை; பரிகாசோ தன்‌ 
ஓவியங்களில்‌ செய்தது போன்றோ, தரிசு நிலம்‌ (116 14/8516 டகா0) 
போன்ற கவிதைகளில்‌ எலியட்‌ செய்ததுபோன்றோ, 
ஒழுங்கின்மையில்‌ ஒழுங்குநிலையை உணர்வதற்கான 
சாத்தியக்கூறினை அவரால்‌ தன்‌ அகக்கண்ணால்‌ காணவும்‌ 
முடியவில்லை அவர்‌ நவீன ஓவியத்தின்பால்‌ அறவே 
பரிவுகாட்டவில்லை என்பது மட்டுமன்று; தனக்கு வாய்ப்பு 
கஇட்டியபோதெல்லாம்‌ அதை ஏளனமும்‌ செய்துவந்துள்ளார்‌. 
மொழியை அல்லது ஓவியத்தை உருத்திரிவு செய்வதை 
நையாண்டி செய்ததோடு மட்டும்‌ அவருடைய அங்கதம்‌ 
நின்றுவிடவில்லை. அரசியல்‌, சமுதாயம்‌, பண்பாடு ஆகிய 
அனைத்துத்‌ துறைகளிலும்‌ தற்கால மனித நடவடிக்கைகளால்‌ 
ஏற்படுத்தப்படும்‌ உருச்சிதைவுகளையும்‌ அவருடைய 
அங்கதமானது தொட்டு, ஏகடியப்‌ பாங்கில்‌ அல்லது நையாண்டிப்‌ 
பாங்கில்‌, கவிதைக்குப்‌ பின்‌ சகுவிதையாக உருவாக்கியது 
உடனடியாக என்‌ மனத்தில்‌ தோன்றுகிற சிலவற்றைக்‌ 
குறிப்பிடுவதாயின்‌, 'கிருஷ்ணபக்க்ஷட மத்யராத்திரி' (மாதத்தின்‌ 


124 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


இருண்ட பாதியில்‌ ஒரு நள்ளிரவு), 'சந்திகலா', “இது வர்ஷிக்‌ 
வராடி' (அண்டு அறிக்கை) அகியவை, பேண்ட்ரேவின்‌ 
அங்கதத்திற்குப்‌ பின்னே, ஒரு செம்மையான முறைமை என்னும்‌ 
இலட்சியம்‌ ஒன்று இருப்பதை நாம்‌ உய்த்துணரலாம்‌; அனால்‌ 
தற்காலக்‌ கருத்துக்கோட்பாடு எதிலிருந்தும்‌ அது 
பெறப்பட்டதன்று. அவர்‌ தன்னை ஓரு 'வேத கவி' என்றே 
அழைத்துக்கொண்டார்‌. அவருடைய பண்புநெறிகள்‌ 
பலவற்றிற்கும்‌ பிறப்பிடமாய்‌ அமைந்தது, வேதப்‌ பண்பாடே) 
ஆனால்‌ எந்த வகையிலும்‌ அவருடையது, ஒரு பிற்போக்குக்‌ 
கண்ணோட்டமன்று. எது அவரை மிகவும்‌ கவலைக்‌- 
குன்ளாக்கியதெனில்‌, மனிதனின்‌ நிகழ்காலமும்‌ அவனுடைய 
எதிர்காலமும்‌ தானே அன்றி, கடந்த காலம்‌ அன்று. 





அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ : 
இரண்டாவது மலர்ச்சி 








இத்தக குகையிலிருந்து எவருமே எப்போதுமே 
ம்ண்டதில்லை; 

சிங்கத்தைச்‌ சந்திப்பவர்கள்‌, ௮௪ கிங்கத்திற்கு 
இறைச்சியாகின்றனர்‌. 


- அம்பிகாதனயதத்தர்‌ 


1957இல்‌ வெளியிடப்பட்ட 'அரலு மூரலு', 
பேண்ட்ரேவினுடைய கவிதை மேத்கவின்‌ இரண்டாவது 
மலர்ச்சியின்‌ ஒரு முற்படு திரட்டாகும்‌. அது, மற்றொரு 
முக்கியமான மாறுபாட்டைக்‌ குறித்துக்காட்டிற்று. முதலாவது 
மாற்றமானது, மரபுக்‌ கன்னடக்‌ கவிதையின்‌ கட்டுப்படுத்துத்‌ 
தாக்கத்தினின்று அவர்‌ வெளியேறி, பாடல்‌ என்கிற முனைக்கு 
அவர்‌ திரும்பியபோது ஏற்பட்டது. இந்த மாறுபாட்டிற்கான 
ஆயத்த ஏற்பாடு, உணர்ந்தே செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையாக 
இருந்தது அது, 'ஓ, பாடலே! போன்ற கவிதைகளில்‌ 
பிரதிபலித்தது. இரண்டாவது மாறுபாட்டு நிலையும்‌, உணர்ந்தே 
செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவே இருந்தது இது 'ரசம்‌' 





என்பதற்குச்‌ செல்வதற்கான ஒரு வெளிப்படையான முயற்சியாக 


126 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


இருந்தது. அத்துடன்‌, முன்னைய மாறுபாட்டில்‌ நேர்ந்தது 
போலவே, அதனுடைய முதலாவது அடையாளக்‌ குறிகள்‌, 
கவிதையிலேயே தோன்றின. 'ஹிருதய சமுத்திரத்‌'தில்‌ (1956) 
சேர்க்கப்பட்டுள்ள 'பாதபத்மாகே பிரார்த்தனே' (அன்னையிடம்‌ 
ஒரு பிரார்த்தனை) எனுங்‌ கவிதை, இந்தத்‌ தறுவாயில்‌ தனி 
முக்கியத்துவம்‌ பெறுகின்றது. இந்தக்‌ கவிதையில்‌, 
'பிரம்மராவிருத்தியிவிருந்து, அதாவது, பூக்களிடமுள்ள தேனின்‌ 
சிறுதுளிகளைக்‌ தேடிச்செல்கின்ற பைத்தியக்காரப்‌ பழக்கத்தில்‌ 
இருந்து, ஒளிவீசும்‌ அகவொளிக்குத்‌ தன்னை இட்டுச்செல்லுமாறு 
கவிஞர்‌ அன்னையிடம்‌ பிரார்த்திக்கின்றார்‌. முன்னைய 
காலகட்டத்தில்‌, “ரசத்‌தை (சுவையை) குறியீடாகக்‌ குறிக்கின்ற 
தேனானது, மையச்‌ சின்னமாக இருந்தது என்றால்‌, ஒளியின்‌ 
தோற்றப்படிமங்கள்‌ புதிய கவிதையின்‌ மைய இடத்தைப்‌ 
பிடித்துக்கொள்கின்றன. இம்‌ மாற்றத்தைக்‌ கவிஞர்‌ 
எதிர்பார்த்திருந்தார்‌ என்பதையும்‌, 1956இல்‌ வெளியிடப்பட்ட 
'சஞ்சயா' எனுங்‌ கவிதையின்‌ இறுதிப்‌ பாடற்பகுதி பிரதிபலித்துக்‌ 
காட்டிற்று. பலவகை முயற்சிகளும்‌ மேற்கொள்ளப்பட்டுளன்ளன 
என்று அதில்‌, அவர்‌, கூறியிருந்தார்‌. 


1964இல்‌ “நாக்கு தந்தியை பேண்ட்ரே வெளியிட- 
வருவதற்குள்‌, தான்‌ நுழைந்திருந்த புதிய கட்டத்தின்‌ தன்மையை 
இன்னதென அவரால்‌ வரையறுத்துக்காட்ட இயன்றது. இத்‌ 
தொகுப்புக்கான முன்னுரையில்‌, அவர்‌ பின்வருமாறு கூறினார்‌: 
“ போகத்திற்கான வழிக்கும்‌ கவிதை இருக்கிறது; அதேபோல்‌ 
'யோகத்‌' திற்கான வழிக்குங்கூடக்‌ கவிதை இருக்கிறது. 'நான்‌' எனும்‌ 
தற்பெருமையையும்‌ சாதாரணத்‌ தன்மையாம்‌ அறியாமையையும்‌ 
அரியணையிலேற்றி, கல்லார்ந்த நிரந்தரத்தன்மை என்னும்‌ 
சாபத்தின்‌&ீழ்‌ அதை நாம்‌ வைத்திடல்கூடாது. அதற்கும்‌ (சாப) 
விமோசனம்‌ கிடைப்பதற்கு, இராமனின்‌ பாதம்‌ படுவதென்பது 
தேவையானதாக இருக்கின்றது. வேடன்‌, தெய்விகக்‌ காட்சியின்‌ 
மூலமாக வால்மீகியாக ஆகின்றான்‌. இந்தக்‌ கூற்றிலுள்ள 
முக்கியமான சொற்களான 'யோகம்‌', 'திவ்ய தரிசனம்‌' ஆகிய 
சொற்கள்‌, புதிய கட்டத்திற்கு உரியதான 'அகக்காட்சிக்‌ கவிதைக்கு 
நேரடியாக நம்மை இட்டுச்செல்கின்றன. ஏற்கெனவே குறிப்பாகக்‌ 
கூறப்பட்டுள்ளவாறு, இப்‌ புதிய மாறுபாடு, திடுமென ஏற்பட்ட 
ஒன்று அன்று, அதேபோல்‌ புதுக்கவிதை என்பதும்‌ முற்றிலும்‌ 
புதிதானதுமன்று. முன்னைய கட்டத்துக்‌ கவிதைகள்கூட, 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 127 


அகக்காட்சி முறையில்‌ பல்வேறு கூறுகளைத்‌ தம்மகத்தே 
பெற்றிருந்தன. அத்துடன்‌, முன்னைய முறை அறவே 
கைவிடப்படவுமில்லை. பேண்ட்ரே தொடர்ந்து கவிதையை 
எழுதிவந்தார்‌; :அது, இந்த முறையுடன்‌ சேர்த்துத்‌ 
தொடர்ச்சிநிலையைக்‌ காட்டுகின்றது. 


இந்த மாற்றத்திற்கான முதன்மையான அகத்தூண்டுதலும்‌ 
ஒரு புதிய முறையின்‌ கண்டுபிடிப்பும்‌, பேண்ட்ரேவே மிகமிகத்‌ 
தெளிவாக விளக்கிக்காட்டியுள்ளவாறு, ஸ்ரீ அரவிந்தரிடமிருந்தும்‌ 
அன்னையிடமிருந்தும்‌ வந்தவையே. அரவிந்தர்‌ ஆசிரமத்து 
அறிக்கையொன்றின்படி, 7956ஆம்‌ அண்டு பிப்ருவரி மாதம்‌ 29ஆம்‌ 
நாள்‌ ஏற்பட்டதாக நம்பப்பட்ட, மீவுயர்‌ மனோநிலை 
வெளிப்பாட்டுச்‌ செய்தியைப்‌ பெற்றுக்கொண்ட, அந்த 
அசிரமத்திற்குப்‌ புறத்தே வாழ்ந்த மூவருள்‌ பேண்ட்ரேவும்‌ 
ஒருவராக இருந்தார்‌. பேண்ட்ரேவே இந்த அனுபவத்தை, 'சஹஸ்ர 
தந்திரி னிஸ்வன தந்தே' (ஆயிரம்‌ நரம்புடை யாழின்‌ இசையைப்‌ 
போன்று) எனுங்‌ கவிதையொன்றில்‌ வருணித்துள்ளார்‌. 1943இல்‌ 
ஸ்ரீ அரவிந்தரையும்‌ அன்னையையும்‌ தாம்‌ முதன்முதலாகத்‌ 
தரிசித்ததற்குப்‌ பின்னர்‌, அவர்‌ எய்திய முன்னேற்றத்திற்கு இது 
ஒருவேளை அளவுகோலாக இருக்கும்போலும்‌! 


'நானலெ யுட்டிடே' (நானொரு நாடோடி) எனும்‌ ஒரு 
சுவிதையில்‌, (இதுவும்‌ 'ஹிருதய சமுத்திரம்‌' எனும்‌ தொகுப்பில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளது), தன்‌ வாழ்க்கையில்‌ ஸ்ரீ அரவிந்தர்‌ 
நுழைந்தபோது இருந்த தன்‌ மனநிலையையும்‌, தனக்கு அந்த 
நிகழ்ச்சி கொண்டுவந்த மகிழ்ச்சியையும்‌ வருணித்துள்ளார்‌. 
அதேபோன்று, அன்னையை நோக்கிப்‌ பாடிய 'பாதபத்மாகே 
பிரார்த்தனே' என்னுங்‌ கவிதையிலும்‌ அவர்‌ பின்வருமாறு 
ஓத்துக்கொள்கின்றார்‌: 


காணப்படுவதைக்‌ சுண்டும்‌ 

கேட்கப்படுவதைக்‌ கேட்டும்‌ 

நிழல்களுடன்‌ நான்‌ நடனமாடினேன்‌. 

நான்‌ உண்டேன்‌ அனால்‌ 

எதை உண்டேன்‌ என்பது எனக்குத்‌ தெரியாது. 
அவ்வாறு உண்டது என்னைச்‌ சோர்வுறச்‌ செய்தது 
அனால்‌ பசியே, தீராமல்‌ அப்படியே தங்கிவிட்டது? 


128 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


இந்த நெருக்கடியான நேரத்தில்தான்‌, அன்னை அவரிடம்‌ 
வந்தாள்‌; அவருக்குத்‌ திருவருட்‌ தோற்றத்தைக்‌ காணும்‌ 
கணப்பொழுதினைத்‌ தந்தாள்‌. அன்னையின்‌ காலடியில்‌' (இத்‌ 
தலைப்பு, ஏற்கெனவே குறிப்பிடப்பட்ட கன்னடக்‌ கவிதையின்‌ 
சரியான மொழிபெயர்ப்பே) என்னும்‌ அரிதான தன்‌ அங்கிலப்‌ 
பாடல்களில்‌ ஒன்றில்‌, ௮அன்னையைச்‌ சார்ந்திருக்கும்‌ தன்‌ 
புலனறிவை அவர்‌ வெளிப்படுத்துகின்றார்‌: 


என்‌ அன்மாவின்‌ மோனத்தில்‌ 

உன்னை, ஆம்‌ உன்னை மட்டுமே நான்‌ 
அழைக்கின்றேன்‌ 

ஏனெனில்‌, வைகறை வரும்போது 

ஒளியானது; அதிக தொலையில்‌ பின்னால்‌ இருச்காது. 


தொடக்கக்‌ காலத்தில்‌ மிகவும்‌ விருப்பத்திற்குரியவராய்‌ 
அமைந்த ஷெல்லியின்‌ கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட அடிகளில்‌ 
காணப்படும்‌ வேறுபாடும்‌, குறிப்பிடத்தகுந்ததாகும்‌. 


புதுக்கவிதையை, ஒன்றுக்கொன்று தொடர்புடைய 
இரண்டு வகைகளில்‌ வைத்துக்‌ காணலாம்‌ (7) அடையும்‌ வழி 
அல்லது 'சாதனா' கவிதைகள்‌; இவற்றின்‌ தொடக்கங்கள்‌, 
முன்னைய கட்டத்திலேயே உள்ளன; மற்றும்‌ (2) அகக்காட்‌ சிக்‌ 
கவிதை, அதாவது, யோக மார்க்கக்‌ கவிதை; அது, மூன்று 
முதன்மையான வடிவங்களில்‌ வெளிப்படுத்திக்‌ கொள்கின்றது: 
(௮) அகக்காட்சிகளின்‌ கவிதைகள்‌; (ஆ) நுண்பொருள்‌ ஆய்வுக்‌ 
கவிதைகள்‌; மற்றும்‌ (இ) எண்களின்‌ கவிதைகள்‌. இந்த இரண்டு 
வகைகளுமம தத்தமக்கெனத்‌ தனிப்பட்ட பாடுபொருள்களையும்‌, 
கவிதை வடிவங்களையும்‌ அணிநயத்தையும்‌ பெற்றுள்ளன; 
அவற்றைப்‌ பற்றிய ஒரு குறுகிய அய்வை, நான்‌ அடுத்துவருகின்ற 
பக்கங்களிலே வழங்கவிருக்கின்றேன்‌. 


ஸ்ரீ அரவிந்தரின்‌ வாய்பாடு வடிவத்தின்படி, சாதனாவில்‌ 
முதலாவது படி யாதெனில்‌, இழிந்த வாழ்க்கையை மறுத்துத்‌ 
தள்ளிவிட்டு, உயர்ந்த வாழ்க்கை வாழ உயர்வேட்கை கொள்ளுதல்‌ 
ஆகும்‌ இந்த இரட்டைப்‌ பாடுபொருளானது, 'பால கராடி' 
(வாழ்க்கையின்‌ பயிற்ச), 'எண்ணிக்கே' (கணச்‌£டு) மற்றும்‌ 'நித்தே' 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 129 





(உறக்கம்‌) போன்ற பல தொடக்கக்காலக்‌ கவிதைகளில்‌ 
காணக்கிடக்கின்றது. இந்தக்‌ கவிதைகள்‌, பேண்ட்ரே நம்பிக்கை 
வைத்துள்ள இருபெரும்‌ பண்புநெறிகளில்‌ ஒன்றான 'விவேகம்‌' 
எனும்‌ பண்புநெறியினை நிலைநிறுத்துகின்றது. ஒரு சாதனை 
வாழ்க்கை வாழ்வதற்குத்‌ திட. நம்பிக்கையும்‌ பொறுமையும்‌ 
இன்றியமையாதவை; இந்த இரண்டுமே, கவிதைக்குக்‌ கவிதை 
புகழ்ந்து பாடப்படுகின்றன. காத்திருக்கும்‌ பண்புநெறியினை 
உறுதிப்படுத்துகின்ற 'அதுவரிகே' (அது வரைக்கும்‌) எனுங்‌ கவிதை, 
ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும்‌. 


அந்தச்‌ சக்தியானது, ஓரு கூர்மென்‌ சுதீதியைம்‌ 
போன்றது. 

இதந்த உலகமே, ஓரு களைச்செழு. போன்றது. 

அதுவரை, அறிதுயிலில்‌ 

நாம பொறுமையைப்‌ பேணிக்‌ கரத்துவரு வோம்‌” 


உயர்வேட்கையானது, 'மல்லாடடா, கிளியே!' (ஓ, 
கானகத்துக்‌ கிளியே!) என்கிற மற்றொரு தொடக்கக்காலக்‌ 
கவிதையில்‌, தன்‌ தோற்றப்படி மத்தைக்‌ காண்கிறது. 


ஓ, கிளிமே!! செம்பழும்பான இளங்காலை புலர்கின்ற 
கிழக்குதி திசையில்‌ 
உன்‌ வீட்டை நீ கட்டு”? 


இங்கே குறிப்பிடப்படுகின்ற 'கிழக்கு வீடு' என்பது, 
ஒருவேளை, ஸ்ரீ அரவிந்தர்‌ தம்‌ அசிரமத்தைக்‌ கட்டியுள்ள 
புதுவையைச்‌ சுட்டுவதாக இருக்கக்கூடும்‌. அனைவரும்‌ அறிந்த 
பேண்ட்ரேவின்‌ சிறந்த கவிதைகளில்‌ ஒன்றான 'சச்சிதானந்தா' 
என்கிற கவிதை, 'சிரத்தை' அல்லது பற்று என்பதை, ஏதோ 
ஈட்டப்படுகின்ற ஒன்றாகக்‌ குறிப்பிடவில்லை; மாறாக, தெய்வ 
அருளின்‌ பரிசாகவே அதைக்‌ குறிப்பிடுகின்றது. இந்தக்‌ 
கவிதையானது, 'ஜீவாத்மா வுக்கும்‌ பரமாத்மா'வுக்குமான மரபுவழி 
உருவகங்களான சதிக்கும்‌ பதிக்கும்‌ (மனைவிச்கும்‌ கணவனுக்கும்‌) 
இடையே நடக்கும்‌ ஓர்‌ உரையாடல்‌ வடிவத்தில்‌ உள்ளது. 


எய்தும்‌ வழியைக்‌ கூறும்‌ பேண்ட்‌ ரேவின்‌ கவிதைகளில்‌, 
மிகவும்‌ கருத்தையீர்ப்பவை, மெய்ந்நெறி நாடும்‌ ஒருவர்‌, தன்‌ 


1 30 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


ஆன்மிகப்‌ பயணத்தில்‌, தான்‌ கடந்தாக வேண்டியுள்ள 
சிக்கல்களையும்‌ இடறுகுழிகளையும்‌ நாடகமாக்கி, வழங்குகின்ற 
கவிதையாகும்‌. 'நாத லீலே'வில்‌ தோன்றுகின்ற 'ஏழு கன்னிகேயரு' 
(ஏழு கன்னியர்‌) எனுங்‌ கவிதை, ஒரு தொடக்கக்கால 
எடுத்துக்காட்டாகும்‌. இக்‌ கவிதையைப்‌ பற்றிய தன்‌ கருத்தைக்‌ 
கூறுகையில்‌, பேண்ட்ரே நமக்குப்‌ பின்வருமாறு கூறுகின்றார்‌: 
“இது, கண்ட கனவொன்றை மீண்டும்‌ நினைவுக்குக்‌ 
கொண்டுவருவதாகும்‌. ஒவ்வொருவரும்‌ தன்‌ வாழ்க்கையின்‌ 
ஏதாவதொரு நேரத்தில்‌, 'நிர்வாண' நிலையில்‌, தன்னைச்‌ 
சோதனைக்கு உட்படுத்திக்கொண்டே அக வேண்டியுள்ளது. 
தேவருலகத்துக்‌ கன்னியர்‌ தொட்டதனால்‌ நீங்கள்‌ விழ நேர்ந்தால்‌, 
நீங்கள்‌ மீண்டும்‌ சோதனைக்கு உள்ளாதல்‌ வேண்டும்‌. அனால்‌ 
இந்தச்‌ சோதனையின்‌ நோக்கம்‌, நம்மைக்‌ &ழே இறக்குவதன்று; 
மாறாக, நம்மை மேலே உயர்த்துவதுதான்‌.” இந்தக்‌ கவிதையும்‌, 
பேண்ட்ரேவின்‌ கவிதைப்‌ படைப்பு முறையின்‌ ஒரு முக்கியமான 
கூறினைப்‌ பற்றித்‌ தெளிவாக அறிய உதவுகின்றது. தம்முடைய 
கவிதைகளில்‌ பல, முழுவதுமாக இல்லையென்றாலும்‌ ஒரு 
பஞுதியேனும்‌, தம்‌ கனவுகளில்‌ வந்தவையே என்று அவரே 
என்னிடம்‌ கூறியுள்ளார்‌. கிப்ரானைப்‌ போன்றே, பேண்ட்ரேவும்‌ 
கனவுகளில்‌ நம்பிக்கை வைத்திருந்தார்‌. கிப்ரான்‌ பின்வருமாறு 
கூறியிருந்தார்‌: “கனவுகளை நம்புங்கள்‌. ஏனெனில்‌, அவற்றில்தான்‌, 
நிலைபேறுடைமைக்கான வாயில்‌ மறைந்துள்ளது.” 


திறனாய்வாளர்கள்‌, 'ஏழு கன்னிகேயரு' எனுங்‌ கவிதையில்‌, 
பல இருபொருள்‌ (துவைத) அமைப்பு நிலைகள்‌ உள்ளன என்று 
அடையாளங்கண்டுள்ளனர்‌: உலகியல்‌ - ஆன்மிகம்‌, 
பிரகிருதி-புருஷா, கொள்கை-சாரம்‌ மற்றும்‌ அவை போன்ற பல. 
இதற்கான முதன்மையான காரணம்‌, தெய்விகச்‌ சக்திக்குப்‌ 
புறஉருவாய்‌ அமைகின்ற ஏழு கன்னியர்‌ மற்றும்‌ இந்தச்‌ சக்தியின்‌ 
செயற்படுகளமாகவுள்ள முக்கிய பாத்திரம்‌ (கதையின்‌ முக்கிய 
உறுப்பினர்‌) ஆகிய இந்த இரண்டு மையச்‌ சின்னங்களும்‌ 
அடுத்தடுத்து வைக்கப்படுவதில்‌ உள்ளடங்கியுள்ள அந்த 
இருபொருள்‌ அமைப்பு (துவைத) நிலைதான்‌. அக்‌ கவிதையின்‌ 
ஆங்கில மொழிபெயர்ப்பின்‌ தமிழாக்கம்‌ பின்வருமாறு: 


ஏழு கன்னியர்‌ 


உறக்கமெனும்‌ பெருங்கடலில்‌ நான்‌ தடுமாறிக்‌ 
கொண்டிருந்தபோது, 
ஏழு கன்னியர்‌ என்னிடம்‌ வந்து, 
“எழுந்திரு” என்றனர்‌: மீண்டும்‌ என்னை "எழுந்திரு" 
என்றனர்‌. 


அந்த வெளியிடத்தில்‌, கோமாதாவைம்‌ போல்‌ சாம்ற்து! 
நான்‌ நின்றிருநீதேன்‌. 

விளக்குக்‌ கம்பத்தில்‌ எரிய/ம்‌ தீக்கொழுநீது களைப்‌ 
போல, 
௮4 கன்னியர்‌ தங்களே, அமைவாக ஏன்னைச்‌ சுற்றி 
நின்று கொண்டனர்‌. 


என்‌ தலையையும்‌ கால்களையும்‌, இடையையும்‌ 
உதடுகளையும்‌ 
அவர்கள்‌ தொட்டு ஐலியெழுப்பியபோது, 
என்‌ உயிர்நிலை உறுப்புகளைப்‌ பற்றியிழமுத்துக 
கருமமானது; கொதி நிலைக்கு வந்துவிட்டது. 


கல்‌, தோற்றம்படிமம்‌ குழந்தை-ஆகிய இலை! 
அனைத்தையும்‌, 
ஆம்‌, நான்‌ நம்பிய அனைத்தையும்‌ வேண்டிநின்றேன்‌. 
பரனையொண்றின்‌ அடியில்‌ உருகுகின்ற வெண்ணைய்யைப்‌ 
போன்று; 
பிராணம்‌ (உயிற்ழச்சு] உள்ளுக்குள்‌ உருகிற்று. 


என்‌ அச்சத்தையும்‌ துயரத்தையும்‌ நான்‌ மறைத்‌ சேன்‌; 

எனக்குள்‌ நானே பின்வாங்கிக்கொண்டு, தவத்திற்கு 
ஆயத்தமானேன்‌; 

போரில்‌ நான்‌ வென்றிருப்பதாகவே ஏண்ணினேன்‌. 


132 


தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


ஆனால்‌ ஒரு துணித்துண்டிலிருந்து ஒவ்வொரு துளி 


நீரையும்‌ 
யாரோ ஓருவர்‌ பிழிந்தெடுப்பது போன்று; 
கன்னியரில்‌ ஒருத்தி, என்‌ தொடையைக்‌ 
கிள்ளியெடுதீதாள்‌, 


தநோவினாலும்‌ குழுப்பத்தினாலும்‌ 

உடல்‌ முழுவதுமே வாயாக, நான்‌ கத்தினேன்‌. 

ியரீதீதிரூந்த ஏன்‌ உறுப்புகளில்‌, முழி.யானது! 
நிமிர்ந்து குத்திட்டுநின்றது: 


(இசையின்‌/ சுரம்‌ சரத்திற்குள்‌ கரைந்து கவநீதது. 

அம்‌ பாடல்‌, வாழீதீதினை என்றது. 

வெற்று ந.ரம்புகளிலிருந்து, முழுத்தொனணி அமையப்‌ - 
பெறாச ஓர்‌ ஓல்‌, செவியில்‌ கேட்டது; 


அணைந்துபோன தீக்கொழுநீதுகமைப்‌ போல, 

பாதரசம்‌ போன்ற ௮்‌ கன்னியர்‌ பறந்துசென்றனர்‌. 

அருளற்றவனாக, இற்றுப்போகிற ௪ர மண்‌ தூாாக 
நான்‌ கீழே விழுந்தேன்‌. 


அந்த ஏழு கன்னியரும்‌, நான்‌ விழுந்ததை 
விரும்பவில்லை, 

அவர்கள்‌ ஓவ்வொரு முறை தொட்டபோதும்‌ 

மகிழ்ச்சியானது, பாலின்‌ ஏடுபோல திண்ணியதாயிற்று: 


அந்த நாளில்‌, ரசமானது விரசமாக மாறிற்று. 
ஓ. கன்னியரே! அவையிரண்டும்‌ சமநிலையில்‌ 


சந்திக்கின்ற போது, 
என்னுடைய உண்மையான ஆழங்களை 


அளந்து பார்ப்பதற்காக மிண்டும்‌ வாரங்கள்‌/ 


இந்தக்‌ கவிதையின்‌ செயற்பாடு, கடந்த காலத்திலும்‌ 


இடம்பெற்றது; நிகழ்காலத்திலும்‌ இடம்பெறுகின்றது. முதல்‌ 
எட்டுப்பாடற்பகுதிகள்‌, கதைத்தலைவர்‌ கடந்த காலத்தில்‌ பெற்ற 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 1 33 





ஆன்மிக அனுபவத்தை வருணிக்கின்றன. கடைசி இரண்டு 
பாடற்பகுதிகளில்‌, தான்‌ முன்னர்‌ இருந்ததைவிட மிகவும்‌ 
வலுவுள்ளவராகியிருப்பதாக அவர்‌ வெளிப்படையாகவே 
உணருகிறபோது, நிகழ்காலத்தின்‌ சாதகமான கூறிலிருந்து இந்த 
அனுபவத்தை மதிப்பிட்டுப்‌ பார்க்கின்றார்‌. 

இந்த வகைப்‌ பாடல்களுக்குரிய தனிச்சிறப்புத்‌ தன்மை 
வாய்ந்ததான இந்த இருபொருள்‌ குறியீடானது, 'ஜோகி ' எனுங்‌ 
கவிதையிலும்‌ செயற்படுகின்றது. இக்‌ கவிதை, முழுமையான 
திறனாய்வை எதிர்த்துள்ளது. முற்றிலும்‌ உள்ளூரைச்‌ சேர்ந்ததும்‌ 
நினைவில்‌ ஊடாடுவதுமான இந்தக்‌ கவிதையின்‌ ஓசைநயங்களை, 
ஓர்‌ அன்னிய மொழியில்‌ பற்றிக்கொள்வதென்பது, இயலாததே; 
எனினும்‌ ஒரு காரிய சாத்தியமான மொழிபெயர்ப்பு, 
இயலசக்கூடியதே. 


ஜோக்‌ 


பட்டணத்துக்‌ கப்பால்‌, 

மூன்று சாலைகள்‌ முழு.நீது/ 

ஆற்றுப்படுகை தொடங்குகின்ற இடத்தில்‌, 

தீரோடை மன்று, பாதி மறைந்து பாய்கின்றது. 

திருட்டுக்‌ கால்நடைகள்‌, சுதந்திரமாக மேய்கின்றன. 

அச்சமடைந்த நாடோடிக்‌, இங்கே தங்கள்‌ வழியைத்‌ 
தவறவிடுகின்றனர்‌. 

பகலை இரவென்று தவறாகக்‌ கருதிக்கொண்டு, 

இரண்டு ஆந்தைகள்‌ அலறுகின்றன. 


2 


அதன்‌ இடப்புறம்‌ இடுகாட்டுக்குச்‌ 

செல்கின்ற பாதை றன்று கிடக்கின்றது; 
காதற்கடவளால்‌ வீசியெறியப்பட்ட 

ஓரு பச்சை வண்ண மேற்போர்வையைப்‌ போன்று, 
நீரீம்பாகசிகள்‌, குட்டை ஓன்றை மூடியுள்ளான. 
கண்ணுக்கு இனிமையாக இருக்கின்றது. 

மாசடைந்த நீரோ, பாசிகளின்‌ பிரிவின்சம்‌, அமைகின்றது. 


134 


தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


௫ 


மேலே, நமக்கு வலப்புறம்‌, 

காளி அன்னையின்‌ நிலத்தின்‌ எல்லைக்கு அப்பால்‌, 

ஓர்‌ இருண்ட குன்றம்‌ . 

நீண்டு கிடக்கின்றது. 

அதன்‌ நடுவில்‌ உள்ளது, ஒரு புளிய மரம்‌. 

ஒரு கிறிய, ஏற்றமான மேட்டுநிலத்தில்‌ 
௮/ம.ரீந்துகொண்டு, 

அதன்‌ உச்சியிலிருந்து பார்தீதால்‌, 

பன்னிரண்டு மரங்கள்‌ உள்ள சோலை ஓன்றை நீங்கள்‌ 

கரணலாம்‌. 


4 
ஆங்கே, பகற்பொழுது முழுவதும்‌ 
வெளவரல்கள்‌ அலறுகின்றன; கிறிச்சொலி 
எழுப்புகின்றன. 
அச்‌ சோலையின்‌ உள்ளேயும்‌ வெளியிலும்‌ 
௮ச்சங்கொண்ட புறாக்கள்‌, கூட்டங்‌ கூட்டமாகம்‌ 
பறக்கின்றன. 
அங்கே ஓர்‌ அமுதக்‌ கொழு, 
ஒரு வேம்பூவைக்‌ கோத்து பின்னிக்கொண்டு 
ப்டரீந்துள்ளது- 
ஆல மரம்‌, தன்‌ பாலைச்‌ கிநீதிக்கொண்டிருக்கிறது. 
அரச மரமே, தன்‌ தலையை அசைத்து4- 
கொண்டிருக்கிறது. 


௮ 
கீழே அத்தி மரத்தின்‌ மீது; 
பலாவைம்‌ போல, சொத்தான சிவப்புப்‌ பழம்‌ 
ஒட்டுக்கொண்டுருக்கிறது. 
கண்ணில்‌ அசையைத்‌ தூண்டி, 
தேன்கூட்டிலிருந்து தேன்‌ சொட்டிக்கொண்டிருந்தது. 
குறிக்கப்படாத ஒரு மூலையில்‌, 
7 மரம்‌ ஓன்று வளர்ந்துள்ளாதுா 
அதன்‌ அடியில்‌, எறும்புப்‌ பூற்றொன்று, 
ஏழுதலைமப்‌ பாம்பொன்றுக்குத்‌ தங்குவதற்கு 
இடமஸித்துக கொண்டிரக்கின்றது. 


( 


ச்‌ 


இளவேனிலுக்காக, மா மரத்தின்‌ மிது தங்கிக்கொண்டு, 
குயில்‌, எனக்குக்‌ காதல்‌ அழைப்பு 

விடுத்து ஃகொண்டிருக்கின்றது; 
தன்‌ துணைவிக்குச்‌ செய்வது போலற/ 
திருமீபத்‌ திரும்ப ஓலிக்கின்ற, 
சொமி.ற்‌சரலை ஒன்றின்‌ சீழ்க்கை றலியைம்‌ போன்று, 
அந்த ஆண்குமில்‌ என்னை அழைக்கின்றது; 
என்னை அழைக்கின்றது 
அது, ஓய்வுக்காகச்‌ அற்றும்‌ நிறுத்தவே இல்லை/ 


7 


அறியாத மணத்தால்‌ இழுக்கப்பட்டு, 

தெவிட்டு நிலையற்ற வண்டுகம, 

தங்கள்‌ புலன்‌உணர்/ளை இழக்கின்றன. 

குறிக்கோள்‌ எதுவுமின்றி, அவை அலைநீது/ 

திரிகின்றன. 

தங்கள்‌ செல்லும்‌ வழி இன்னதெனத்‌ தெரியாத 
அளவிற்கு, அளவுக்கு மீறிக்‌ குழுத்துள்ளன. 

இளவேனில்‌! வந்துவிட்டது, இளவேனில்‌/ 

ஞ.4௯/ ஞு.க்கூ/ கூ.4௯ப/ 

'துக்கூ' ஏன்று அழைக்கின்றது. குயில்‌ 

"த.4 குக்‌ குஃகூ/ குக்‌ கு.4்‌ ஞூ!” 


சீ 


குயிலின்‌ (இசைச்‌ சரம்‌ மிக உயர்நீததாக, 
இனணிமையானதரக உள்ளது; 

ஐ, ஜோகி/ நான்‌ சென்று, அது. என்ன நிறம்‌, 

என்ன சண்‌ என்று பார்த்துவிட்டு வரட்டுமா? 

அதன்‌ ஓசைநய அழைப்பைக்‌ கேட்டுத்‌ 

தோட்டத்து மலர்களெல்லாம்‌ மலர்கின்றனவே! 

பூக்கள்‌ எல்லாம்‌ பழங்களாகின்றன 

கப்கள்‌ ஏல்லாம்‌ பழுக்கின்றன. 


136 


தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


9 


நாள்‌ முழுவதும்‌ ௮து ௨ஊஞ்‌௪லாடுகிறது!: 

உயிராசை தீரப்‌ பாடுகிறது; ஓ, ஜோகி/ 

மாமீபழதீதின்‌ இனிம்பில்‌, 

கோடையின்‌ வெப்பத்திலிருந்து மறைத்துககொள்கிறது. 

புல்லாங்குழூலோன்‌, தன்‌ புல்லஈுங்குழுலை வாகிம்பது! 
போல, 

'"குக்௯ூட, கூகூக்ட” ஏன்று அந்த ஆண்குயில்‌ பாடுகின்றது- 

வேறு எதைடிம்‌ ஏன்னால்‌ நினைக்க முடியாது 

ஓ, ஜோகி/ நான்‌ சென்று பார்த்தாக வேண்டும்‌! 


[0 


ஓ, நீங்கள்‌ இங்கேதான்‌ இருக்கின்ற ர்களா? நீங்கள்‌ 
வந்து விட்டீர்களா? 

ஓ, ஜோகி/ சரியான கணத்தில்‌ தான்‌ நீங்கள்‌ 

வற்துள்ளீர்கள்‌/ 

நீங்கள்‌ எனக்குத்‌ தந்த நாமத்தை (பெய்ரை] 

இளவேனில்‌ பறித்தெடுத்துக்கொண்டு போய்விட்டது. 

இளசவேனிலின்‌ ஒலி, 

என்‌ மூளையின்‌ நரம்புகளில்‌ இருக்கின்றது: 

வேறு எதுமே எனக்குச்‌ செவியில்‌ விழவில்லை; 

மூலைக்கு மூலை அதுதான்‌ எதிரொலிக்கின்றது£ 


சரீ 


நான்‌ கோயிலுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌, 

குக்கூ, குக்கூட ஏன்று ஏன்னை அந்த ஆண்குயில்‌ 
அழைக்கின்றது. 

தியானத்தின்‌ நடுவே, 

"ஓம்‌ குக்கூ என்கின்ற 

அதன்‌ குரல்‌ எனக்குக்‌ கேட்கின்றது. 

கனவில்‌ எனக்கு வருகின்ற ௮ம்‌ பாடலின்‌ ஓலி, 

என்னை ஒரு மாம்பழம்‌ ஆக்கிவிடுமோர 

என்‌ மனம்‌ நிலைகுலைந்துள்ளது. 

ஓ. ஜோகி/ சரியான கணத்தில்தான்‌ நீங்கள்‌ 
வந்துள்ளீர்கள்‌! 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 137 


72 


இது என்ன ஓலி? 

என்ன குயில்‌?” ஏன்ன மரம? 

ஏன்ன நோவ 

அதனை இடைவிடாது. அழயைக்கின்றது/ 

அக்‌ குரலுக்கும்‌ பதில்சொல்லி யே, 

குன்றங்கள்‌ தங்களையே தேய்த்து 

அழிதீதுககொண்டுள்ளன/ 

வெய்யிலின்‌ ஓஸியோ, நடனத்தில்‌ 

வியர்வை சிநீதுகிறது. 

கற்று வெளியோ, மழை பெய்யும்‌ ஏன்கின்ற 
நம்பிக்கை நிறைந்ததாக உள்ளது. 


இந்தக்‌ கவிதையைப்‌ பற்றிய பேண்ட்ரேவின்‌ குறிப்பானது, 
பின்வருமாறு கூறுகிறது: “ 'ஜோகி' கவிதைக்குப்‌ பிறப்பிடமே, 
தார்வாதைச்‌ சுற்றிலும்‌ இருந்த இயற்கை அமைப்பின்‌ வசிய 
கவர்ச்சியும்‌, அன்மாவானது அதற்கே உரிய ஐயத்துடனும்‌ 
திகிலுடனும்‌ இருண்ட இரவில்‌ அனுபவித்த அனுபவமழுந்தான்‌!” 
இக்‌ கவிதை, தன்‌ தாய்‌ அனுபவித்த ஓர்‌ அனுபவத்தைப்‌ பற்றியது 
என்றும்‌ அவர்‌ சொல்லியுள்ளார்‌. 


இக்‌ கவிதையில்‌ நமக்குக்‌ கேட்கும்‌ குரல்‌, ஒரு 
பெண்மணியின்‌ குரலாகும்‌. இக்‌ கவிதையின்‌ முதற்பகுதி (1-5), 
இயற்கைக்‌ காட்சியமைப்பில்‌ ஈர்த்துப்‌ பற்றுகிற திகிலின்‌ 
தோற்றப்படி மங்களைப்‌ படைக்கின்றது. இரண்டாவது பகுதி 
(6-10), இக்‌ கவிதையில்‌ இப்போது நுழைகின்ற குயிலையும்‌, அது 
பாடும்‌ பாடலானது தலைவிக்கு ஏற்படுத்திய விளைவையும்‌ 
வருணிக்கின்றது. இறுதிப்‌ பகுதி, அவளுக்குப்‌ 'பெயரை'த்‌ தந்த 
குருவான 'ஜோகி'யை நோக்கிக்‌ கூறப்படுவதாகும்‌. காலத்தே 
அமைந்த அவருடைய வருகை, இத்‌ தலைவிக்கு, மிகவும்‌ 
வரவேற்கத்தக்க ஒன்றாகவுள்ளது. ஏனெனில்‌, விடுதலைக்கான 
நம்பிக்கை உறுதியை அது ஏந்திநிற்கிறது என்பதுதான்‌. 


முதலாவது பகுதியிலுள்ள தோற்றப்படி மங்கள்‌ 
அனைத்துமே, மூலப்படிவத்தின்‌ தொடர்பினைப்‌ பெற்றிருக்கின்ற 
காமம்‌, இறப்பு ஆகியவற்றின்‌ தோற்றப்படிமங்களாகும்‌ முக்கிய 
உறுப்பினரான அத்‌ தலைவியோ, இறப்பு என்கின்ற 


138 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கருத்துக்குறிப்புகளைப்‌ பொருட்படுத்தாமற்‌ விட்டுவிட்டு, 
குயிலின்‌ பாடலுக்குக்‌ குறியீடாக நின்ற புலனுணர்வுக்‌ கவர்ச்சி, 
தன்னை வென்றிகொள்வதற்குத்‌ தானே இடங்கொடுத்துவிடுகின்றாள்‌. 
பாடுவது அண்குயிலாக இருப்பதால்‌, இக்‌ கவிதையின்‌ 
குயிலானது, அணின்‌ கவர்ச்சிக்கான ஒரு சின்னமாக உள்ளது. 
இக்‌ கவிதையின்‌ இரண்டாவது பகுதி, புலனுணர்வு அனுபவத்தின்‌ 
தோற்றப்படிமங்களே முழுமையாக நிறைந்ததாக உள்ளது. முக்கிய 
உறுப்பினரான பெண்‌, எந்த ஆன்மிகப்‌ பழக்கங்களை 
மேற்கொள்வதற்கு அவளுக்கு 'தீக்கை' தரப்பட்டதோ அவற்றில்‌ 
ஒருமுகப்பட்டிருப்பதை இழந்துவிட்டு, ஒரு பெரிய 
மனப்போராட்ட நிலையில்‌ இருக்கின்றாள்‌. ஜோகியின்‌ வருகை, 
அவளுக்கு நோவுத்‌ தணிவைக்‌ கொண்டுவருகின்றது. அதனால்‌ 
தான்‌ அவருடைய வருகை, அவளுக்கு, வரவேற்கப்படத்தக்க 
ஒன்றாக உள்ளது. இக்‌ கவிதையின்‌ முடிவு, முக்கிய உறுப்பினரான 
அத்‌ தலைவியால்‌ அக்‌ குயிலின்‌ தாக்கத்தை முழுமையாக 
உதறித்தள்ள முடியவில்லை என்பதைக்‌ குறிப்புணர்த்துகிற து. 


'ஹிருதய சமுத்திரா' எனுந்‌ தொகுப்பில்‌ சேர்க்கப்பட்டுள்ள 
கவிதையின்‌ தொகுதியில்‌, தன்மை என்கின்ற வகையில்‌ பார்த்தால்‌, 
மாற்றமொன்று இருக்கின்றது. ஸரீ அரவிந்தரிடமும்‌ 
அன்னையிடமும்‌ அகத்தூண்டுதல்‌ பெற்றுத்‌ தோன்றிய 'ஸ்ரீகுரு', 
'நானலே யுட்டிடே' (நான்‌ ஒரு நாடோடி), 'ஸ்ரீகுரு-கருணா சரணா” 
போன்ற கவிதைகள்‌, சாதகரின்‌ தேடுதல்‌ முடிவடைந்துள்ள து; 
இப்போது, அவர்‌ இறுதியான புகலிடத்திற்கு வந்துள்ளார்‌ 
என்கின்ற ஓர்‌ உணர்வை வாசகருக்கு அளிக்கின்றன: 


“இந்தக்‌ குகையிலிருந்து ஏவருமே எப்போதுமே 
ம்ண்டதில்லை/ 

சி.ங்கத்தைச்‌ ௪ந்திப்பவர்சன்‌, அச்‌ சிங்கத்திற்கு 
இறைச்சியாகின்றனற!” 


சிங்கத்தின்‌ தோற்றப்படிமமானது, எவரிடம்‌ இக்‌ கவிஞர்‌ 
சிங்கத்தின்‌ சக்தியைக்‌ கண்டாரோ அந்தச்‌ சிங்கமான ஸ்ரீ 
அரவிந்தரிடமே நேரடியாக நம்மை இட்டுச்செல்கின்றது. 


'சாதனா'வுக்குப்‌ பல வழிகள்‌ உள்ளன; அனால்‌ இவை 
அனைத்துமே, ஸ்ரீ டி.எஸ்‌. சுப்பராமய்யா அவர்கள்‌ 
கூறியிருக்கின்றவாறு, 'அசுத்த'த்‌ தத்துவத்திலிருந்து 'சுத்த'த்‌ 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 139 


தத்துவத்திற்கு இட்டுச்செல்பவையே. இதற்கு இன்றியமையாதது 
என்னவெனில்‌, மிக அதிகமாக திரையிடப்பட்ட வை, 
மூடப்பட்ட வை, '!வரம்புக்குட்படுத்தப்பட்ட'வை மற்றும்‌ 
“நுட்பமற்றாைவை என்கிற நிலைகளிலிருந்து, இன்னும்‌ அதிகமாக 
“உணர்வு விழிப்புடைய'வை, “திறந்த நிலையுடை.ய'வை, 
'கட்டுப்படுத்தப்படாத'வை மற்றும்‌ 'நுட்பமான'வை என்கின்ற 
நிலைகளை நோக்கி ஏற்றம்பெறச்‌ செய்வதுதான்‌. இந்த ஏற்ற நிலை 
என்பது, குருவின்‌ அருளால்‌ இயலக்கூடியதாகச்‌ செய்யப்படுவதால்‌, 
சாதகர்‌, உபாசனையை மேற்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. தன்‌ வாழ்க்கை 
முழுவதிலுமாக பேண்ட்ரே எழுதியுள்ள ஏராளமான 
பிரார்த்தனைப்‌ பாடல்களும்‌ கவிதைகளும்‌, இந்த உபாசனையின்‌ 
ஒரு முக்கியமான பகுதியாக உள்ளன. 


பேண்ட்ரேவின்‌ பிரார்த்தனைக்‌ கவிதைகள்‌, அவற்றிற்குள்ள 
தனித்‌ தன்னிலை வீச்சின்‌ காரணமாக, தற்காலக்‌ கன்னட 
இலக்கியத்தில்‌ ஈடு இணையற்றவையாக உள்ளன. அவா்‌ வேத 
கடவுளர்களையும்‌ பெண்பாற்‌ கடவுளர்களையும்‌ அவதார 
புருடர்களையும்‌, 'பரம்‌' போன்ற சக்திகளையும்‌ குருக்களையும்‌ 
நோக்கித்‌ தம்‌ கவிதைகளைப்‌ பாடியுள்ளார்‌. ஒருவேளை, அவ்வாறு 
பாடியவற்றுள்‌, ஸ்ரீ அரவிந்தருக்கும்‌ அன்னைக்கும்தான்‌, 
பெரும்பான்மையானவையாக இருக்கக்கூடும்‌. சோலாப்பூரில்‌ 
வேலை ஒன்றை மேற்கொள்வதற்காக தார்வாதை விட்டு 
பேண்ட்ரே நீங்கியபோது எழுதப்பட்டதான, யாவரும்‌ 
நன்கறிந்ததான, 'நாவு பர தேவின்னா' (அன்னையே, 
தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கின்றேன்‌!) போன்ற 
கவிதைகள்‌, அவருடைய வாழ்க்கையின்‌ நெருக்கடியான 
காலங்களில்‌ எழுதப்பட்டவையாகும்‌ பெளரஷா (புருஷா/வை 
நம்புவதைவிட தெய்வத்தையே, தான்‌ அதிகமாக நம்புவதாக 
பேண்ட்ரே கூறியுள்ளார்‌. இந்தப்‌ பிரார்த்தனைப்‌ பாடல்கள்‌, 
மற்றும்‌ கவிதைகளின்‌ ஒரு குறிப்பிடத்தக்க கூறு யாதெனில்‌, 
'லஸ்யவடபரே ஷா, சரஸ்வதி சுக்தா', “தும்பி ஆகியவற்றில்‌ 
இருந்ததுபோன்று, கருத்துகள்‌ சமஸ்கிருதத்திலிருந்து 
எடுக்கப்பட்டி ருந்தபோதிலும்‌, வெளிப்பாடேோ, முழுவதுமாகக்‌ 
கன்னடமொழியில்தான்‌ இருந்தது; அக்‌ கருத்துகளைத்‌ தன்‌ 
மனத்திற்குள்‌ எவ்வளவு ஆழமாக அவர்‌ கிரகித்துக்‌- 
கொண்டி ருந்தார்‌ என்பதைத்தான்‌ அது காட்டுகின்றது மற்றொரு 
குறிப்பிடத்தக்க கூறு யாதெனில்‌, 7942இல்‌ ஏற்பட்ட வங்கத்துக்‌ 


1 40 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கடும்பஞ்சத்தின்போது எழுதப்பட்டதான 'கங்காவதாரணா வில்‌ 
உள்ளது போன்று, தன்‌ சொந்த அன்மாவை உயர்நிலைக்குக்‌ 
கொண்டுசெல்வதற்கான நோக்கத்தைப்‌ போன்றே, மனித குலத்தின்‌ 
நன்மையையும்‌ அவை நோக்கமாகக்‌ கொண்டிருந்தன 
என்பதுதான்‌. லக்ஷ்மி ஷா, காளிதாசன்‌ ஆகியோரைப்‌ போன்ற 
கவிஞர்கள்‌ பேண்ட்ரேவை ஈர்த்ததற்கான முதன்மையான 
காரணங்களில்‌ ஒன்று, அவர்கள்‌ எழுதிய பிரார்த்தனைப்‌ 
பாடல்களின்‌ அற்றலும்‌ அழகும்தாம்‌. அவர்களிடம்‌ அவர்‌ 
குறிப்பாக வியந்துகண்டது யாதெனில்‌, இறைத்தன்மையின்‌ 
பல்வேறு கருத்துகளை, ஒன்றுபடுத்தப்பட்ட ஓரே கருத்தாக 
ஒன்றிணைப்பதற்கு அவர்களுக்கிருந்த ஆற்றல்தான்‌. 


கங்காவதாரணா' வின்‌ இறுதிப்பகுதியாக அமைந்துள்ள 
எட்டுக்‌ கவிதைகளில்‌ ஏழினை ஓரு தொகுதியாக வருணிக்க, 
பேண்ட்ரே 'அனுபவ கீதா' என்கின்ற சொல்லைப்‌ 
பயன்படுத்தியுள்ளார்‌. இந்த ஏழில்‌, “சரஸ்வதி சுக்தா', அக்னி 
சுக்தா', “தும்பி! அகியவை உள்ளடங்கும்‌. 'அனுபவ காவியம்‌” 
அல்லது மெய்ப்பொருள்‌ கவிதைக்குக்‌ கன்னடத்தில்‌ ஒரு நீண்ட 
பாரம்பரியமே உள்ளது. பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ 
வசனகாரர்களே அதனைத்‌ தோற்றுவித்தவர்கள்‌ என்று கூறலாம்‌. 
'தும்பிட்டு ஹாலகேரி' (ஹாலகேேரி குட்டை நிரம்பியுள்ளது), 
'சுவரூபதீபா', 'சன்ன சோமவாரா' போன்ற பேண்ட்ரேவின்‌ 
பிற்காலக்‌ கவிதைகள்‌ சிலவற்றில்‌, மெய்ப்பொருள்‌ பாங்கு, 
முழுஅளவில்‌ அழுத்தந்திருத்தமாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 
'அனுபவம்‌' அல்லது மெய்ப்பொருள்‌ பட்டறிவு என்பது பற்றிய 
பேண்ட்‌ ரேவின்‌ கருத்து என்ன என்பது, 'விசார மஞ்சரியில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள அனுபவ சுவரூடா' என்னும்‌ ஒரு தொடக்குக்காலக்‌ 
கட்டுரையிலும்‌, 'மனவந்தாரா'வில்‌ முதலில்‌ வெளியிடப்பட்ட. 
தன் வரலாற்றுக்‌ கட்டுரையான 'காவ்யோத்யோகா விலும்‌ 
பெரும்பாலும்‌ காணப்படுகிறது. அவரைப்‌ பொறுத்தஅளவில்‌, 
மெய்ப்பொருள்‌ பட்டறிவு என்பது, புலன்களின்‌ உணர்வுகளின்‌ 
மூலமாக வருகின்ற இயல்பான பட்டறிவான 'அனுபவத்தின்‌ ஒரு 
விரிவாக்கமாகவே இருந்தது. 'அனுபவமும்‌ அனுபாவழும்‌ 
ஒன்றல்ல: அவை ஒன்று போன்றவை' என்று அவர்‌ கூறுகின்றார்‌. 
அனுபவம்‌-முடிவான- தன்று; 'அனுபாவத்‌'திற்கு அது ஓர்‌ ஏணி. 
தன்னைப்‌ பற்றியே கூறுகையிலுங்கூட, “என்‌ மெய்ப்பொருள்‌ 
பட்டறிவானது என்‌ வழக்கமான பட்டறிவினின்று மிகவும்‌ 
தொலைவில்‌ உள்ள ஒன்று அன்று” என்று அவர்‌ கூறுகின்றார்‌. 


'பால்ய காண்டத்தில்‌ ஒரு பாடல்‌ உள்ளது அது, இப்பொருள்‌ 
பற்றிய அவருடைய கருத்து என்ன என்பதை ஒரு செம்மையான 
வாய்பாடு வடிவத்தில்‌ வழங்குகிறது; அது பின்வருமாறு: 


பாவம்‌-அனுபவம்‌-பாவம்‌-அனுபாவம்‌. 


“எவ்வளவுதான்‌ வனப்புகளையும்‌ கலைநுட்பத்தையும்‌ 
பெற்றவையாக இருந்தாலும்‌ சரி, பயன்முறை சாராத-முற்றிலும்‌ 
மெய்ப்பொருள்‌ தன்மை வாய்ந்த கவிதையானது, வழிகாட்டும்‌ 
கைப்பந்தம்‌ எதையும்‌ அளிப்பதில்லை. அது ஒரு மலடி!” - என்று, 
மெய்ப்பொருள்‌ கவிதையைப்‌ பற்றி ஸ்டாப்‌ஃபோர்டு புரூக்‌ 
என்பார்‌ கூறியுள்ள கூற்றை அவர்‌ மறுத்து, “மெய்ப்பொருள்‌ 
கவிதை என்பது ஒரு மலடியன்று; ஒளி (விளக்கு) என்பது ஒரு 
வறண்ட ஒளிக்கீற்றுமன்று” என்று அவர்‌ கூறுகின்றார்‌. 


தொடக்கக்‌ காலகட்டத்தின்போதேகூட, 'மத்யா' (மது), 
'தும்பி' போன்ற மெய்ப்பொருள்‌ கவிதைகளை பேண்ட்ரே 
எழுதியுள்ளார்‌. அவை, மெய்ப்பொருள்‌ பட்டறிவை 
வெளிப்படுத்துவதற்குப்‌ புலனுணர்வு அணிநயத்தை அவர்‌ 
வெற்றிகரமாகப்‌ பயன்படுத்தியுள்ளதை எடுத்துக்காட்டுகின்றன. 
ஆனால்‌ பிந்தைய காலகட்டத்தின்போது அவர்‌ எழுதிய 
மெய்ப்பொருள்‌ கவிதைகள்‌, எடுத்துக்காட்டாக, 'சுவரூப தீபா', 
சன்ன சோமவாரா', 'தும்பிட்டு ஹாலகேரி' போன்றவை 
முற்றிலும்‌ வேறுவகையினைச்‌ சேர்ந்தவையாக உள்ளன. 
சவரூபா'வைப்‌ பற்றிச்‌ சுருக்கமாக இங்கே காண்போம்‌: 


சுவரூப தீபா 


ஒளியானது. காதலை இருட்டாக ஆக்கிய போது; 
நிலவு பிறநீதது: 

பக.ற்பொழுது நழுவிச்சென்றது 
வெறுமையானது, விண்மன்களின்‌ 
௮ரண்மனையாக ஆயிற்று. 


என்‌ தோனின்மிது கையைம்‌ போட்டு, 
காற்று இவ்வாறு குசுகுசுதீதது!- 

“வர, நாம்‌ செல்வோம்‌!” 

“இப்போது ஏன்‌ இந்த நெருங்கிய நட்பு? 


1 42 


தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கரலந்தரமீத்திய இந்தக்‌ கரத.ற்‌ சமிக்ஞை ஏண்‌?” - 
என்று நான்‌ வினவினேன்‌, 


தொலைதார வில்வண்டிகளின்‌ மணிகளோ 
கில்‌ வண்டின்‌ கிற்ச்சொலியோ 

என்ன சொல்லி அழைத்ததுவோ 

எனக்குத்‌ தெரியாது; இதை 

நான்‌ ஆணையிட்டுக்‌ கூறுகின்றேன்‌. 


பனிக்காலத்துக்‌ குளிர்‌ என்னை 
இறுக்கமாகப்‌ புற்றி)க்கொண்டது; 
மின்னலடிக்கும்‌ சக்கிழுக்கிக்கல்‌ 

(மகத்தை& காட்டிற்று. 

நன்கு தெரிந்த காட்சிதான்‌: 

உடவோடு உடலாக, கைகோத்துக்கொண்டு, 
விரல்களும்‌ இதயங்களும்‌ ஆடின. 


என்‌ விரலிலிருந்த மோதிரம்‌ 

நழுவி விழுந்தது: 

பூவோ; செடிக்கு ஓரு பாரமாக அமைந்தது) 
அடையாளம்‌ முக்கியமன்று, 

அங்கீகாரம்‌ உண்டா என்பதே முக்கியமானது 
காதல்‌, வாணிகம்‌ அன்று. 


கரதோடு காதாகப்‌ பேசும்‌ சொற்கள்‌, 

மோகச்‌ சுருள்களிலிருந்து வந்தனை 

நினைவு என்பது கானரூபம்‌ 

பாவமோ ஆன்மாக்களை ஒன்றுடன்‌ ஓன்றாக 
இணைக்கின்றது 

சுவரூபம்‌ மட்டுமே தீபம்‌ ஆகும்‌7 


வேதாந்த மொழியில்‌ சொல்வதாயின்‌, சுவரூபம்‌ என்பது 


அகம்‌; சுவரூப ஞானம்‌ என்பது, இதத்திலிருந்து அகத்தைப்‌ 





பிரிப்பதன்மூலம்‌ எய்தப்படுவதாகும்‌. பேண்ட்ரேவும்‌ இந்தச்‌ 
சொற்களை, வேதாந்தப்‌ பொருளிலேயே பயன்படுத்துகின்றார்‌. 
இக்‌ கவிதையைப்‌ பற்றிய ஒரு சுருக்கமான குறிப்பில்‌, சுவரூபம்‌ 
என்பதை 'நான்‌' என்றும்‌ 'நான்‌ மட்டுமே' என்றும்‌ அவர்‌ 


அழகுணா்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 143 





விளக்குகிறார்‌. இந்தக்‌ கவிதையில்‌ அவர்‌ பயன்படுத்துகிற சில 
சொற்களுக்கு, எடுத்துக்காட்டாக, 'நெனகு', 'குருகு', 'கான' 
போன்றவற்றிற்கு, அல்லமப்பிரபு போன்ற வசனகாரர்களின்‌ 
மெய்ப்பொருள்‌ கவிதையில்‌, தனித்தனி வரலாறே உண்டு. 


இக்‌ கவிதையில்‌ வரும்‌ 'காற்று' என்பது, எதற்குக்‌ குறியீடு 
என்பது பற்றி நாம்‌ உறுதியாக எதுவும்‌ கூறமுடியாதென்றாலும்‌, 
'கண்ணுக்குத்‌ தெரியாத ஒரு சக்தி, அதாவது, அன்மாவின்‌ சாரம்‌; 
அதை நிழலானது மறைக்கின்றது என்பதாக அதை நாம்‌ கற்பனை 
செய்து காணலாம்‌ நீண்ட காலமாகப்‌ பிரிந்திருந்த இரு 
நண்பர்களின்‌ இணைவுதான்‌, தோற்றம்‌ மற்றும்‌ சாரத்தின்‌ 
இணைவு, அதாவது, மெய்ப்பொருள்‌ பட்டறிவாகும்‌. 


பேண்ட்ரேவின்‌ பிற்காலச்‌ சிறந்த கவிதைகளில்‌ ஒன்றான, 
“சன்ன சோமவாரா' என்பது, கவிதைப்‌ படைப்பு என்கின்ற வகையில்‌ 
பார்த்தால்‌, பாவம்‌ அனுபாவமாக உருமாறுவதையும்‌, 
அனுபவத்திலிருந்து மீண்டும்‌ பாவமாக பழைய நிலைக்கு 
மீள்வதையும்‌ அழகாக விளக்கும்‌ ஒரு படைப்பாகும்‌. 'தும்பிட்டு 
ஹாலகேரி' எனுங்‌ கவிதையோ, முற்றிலும்‌ சொந்தத்‌ தனி வாழ்க்கை 
என்கின்ற கருத்திலிருந்து, ஆழமான புராண மற்றும்‌ நுண்பொருள்‌ 
கருத்துகள்‌ வரையிலும்‌ பல்வேறு வியத்தகு தொனிப்‌- 
பொருள்களைப்‌ பெற்றிருக்கின்றது. ஹாலகேரியில்‌ மூழ்கவிருந்த 
நிலையிலிருந்து மயிரிழையில்‌ அவர்‌ தப்பிய, குழந்தைப்‌ பருவத்து 
நிகழ்ச்சியைச்‌ சுற்றி, ௮க்‌ கவிதை படைக்கப்பட்டுள்ளது. தன்‌ 
தாயான அம்பிகாவால்‌ அவர்‌ மீட்கப்பட்டார்‌. பார்வதிக்கும்‌ அவன்‌ 
மகன்‌ கணபதிக்கும்‌, கவிஞரின்‌ தாய்க்கும்‌ கவிஞருக்குமிடையேயான 
இணையொப்புமை, கடந்த காலத்தை நோக்கிய மெய்ப்பொருள்‌ 
பயணத்திற்கு அடிப்படையாக அமைந்துவிட்டது. 


பேண்ட்ரேவின்‌ பிற்காலக்‌ கவிதைகளைப்‌ பற்றி 
அறிந்துகொள்வதற்கான தடக்குறிப்புகளை அளிக்கின்ற பல 
கவிதைகள்‌, 'அரலு மரலு'வில்‌ உள்ளன. இவற்றில்‌ மிக மிக 
அதிகமாக மறைபொருளை வெளிப்படுத்திக்காட்டுவது, 'கண்டு 
தானே ஒலகோண்டு' (பார்த்தவற்றை அப்படியே 
ஈர்த்துக்கொள்வது) என்கிற ஒரு கவிதையாகும்‌. அதிலிருந்து சில 
அடிகளை எடுத்து, மொழிபெயர்த்துத்‌ தருகின்றேன்‌: 


144 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


வெப்பம்‌ வெளிச்சம்‌ ஓளிர்ய 

இம்‌ மிரபஞ்௪த்தைக்‌ சவருகிற்ற 

காற்று வெளியின்‌ காந்தசக்தி - 

இவை அனைத்தும்‌ என்‌ மூச்சில்‌ நிறைநீது, 

அதை ஒரு சவிதையாக ஆக்குவது ஏம்போது? 
அம்போது வாணற்தான்‌, அதன்‌ உடற்பகுதியாக இருக்கும்‌ 
விண்மீன்கள்‌, அதன்‌ முடியாக இருக்கும்‌/ 


இறுதி இரண்டு அடுி.களில்‌ உள்ள வானம்‌ - முடி என்கின்ற 
இணைப்பு, வானவீரர்‌ அல்லது சிவனின்‌ தோற்றத்தை 
உருவாக்குகின்றது; அவருக்கு, வானமே முடியாகும்‌. பூதங்கள்‌ 
அனைத்தையும்‌ ஈர்த்து உறிஞ்சிக்கொண்டு, சிவனின்‌ ஓர்‌ 
அவதாரமாக இருந்திடும்‌ ஒருவகைக்‌ கவிதையைப்‌ படைத்திட 
பேண்ட்ரே இப்போது விரும்புகின்றார்‌. ஓ, ஹடே! என்கின்ற 
கவிதையில்‌, மாறுதல்‌ காலத்தின்‌ தொடக்கக்கட்டத்தில்‌ தனக்குத்‌ 
தானே அவர்‌ அமைத்துக்கொண்டதைவிட, பேராசை மிகுந்த ஒரு 
திட்டமாகவே இது ஐயத்திற்கிடமின்றி அமைந்துள்ளது. அனால்‌ 
கவிதையின்‌ தரமானது, கவிஞன்‌ வாழும்‌ வாழ்க்கையின்‌ 
தரத்தையும்‌ அவன்‌ ஈட்டிய விழிப்புணர்வையும்‌ பொறுத்தே 
அமைந்திருக்கின்றது என்பதை பேண்ட்ரே அறிந்திருந்தார்‌. 
'சாவித்திரி' என்னுங்‌ கவிதையை மொழிபெயர்க்க முனைந்து 
அதில்‌ வெற்றியடையாமற்‌ போனதற்குப்‌ பின்னர்‌ ஒரு விரக்தியுற்ற 
மன நிலையில்‌ எழுதப்பட்டதான அட பரிடே நுடி சபாஹுடே' 
(தெளிவான ஒலி) எனும்‌ ஒரு கவிதையில்‌ அவர்‌ பின்வருமாறு 
கூறுகின்றார்‌; 


வேததிதைவிடம்‌ பெரியதாக 

வசனத்தை விடச்‌ கிறியதரகச்‌ 

சொற்களை ஏழுப்பிக்‌ 

குவியல்‌ குவியலாக விசி. முடியம்‌ 

ஆனால்‌, "அந்த! வாழ்க்கையை வாழிந்திடாமல்‌, 
"அந்தி அறிவை அறிந்திடாமல்‌, 

எவ்வாறு! சுருதியானது வரமுமு./ம2 


ஓர்‌ அகக்காட்சிக்‌ கவிஞன்‌ சந்திக்க வேண்டியிருக்கும்‌ 
சிக்கல்கள்‌ அனைத்தையும்‌ பேண்ட்ரே முழுமையாகவே 
அறிந்திருந்தார்‌ என்பதை, 'இந்திரஜாலா' எனும்‌ அவருடைய 


கவிதையிலிருந்து காணலாம்‌. அதில்‌, அகக்காட்சியை 
முழுமையாகவே தொடர்ந்து பிடித்துவைத்திருப்பதிலும்‌, அந்த 
அகக்காட்சிக்‌ குறியீட்டைச்‌ சொற்களில்‌ குமூஉக்‌ குறியாகத்‌ 
தொகுத்துச்‌ சொல்வதிலுமுள்ள இடர்ப்பாட்டைப்‌ பற்றி அவர்‌ 
கூறுகின்றார்‌. ஆயினும்‌, தன்‌ சிக்கல்கள்‌ சிலவற்றிற்கு அவர்‌ 
தீர்வுகளையும்‌ காணவே செய்தார்‌. 'உத்தராயணா'வில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள 'காண்கே' (காண்கை) என்னும்‌ ஒரு கவிதையில்‌ 
அவர்‌ பின்வருமாறு கூறுகின்றார்‌: 


"ஓர்‌ அகக்காட்கியை அளிம்பதற்கு, 
மேரு மலையின்‌ மிது ஏறு.” 


இது, முழுமையான அகக்காட்சியின்‌ அருமையை 
உறுதிப்படுத்துவதாகும்‌. கவிதை மொழிக்கு உள்ள வரம்புகளைப்‌ 
பற்றியுங்கூட, அவர்‌ தனக்குத்‌ தானே இணக்கங்கண்டுள்ளதாகத்‌ 
தோன்றுகிறது; இதை 'மாட்டு-மெளனா' (பேச்சு-மெளனம்‌) எனுங்‌ 
கவிதையில்‌ காணலாம்‌. 


ஏற்கெனவே நான்‌ குறிப்பிட்டுள்ளவாறு, பேண்ட்ரேவின்‌ 
பிற்காலக்‌ கவிதைகளானவை அகக்காட்‌.சிக்‌ கவிதைகள்‌, 
நுண்பொருள்‌ கவிதைகள்‌, எண்களின்‌ கவிதைகள்‌ என்கிற மூன்று 
முதன்மை வடிவங்களை மேற்கொள்கின்றன. இவற்றில்‌ 
ஒவ்வொன்றுமே தனித்தனி கூறுகளைப்‌ பெற்றிருக்கின்றது. 
அகக்காட்‌சிக்‌ கவிதையின்‌ தொடக்கத்தை 'ஹக்கி ஹாருட்டிடே 
நோடிதிரா' (பறவை பறக்கின்றது, பார்‌!) போன்ற கவிதையில்‌ 
காணலாம்‌. இக்‌ கவிதை, முதல்‌ தொகுப்பான :கரி'யில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளது. 'ஹக்கி ஹாருட்டிடே' என்பது, காலத்தைப்‌ 
பற்றிய ஓர்‌ அகக்காட்சியாகும்‌. அது, கவிஞருக்கு அண்டவெளிப்‌ 
பறவையாகத்‌ தோன்றுகிறது. பகலும்‌ இரவும்‌, அதன்‌ பல 
வண்ணங்கலந்த சிறகுகள்‌; சூரியனும்‌ சந்திரனும்‌, அதன்‌ கண்கள்‌, 
அதன்‌ கழுத்தைச்‌ சுற்றிலும்‌ இருப்பது, விண்மீன்களின்‌ மாலை. 
பறவையாகிய காலம்‌, அழிப்பவனாகவும்‌ இருக்கிறது; 
படைப்பவனாகவும்‌ இருக்கிறது. அது பழையனவற்றைக்‌ 
கொல்லுகிறது; ஆனால்‌ புதியனவற்றை ஊளட்டிவளர்க்கிறது 
காலத்தை ஒரு பறவையாகக்‌ காட்டும்‌ அணிநயமானது, கன்னடக்‌ 
கவிதைக்கு ஒன்றும்‌ புதியதன்று; அனால்‌ அது பேண்ட்ரேவின்‌ 
கையில்‌ புத்துயிர்‌ பெற்றுச்‌ சிறகடித்துப்‌ பறக்கத்‌ தொடங்குகிறது 


145 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


பிற்காலக்‌ கவிதைகளில்‌ பேண்ட்ரேவின்‌ குறியீடானது, 
புதிய பரிமாணங்களை மேற்கொள்கின்றது, 'ஹிருதய சழுத்திரா' 
(இதயப்‌ பெருங்கடல்‌) எனுங்‌ கவிதையிலும்‌ 'மகா பிரஸ்தானம்‌' 
எனுங்‌ கவிதையிலும்‌ இந்த வகையினைச்‌ சேர்ந்த பிற 





கவிதைகளிலும்‌ உள்ளதுபோல, ஆன்மிக அகக்காட்சிக்கான ஓர்‌ 
ஊர்தியாக அகின்றது. 'ஹிருதய சழுத்திரா' பற்றிய ஒரு குறிப்பில்‌ 
பேண்ட்ரே பின்வருமாறு கூறுகின்றார்‌: 'மீ உயர்‌ மனோ நிலை 
வெளிப்பாட்டினை' ஸ்ரீ அரவிந்தர்‌ எய்தியதைப்‌ பின்பற்றி, 
அப்பாலிருந்து வரும்‌ அழைப்பை நினைவூட்டிக்‌ கொண்டபோது- 
தான்‌, இக்‌ கவிதைக்கான முனைப்பு தோன்றிற்று. இக்‌ கவிதை 
பதினான்கு அடிகளைக்‌ கொண்டுள்ளது. அனால்‌ நுட்பமாகப்‌ 
பார்த்தால்‌, ஈரேழ்வரிப்‌ பா வகையினைச்‌ சேர்ந்தது அன்று. முதல்‌ 
நான்கு அடிகளில்‌, நன்கு தெரிந்த பெருங்கடல்‌ என்னும்‌ 
குறியீட்டைப்‌ பயன்படுத்தி ஒரு புதிய அம்பரத்தை 
உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி காணப்படுகின்றது. இங்கே அது, 
'பொன்நீரால்‌ அன ஒரு பெருங்கடல்‌'. அதன்‌ கரைகளோ, நீல 
நிறம்‌. அதன்‌ அலைகளோ, ஒரு மின்னற்‌ கூட்டமாகவுள்ளன. அது 
உள்ளுக்குள்ளே, இதயத்திற்குள்‌ இருக்கின்றது. அடுத்த நான்கு 
அடிகள்‌, கவிஞர்‌ செவிமடுத்த அழைப்பை வருணிக்கின்றது. அது 
ஒரு பேரலையைப்‌ போல அவருக்கு வந்திருக்கிறது. இந்த 
அடிகளின்‌ ஓசைநய ஓட்டம்‌, ஒரு பெருங்கடவிலிருந்து பொங்கி 
எழுகின்ற அலைகளைக்‌ குறித்துக்காட்டுகின்றது. கவிஞரின்‌ 
ஆன்மாவானது, மனிதனின்‌ முன்னேற்றம்‌ என்கின்ற ஓர்‌ 
அகக்காட்சியை அவருக்குக்‌ கொண்டுவருகின்ற அலையுடன்‌ 
ஒன்றிவிடுகின்றது. 'குனியோனு பாராவில்‌ தன்‌ மகிழ்ச்சி ஈரேழ்‌ 
உலகங்களையும்‌ உள்ளடக்க வேண்டும்‌' என்று அவர்‌ 
விரும்பியதைப்‌ போன்றே, இந்தப்‌ பட்டறிவையும்‌ உலகம்‌ 
முழுவதுடனும்‌ பகிர்ந்தகொள்ளவே அவர்‌ விரும்புகின்றார்‌. இக்‌ 
கவிதையின்‌ இறுதி அடிகளில்‌, புதிய மனிதனின்‌ வருகைக்கும்‌, 
அவன்‌ புதிய தீவுகளுக்குப்‌ பயணம்‌ மேற்கொள்வதற்கும்‌ 
கட்டி யங்கூறுகின்றார்‌ 


பேண்ட்ரேவின்‌ அகக்காட்சி உத்தியின்‌ மற்றொரு கூறு 
யாதெனில்‌, புதிய புராணக்கதைகளைப்‌ படைப்பதாகும்‌. 'தீபடா 
மல்லி', “பாலே' (வாழை மரம்‌), 'கனகா;, 'பராக்கி' ஆகியவை, அவர்‌ 
படைத்துள்ள வெற்றிகரமான புராணக்‌ கதைகளில்‌ சிலவாகும்‌. 
இந்தக்‌ கவிதைகள்‌ அனைத்திலும்‌ பொதுவாகக்‌ காணப்படும்‌ கூறு 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 147 


யாதெனில்‌, அவை அனைத்துமே 'பக்தி' எனும்‌ பாடுபொருளைச்‌ 
கற்றியே எழுப்பப்பட்டவையாகும்‌. 'பக்தி' என்னுங்‌ கருத்து பற்றித்‌ 
தத்துவ அறிஞர்கள்‌ விரிவாக விளக்கவுரை அளித்துள்ளனர்‌. இந்த 
உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற கவிதைகள்‌, பல உள்ளன; 
அனால்‌ இக்‌ கருத்தும்‌ உணர்ச்சியும்‌ ஒரு தோற்றப்படிமமாக உ 
மேற்கொள்வதென்பது, மிகமிக அரியதாகும்‌. நுட்பமாகச்‌ 
சொல்வதாயின்‌, இதுதான்‌ பேண்ட்ரேவின்‌ பக்திப்‌ புராணங்களின்‌ 
சாதனையாகும்‌. 


பேண்ட்ரேவைப்‌ பொறுத்தஅளவில்‌, கவிதைப்‌ படைப்பு 
என்பது ஒருவகை யோக வடிவமாகவே இருந்தது. கவிதை 
உத்திகளை அவர்‌ வருணிப்பதுங்கூட, யோகத்‌ துறைச்‌ சொற்கள்‌ 
பொதிந்தனவாகவே இருக்கின்றது. இவ்வாறு 'மோடா' (வேகம்‌), 
மிஞ்சு' (மின்னல்‌), 'எலாகிட்டே' போன்ற கவிதைகள்‌, 'தியான 
ஜனிதா' கவிதைகளென்று அல்லது தியானத்திலிருந்து பிறந்த 
கவிதைகளென்று வருணிக்கப்படுகின்றன; 'இதோ ஜீவா' 
(இதுதான்‌ வாழ்க்கை) போன்ற கவிதைகள்‌, 'நாதனு சந்தனா' 
என்று, அதாவது, மூலாதாரமான ஒலியை எய்தப்படெறுதல்‌ என்று 
வருணிக்கப்படுகின்றது. அத்தகைய கவிதைகளில்‌ இடம்‌- 
பெறுகின்ற செயற்பாடு, ஒருவகை 'சாதனா' வாகும்‌. இந்த 'சாதனா' 
வெற்றிக்குரியதாகிறபோது கவிதையானது ஒரு புதிய வடிவத்தை 
மேற்கொள்கின்றது. சரியான பொருளில்‌ பார்த்தால்‌, இவைதாம்‌ 
அகக்காட்சிகள்‌. தன்‌ கவிதைகளில்‌ பலவற்றை அகக்காட்சிகள்‌ 
என்று வழங்கியதன்மூலம்‌, எவ்வாறு இந்தக்‌ கவிதைகளை 
அணுகிப்பார்க்க வேண்டும்‌ என்பதையும்‌ பேண்ட்ரே குறிப்பாக 
உணர்த்தியுள்ளார்‌. 'அரலு மரலு'வில்‌ உள்ள 'விசுவரூப தரிசனா”, 
கனாசு', 'சஹஸ்ரதந்திரிநிஸ்வனதந்தே';, 'நாக்கு தந்தி, 'சிசுமாரன 
லாலி' ஆகிய சில மிக நுண்ணயக்‌ கவிதைகள்‌, இத்த வகையினைச்‌ 
சேர்ந்தவையாகும்‌ 

'விசுவரூப தரிசனா' என்பது, காட்சிக்கே உள்ள சிக்கலான 
தன்மையைப்‌ பற்றிக்‌ கூறுவதாகும்‌. இக்‌ கவிதை எழுந்த 
தறுவாயினைப்‌ பற்றிய ஒரு சுருக்கமான குறிப்பில்‌, பேண்ட்ரே 
பின்வருமாறு கூறியுள்ளார்‌: “அர்ச்சுனன்‌, விசுவரூப 
தரிசனத்திற்காக வழிபடுகின்றான்‌; ஆனால்‌ அதன்‌ ஒரு பகுதியாக, 
அபிமன்யு கொலையுண்ட காட்சி அவனுக்குக்‌ காட்டப்படும்‌- 
போது, அவனால்‌ அதற்குமேலும்‌ அதைத்‌ தாங்கிக்கொண்டு நிற்க 
முடியவில்லை; 'சிரத்தா' போதுமென்றே அவனுக்குத்‌ 


1 48 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


தோன்றுகிறது. மனித மனம்‌ மாண்டாலொழிய, எந்த 
உண்மைக்காட்சியினால்‌ மட்டுமே மமெய்ம்மையைப்‌ 
பற்றிக்கொள்ள முடியுமோ அந்த உண்மைக்‌ காட்சியினை மனிதன்‌ 
ஒருபோதும்‌ எய்தமாட்டான்‌”. இக்‌ கவிதை எழுப்புகின்ற சிக்கல்‌ 
என்னவெனில்‌, அப்படியே அவை நமக்கு வழங்கப்படுகின்றன 
என்றே வைத்துக்கொண்டாலும்‌, எந்த அளவிற்கு நம்மால்‌ ௮ம்‌ 
மெய்ம்மைக்‌ காட்சிகளைக்‌ காணவோ பெறவோ இயலும்‌ 
என்பதுதான்‌. இதே போன்ற ஒரு சிக்கலைச்‌ சந்தித்தபோது, 
எலியட்‌, “மனித குலத்தால்‌ மெய்ம்மையை அப்படியே ஏற்றுத்‌ 
தாங்கிக்கொள்ள இயலாது” என்கின்ற முடிவிற்கு வந்தார்‌. 


'நிருத்திய யக்ஞா' என்பதோ, அகக்காட்சித்‌ தொகுதியில்‌ 
பேண்ட்ரேவின்‌ சாதனைக்கு, நான்‌ எடுத்துக்காட்டும்‌ இறுதி 
எடுத்துக்காட்டாகும்‌. இந்தக்‌ கவிதையின்‌ தொடக்கப்‌ பகுதிகளை 
மட்டுமே தான்‌ மொழிபெயர்த்துத்‌ தந்துள்ளேன்‌: 


நிருத்திய பக்ஞா நடன வேள்வி) 


குன்றின்‌ உச்சியிலிருந்து, மயில்‌ தன்‌ கொண்டையை 
உயர்தீதி, இவ்வாறு அழைக்கின்றது: 


"மேகங்கள்‌ இங்கே உள்ளன்‌. அவை நமக்கு 
மின்னலை, இடியை, மழையைக்‌ 
கொண்டுவருகின்றன. 
உலகம்‌ புலம்பிக்கொண்டிரகக, தாண்டவத்தை 
வாகிகத்துடனும்‌ சிரிப்புடனும்‌ கலந்தே, 
மமிலானது, தியானத்தில்‌ மூழ்கித்‌ 
தன்னந்தனியாக அம்‌.க்கொண்டிருக்கின்றது. 


எல்லா திக்குகளிலும்‌ இருள்‌ சூழ்ந்திருக்கிறதே, ஐ, 

சிண்டு! ஓ. திரிதண்டி!” 
உங்களோடு உங்கள்‌ தோழியான சாமுண்டி! இதுதான்‌ 
உலசதீதின்‌ முடி வோ? 

சழிவெள்ளமோ?? நிலைபேற்றுக்‌ காலத்தில்‌ 
ஷிடுசலையோரீ 

தக்கா தை, தை திக்கி தக்க தா! - இவ்வாறு 
மழையின்‌ ஓசைநயம்‌ கேட்கிறதே! 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 1 49”. 


மலைகளிலும்‌ பள்ளாத்தாக்குகளிலும்‌ ஆறு! 
நடனமாடுகிறதே! அதன்‌ ஓசைநயமும்‌ அதுவோ 
கட்டியங்கூறப்பட்ட அறுவடையானது, வளரும்‌ 
பயிருஃகேற்ப நடனமாடுகிறது. 
உயிர்க்குல மனைத்திற்கும்‌ி, பருவங்களுக்கு 
'அரசனானவன்‌ அளித்திட்ட பரிகில்‌ இது, 
ஓ, குமரா! காலற்தாழிதீதாதே! ௦/௦ வந்து 
அறுவடையை நிறை அறுவடையாக்கு!' 
ஓ, நண்பா! ஓ, மகிழீச்சியான தோழனே! ஆயிரம்‌ 
மயில்கள்‌, இங்கே கார்த்திகை 
மண்ணின்‌ கூதிரீப்பருவ ஓளி ர்வுடன்‌ ஓளி விடுகின்றன, 
ஆரனம்‌/ 


பேண்ட்ரேவின்‌ கவிதைகளில்‌, மயிலானது எப்போதுமே 
மகிழ்ச்சியின்‌ குறியீடாகவே உள்ளது. மயிலின்‌ நடனம்‌, ஒரு 
வேள்வி; ஏனெனில்‌, அது குறியீடாகக்‌ காட்டுகின்ற மழையானது, 
உயிர்வாழ்‌ இனம்‌ அனைத்திற்குமே மகிழ்ச்சிக்கான 
மூலாதாரமாகும்‌ மயிலின்‌ அழைப்பு, மழைக்காகவும்‌ அதேபோது 
குமரன்‌ அல்லது இமையை அழிப்பவனாகிய சண்முகனுக்காகவுஞ்‌் 
சேர்த்துத்தான்‌. இக்‌ கவிதையில்‌, கருதியே, சாங்கியக்‌ 
குறியீடொன்றும்‌ புகுத்தப்பட்டுள்ளது. ஆண்மயில்‌ (மயிற்சேவல்‌), 
'புரூஷா' ஆகும்‌. பெண்மயில்‌ (மயிற்பேடை,, 'பிரகிருதி' அகும்‌. 
எனினும்‌, இங்கே பாத்திரங்கள்‌ தலை€ழாக மாற்றியமைக்கப்‌- 
பட்டுள்ளன. நடனமாடுகிறவர்‌ புருஷா; பிரகிருதியோ, 
சாக்சியாகும்‌. மயில்‌- மழை தொடர்பு, மற்றொரு நிலையில்‌ 
பார்த்தாலும்‌ மண்ணுக்கும்‌ விண்ணுக்கும்‌ இடையே உள்ள 
தொடர்பாகும்‌. கவிஞர்‌ தன்னை மயிலோடு அடையாளங்‌- 
காட்டிக்கொள்கின்ற (அவர்தான்‌, மயிலுக்கான சொற்களைக்‌ 
காண்கின்றார்‌) 'நிருத்திய யக்ஞமானது, 'காவிய யக்ஞீமாசவுமுள்ளது. 
இக்‌ கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால்‌, கவிஞர்‌ மயிலாசவும்‌ 
அவருடைய கவிதை, மயிலின்‌ நடனமாகவும்‌ உள்ளனர்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ தங்கள்‌ அனுபவத்திலும்‌ மகிழ்ச்சியை 
வெளிப்படுத்துவதிலும்‌ ஒப்பானவர்களாகவே உள்ளனர்‌. 


'நாக்கு தந்தி' (நான்கு நரம்புகள்‌) என்னுங்‌ கவிதையே, 
ஒருவேளை, பேண்ட்ரேவின்‌ கவிதைகளில்‌ 'சுருதி காவியத்‌'திற்கான 
மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும்‌ போலும்‌! அது, மிகவும்‌ 


150 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கடினமான ஒரு கவிதையே! அதைப்‌ புரிந்துகொள்வதற்கு மிகுந்த 
துணை தேவை. அனால்‌ நல்ல வேளையாக, கவிஞரிடமிருந்தே 
சில உதவிகள்‌ நமக்குக்‌ கிடைக்கின்றன. வானொலி நேர்காணல்‌ 
ஒன்றில்‌ இக்‌ கவிதையைப்‌ பற்றிக்‌ கருத்துத்தெரிவிக்கையில்‌, 
பேண்ட்ரே பின்வருமாறு கூறினார்‌: மனிதனின்‌ தனி 
அடையாளத்தன்மை, நான்கு வகையானது: 'நானு; 'தானு/, 'நீனு, 
'அனு' என்பவையே அவை. £னு' என்பது, உணர்ச்சிவயப்படு 
நிலையாகும்‌ நோ, நோவு, நோம்பி ஆகியவை, உணர்ச்சிவயப்படும்‌ 
நிலைகளின்‌ தனித்தன்மை வாய்ந்த வடிவங்களாகும்‌, வேதனையாக 
மாறும்போது, விளைபவையாகும்‌. நான்‌ என்னையே 
பார்த்துக்கொள்ள முடியாது; ஆம்‌, என்‌ முகத்தையே கூட! 
இருந்தும்‌ அதை நான்‌ நேசிக்கின்றேன்‌. இதுதான்‌ 'நானு' 
(அதாவது, 'நான்‌' எனப்படுவது). நீ என்னை, நான்‌ எவ்வாறு 
இருக்கிறேன்‌ என்பதைக்‌ காணமுடியும்‌; அனால்‌ என்‌ 
உணர்ச்சிவயப்படு நிலையில்‌, நீ பங்கெடுத்துக்‌ கொள்ளமுடியாது. 
இதுதான்‌ 'நீனு' (அதாவது 'நீ) எனப்படுவது. 'தானு' என்பதோ, 
ஏற்றுக்கொள்ளப்படும்‌ உயிராகும்‌; அதாவது “தத்தர்‌; 'அனு' 
என்பதோ, ஏற்றுக்கொள்கின்ற அதாவது, சரணாகதி மூலமாகத்‌ 
தன்னைத்‌ தானே கண்டறிந்துகொள்கின்ற ஒன்றாகும்‌. 
சுவத்மயதனா விச்ராந்தம தாம்‌ வந்தே பிரதியம்‌ சுபம்‌' - இந்த 
நான்கு நரம்புகளும்‌ நன்றாக மீட்டப்படும்பொழுது, 
சிறப்பியல்புகள்‌ அனைத்தும்‌ கொண்ட பிற இசையினை 
எழுப்பிட முடியும்‌. நம்‌ உதவிக்கு வருகின்ற மற்றோர்‌ அதாரம்‌ 
என்னவெனில்‌, இக்‌ கவிதையின்‌ கட்டமைப்புப்‌ பற்றிக்‌ கவிஞர்‌ 
கூறியுள்ள பின்வரும்‌ கருத்தாகும்‌: “ நாக்கு தந்தியின்‌ நான்கு 
பகுதிகள்‌, ஒரு பாவத்தின்‌ நான்னு கூறுகளாகும்‌. முதலாவதில்‌, 
ஒலிகள்‌ மேலோங்கி நிற்கின்றன; இரண்டாவதில்‌, தோற்றப்‌- 
படிமங்களின்‌ வரிசைத்தொடர்‌ ஒன்று இருக்கின்றது; மூன்றாவது, 
வினா-விடை வடிவத்தில்‌ உள்ளது. இறுதியோ, ஏறக்குறைய 
முதலாவது பற்றிய வெளிப்படையான கருத்துரையாகும்‌. 
இவைதாம்‌, அந்த நான்கு நரம்புகள்‌”. 


இவ்வாறு, 'நாக்கு தந்தியிலேயே, பிஜாக்க்ர மந்திரமும்‌, 
ஒரு புனைவியற்‌ கவிதையும்‌, நாடக அமைப்பும்‌, ஒரு கூற்று 
வாசகமும்‌ - ஆகிய இவையனைத்தும்‌ ஒன்றுசேர்ந்து மேலும்‌ 
வலுவூட்டிய ஓர்‌ ஒற்றை அகக்காட்சி அடங்கியுள்ளது. இவ்வளவு 
உதவி அமைந்திருந்துங்கூட, இக்‌ கவிதையின்‌ முழுமையான 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 151 





தனிச்சிறப்பை (உட்பொருளை)ப்‌ புரிந்துகொள்வதென்ப து, 
எளிதானதாக இல்லை; ஏனெனில்‌, அதன்‌ புதிய கட்டமைப்பும்‌ 
புதிய வெளிப்பாட்டு முறையும்தான்‌. இக்‌ கவிதையைப்‌ பற்றிய 
உண்மையை உணர்வதற்காக, அதன்‌ முதலாவது பகுதியை 
மொழிபெயர்த்துக்‌ கழே தருகிறேன்‌: 


'அ௦/ மற்றும 'இவ/வின்‌ 
நல வுடனு.மிீ "நீவ டனும்‌ 
"ஆனு? மற்றும்‌ 'தாறு/ வின்‌ 
இசை சேர்க்கப்படுகிறது. 


நாறு! மற்றும்‌ "நீனு வின்‌ 
எனக்கும்‌ உனக்குமான 
இந்தச்‌ சண்டைதான்‌ என்ன? 
எனக்குத்‌ தெரியவில்லை. 


நன்கு நரம்புக்‌ கருவியின்‌ 
நான்கு பாதங்களின்‌ 

நான்கு ஓலிகள்‌ 

ஓன்றாகக்‌ கலநீதுவிடுகின்றன. 


எது நலமீபயப்பது? 

எழுப்பப்பட்டது? 

எழு.ச்பப்‌ படாததர? 

இணக்கமென்பது, எல்லா வரம்பு டிம 
ஃடற்துநிற்கின்றது. 


தனக்குத்‌ தானே ஆதாரமாப்‌ அமைந்து, 
செய்கின்ற தியானம்‌ ஒன்று மட்டுமே, 
சாகித்தாரஸ்தாணா ஆகும்‌? 
சாகித்தியத்தின்‌ ரகசியம்‌ அதுவே! 


'நாக்கு தந்தி'யிலாகட்டும்‌, அல்லது அதுபோன்ற பிற 
படைப்புகளிலாகட்டும்‌, கவிதையை மத்திரமாக்குவதென்கின்ற 
குறிக்கோளை பேண்ட்ரே எய்தினாரா என்பது, விவாதத்திற்‌- 
குரியதே; அனால்‌ இதுகுறித்து அவர்‌ தீவிரமாக முயற்சிசெய்தார்‌ 
என்கின்ற செய்தி, இசைப்பாடல்‌ வடிவங்களில்‌ ஒருபுது வழியை 
அவர்‌ உண்டாக்கிக்காட்டியபோது முன்னொரு தறுவாயில்‌ 
தாங்கள்‌ அதை ஏற்றுக்கொண்டது போன்று, பிற கவிஞர்கள்‌ 


152 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 
வணக ட ப ப படப்‌ 0 ம ட வட்ட பட்ட்டம்‌ 


இந்த நோக்கில்‌ அவருடைய வழிகாட்டுந்‌ தலைமையை 
ஏற்றுக்கொள்வார்கள்‌ என்பதற்கான அறிகுறிகள்‌ எவையும்‌ 
தற்போது இல்லையென்றாலுங்கூட, கன்னடத்தில்‌ எதிர்காலக்‌ 
கவிதைக்கான குறியீட்டு முக்கியத்துவத்தைப்‌ பெற்றிருக்கத்தான்‌ 
செய்கின்றது. கன்னடக்‌ கவிஞர்களில்‌ புதிய தலைமுறையினரோ, 
சமூக அநீதி மற்றும்‌ சமூகச்‌ சிக்கல்களை எதிர்த்துக்‌ கிளர்ச்சி 
எழுப்புவதில்தான்‌ மிகுந்த நாட்டமுடையவர்களாக உள்ளனர்‌. 


'நாக்கு தந்தியில்‌ 'பாரத வாக்கியம்‌' எனும்‌ இடத்தைப்‌ 
பிடித்துக்கொண்டிருக்கின்ற 'சிசுமாரன லாலி*க்கு மிகப்‌ 
பெருமளவிற்கு பேண்ட்ரே முக்கியத்துவம்‌ தந்தார்‌. தம்‌ 
ஞானபீடப்‌ பேச்சின்போது இக்‌ கவிதையைக்‌ குறித்தே அவர்‌ 
விரிவாகக்‌ கருத்துரைத்துள்ளார்‌. பேண்ட்ரேவைப்‌ பொறுத்த- 
அளவில்‌, சிசுமாரன்‌ என்பது புதிய மனிதனுக்கும்‌, கவிஞர்‌ தாம்‌ 
முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்த ஸ்ரீ அரவிந்தரின்‌ 
தீர்க்கதரிசனக்‌ கருத்தான புதிய படைப்புக்குமான ஒரு 
குறியீடாகும்‌. 


தம்‌ கவிதை வாழ்க்கையின்‌ தொடக்கத்திலேயே, 
எழுத்தாளரொருவரின்‌ தத்துவத்தையும்‌ நம்பிக்கைகளையும்‌ கலை 
என்கின்ற வடிவத்தில்‌ வெளிப்படுத்த முடியுமா என்கின்ற 
வினாவை எழுப்பி, அதற்கு பேண்ட்ரே விடையும்‌ இறுத்தார்‌: 
“இதுவரை இது செய்யப்படவில்லை; ஆனால்‌ அது! 
இயலாததுமன்று". தத்துவ வேட்கை என்பது, பேண்ட்ரேவின்‌ 
இலக்கியச்‌ செயற்பாட்டில்‌ ஒரு முக்கியமான கூறாகும்‌; அதுதான்‌, 
'உய்யாலே விலிருந்து 'காவிய வைக்காரி' வரையிலும்‌ பல 
கவிதைகளில்‌ முதன்மையான பாடுபொருளாக அமைந்துள்ள து. 
கன்னட மரபில்‌, சர்வக்ஞர்‌, நிஜஞுண சிவயோகி, ஷரீப்‌ ஷாகேப்‌ 
போன்ற தத்துவக்‌ கவிஞர்கள்‌ நடைபோட்ட பாதையும்‌, 
பேண்ட்ரேவுக்கு அருமையானதாகவே இருந்தது. பேண்ட்ரேவின்‌ 
தத்துவக்‌ கவிதையை முழுமையாக ஆராயும்‌ முயற்சியை 
மேற்கொள்வதற்கு, இந்‌ நூலிலுள்ள இடம்‌ என்னை 
அனுமதிக்கவில்லை. அதனால்‌, அவருடைய முக்கியமான தத்துவக்‌ 
கவிதைகளில்‌ இரண்டை, அதாவது, 'சதுரோக்தி' (1978), அவர்‌ 
மறைவிற்குப்பின்னர்‌ 1983இல்‌ வெளியிடப்பட்ட பாலாப்தே' 
ஆகியவற்றைப்‌ பற்றி மட்டும்‌ அராய்வதோடு, நிறைவுகொள்ள 
வேண்டியவனாக இருக்கிறேன்‌. 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 153 


1978இல்‌ வெளியிடப்பட்டிருப்பினும்‌, 'சதுரோக்தி'பில்‌ 
உள்ள கவிதைகள்‌, 'நாக்கு தந்தி' வெளியிடப்பட்ட 1964ஆம்‌ 
அண்டு வாக்கில்‌ எழுதப்பட்டவையே. 'சதுரோக்தி' பற்றிய ஒரு 
கருத்துரையில்‌, பேண்ட்ரே பின்வருமாறு கூறியுள்ளார்‌: “அந்தச்‌ 
சமயத்தில்‌ என்‌ கவிதைகள்‌ இரண்டு நீரோட்டங்களாகப்‌ 
பாய்ந்தன என்று தோன்றுகிறது. சதுரோக்தி'யில்‌ என்‌ கவிதைப்‌ 
புலனுணர்வை இன்னும்‌ ஒரு வழியில்‌ கூர்மைப்படுத்துகின்ற 
பணியைச்‌ செய்திருத்தல்‌ வேண்டும்‌.” அவருடைய இந்தக்‌ கூற்று, 
முற்றிலும்‌ ஞாயமானதே,) ஏனெனில்‌, இந்தக்‌ கவிதைகள்‌, 
நடையிலும்‌ கட்டமைப்பிலும்‌ சொல்வளத்திலும்‌ ஒரு புதிய 
போக்கினை மேற்கொண்டன. டாக்டர்‌ வாமன்‌ பேண்ட்ரே 
சரியாகச்‌ சுட்டிக்காட்டியுள்ளவாறு, ராமதாசரின்‌ 'தாச போதம்‌” 
கனகதாசரின்‌ 'முண்டிகேஸ்‌' (விடு கவிதை), வசனகாரர்சகளின்‌ 
பேடாகுஸ்‌ ஆகியவற்றின்‌ உணர்வுங்கூட 'சதுரோக்தி'யில்‌ 


வெளியிடப்பட்டுள்ளன. 


'சது-ரோக்தி' என்னுஞ்‌ சொல்லுக்கு, இரு வழிகளில்‌ 
பொருள்கொள்ளலாம்‌. அது சுபாஷிதா' என்றும்‌ பொருள்படும்‌; 
அல்லது 'சதுரத்தின்‌ சொற்கள்‌, அதாவது நாலாவது என்றும்‌ 
பொருள்படும்‌. தான்‌ இந்தக்‌ கவிதைகளை எழுதியபோது, 
பரவாணியை ஏற்றுக்கொள்ள அவர்‌ அணியமாக இருந்ததாக 
பேண்ட்ரே கூறியுள்ள கூற்றானது, இரண்டாவது பொருள்‌- 
கோளுக்கு அதரவாக அமைகின்றது. 


சதுரோக்தியின்‌ சந்த வடிவம்‌, தசபடி, அதாவது, பதின்சீர்க்‌ 
கவிதை என வருணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கவிதையிலும்‌ 
ஒரு மையப்‌ பாடுபொருளால்‌ இணைக்கப்பட்ட, முறையே ஒன்று, 
இரண்டு, மூன்று மற்றும்‌ நான்கு அடிகளைக்‌ கொண்ட நான்கு 
கவிதைப்‌ பகுதிகள்‌ அடங்கியுள்ளன. 'பாலபோதே விலிருந்து 
எடுக்கப்பட்ட பின்வரும்‌ கவிதை, தசபடியின்‌ குறியீட்டு 
முக்கியத்துவத்தை விளக்க உதவுகின்றது. 


பத்து ௮அவதாறங்கள்‌ 
நான்கு பெரியவர்கள்‌ 
நான்குவகை குணஇயவ்பு 
இதுதான்‌ அழகு. 


154 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


மற்ற அனைத்துப்‌ புதிர்க்‌ கவிதைகளையும்‌ போன்றே, 
'சதுரோக்தியும்‌ உணர்வாற்றல்‌ (புரிந்துகொள்ளும்‌ சக்தி) பற்றிய 
சிக்கல்களைப்‌ புதிர்களாகப்‌ போடுகின்றது சில கவிதைகளில்‌, 
தனித்தனி கவிதைப்‌ பகுதிகளின்‌ பொருள்‌ குறித்து நம்மால்‌ 
நெருங்கி அறியமுடிகின்றது; ஆனால்‌ அவற்றிற்கிடையேயுள்ள 
தொடர்புகள்தாம்‌ என்னவென்று தெளிவாக விளங்கவில்லை. 
நல்லவேளையாக, புரிந்துகொள்வதில்‌ ஏமாற்றத்தை ஏற்படுத்தாத 
'கேண்மை' போன்ற கவிதைகளையும்‌ நாம்‌ காண்கின்றோம்‌: 


கிளிகளின்‌ நெற்றிகளில்‌ நட்பின்‌ ரேகைகள்‌. 


வெவ்வேறு காடுகள்‌, வெவ்வேறு வீடுகள்‌, 
வெவ்வேறு வகைகள்‌, வெவ்வேறு ஒலிகள்‌. 


அவை இரவுகளைக்‌ காணும்போது; 
அவை ஓன்றாக நெருங்கிவந்து 
நட்பு கொண்டாடுகின்றன. 


அவை திழுமெனம்‌ பறக்கத்‌ தொடங்குகின்றன; 

திடுமென அவை கீழே இறங்குகின்றன, 

எங்கே முடியுமோ ௮ங்கே தங்கள்‌ நாள்களைக்‌ 
கழிக்கின்ற; 

அதிதசைய மக்களை ஏப்போதேனும்‌ நாண்‌ 
ஆாண்‌்பேணா? 


பேண்ட்ரேவுக்கு, கிளியானது எப்போதுமே நட்பின்‌ 
சின்னமாக இருந்துவந்துள்ளது. கிளிகளின்‌ சுதந்திரமான 
நடமாட்டம்‌, அவை ஒன்றாகக்‌ கூடி வாழ்வது, அவற்றின்‌ 
ஆற்றல்‌-அகியவை, கவிஞரின்‌ வியப்பைத்‌ தாண்டி விடுகின்றன. இக்‌ 
கவிதையின்‌ இறுதி அடியில்‌, நம்‌ கவனமானது, கிளிகளிடம்‌ 
கவிஞர்‌ எந்த குணங்களைக்‌ கண்டாரோ, அந்த குணங்களைப்‌ 
பெற்றிராத மனித உலகத்திற்குத்‌ திசைமாற்றப்படுகின்ற து. 


'சதுரோக்தி' கவிதைகளில்‌, 'பரலபோதே' வின்‌ இசைவுப்‌ 
பொருத்தமும்‌ விரிபொருளை அகப்படுத்துந்‌ தன்மையும்‌ இல்லை. 
'பாலபோதே'வுக்கோ, முந்தைய கவிதைகள்‌ ஒருவகை ஆயத்தமாக 
இருந்திருப்பனவாகத்‌ தோன்றுகிறது. வெகு சில பாடு- 
பொருள்களே, அதாவது, பேச்சு, மோனம்‌, ஒப்படைப்பு, 
சரணடைவு, பக்தி மற்றும்‌ விழிப்புணர்வுப்‌ பண்பு- அகியவையே 
இரண்டுக்கும்‌ பொதுவானவையாக உள்ளன்‌. 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 155 


'பாலபோதே' என்னுந்‌ தலைப்புக்கு இரண்டு பொருள்கள்‌ 
உண்டு ஒருவகைப்‌ பொருளில்‌, அது போதனை, அதாவது, 
பத்தாவது கவிதையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள அவரது மகனான 
பாலனுக்கான கல்வி போதனை. (இக்‌ கவிதைகளுக்கு வரிசையாக 
எண்கள்‌ தரப்பட்டுள்ளன; சொற்களாலான தலைப்புகள்‌ 
இவற்றிற்கு இல்லை). 

பாலு நான்‌ சொல்வதைக்‌ கவணி- 

குருவைத்‌ தேடு: 

உள்‌ இதயத்தின்‌ உள்ளே, 

அவருடைய விருப்பங்களுக்கு இணங்கி நட. 

ஏங்கே இருட்டு இருக்கின்றதோ, 

அங்கேதான்‌ ஓனியின்‌ கனஞ்சியமும்‌ இருக்கின்றது. 

நட்மின்‌ பிணைப்பு ஓன்றுதான்‌, 

உண்மையான பிணைப்பு. 

நமழமுூடையதென்று நாம்‌ உரிமை கொண்டாடுபவற்றைதீ 

துய்ப்பது மட்டும்‌ போதாது 

எவ்வாறு கொடும்பது, ஏவ்வாறு பெறுவது என்பதை 

ஏவன்‌ அறிந்திருக்கின்றானேோு, அவனே உண்மையான 

வீர்‌. 


மற்றொரு வகைப்‌ பொருளிலோ, (பாலபோதே' என்பது 
இந்தப்‌ பொருளையும்‌ பெற்றிருப்பதால்‌) அது பேண்ட்ரேவின்‌ 
சிந்தனையின்‌ அரிச்சுவடியாகும்‌ இந்த இரண்டு வகைப்‌ 
பொருள்களையுமே கவிஞர்‌ கருதியுள்ளார்‌. இந்தக்‌ கவிதை 
வரிசையைப்‌ பற்றி நமக்கு முதலாவதாகத்‌ தோன்றுவனவற்றில்‌ 
ஒன்று என்னவெனில்‌, கவிதை நடையில்‌ காணப்படுகின்ற 
மாற்றந்தான்‌. பேண்ட்ரேவின்‌ தொடசக்கக்காலக்‌ கவிதைகளின்‌ 
முத்திரைக்‌ குறி-அதாவது, கற்பனைகள்‌ இறக்கைகட்டிப்‌ பறப்பதும்‌ 
சொற்களுடன்‌ விளையாடுவதும்‌ ஆன முத்திரைக்‌ குறியானது, 
இப்போது பெரும்பாலும்‌ அறவே காணப்படவில்லை; அதற்குப்‌ 
பதிலாக, ஒரு புதிய தியான நடையும்‌ புதிய யாப்பு வகையும்‌ 
செயற்படுவதைக்‌ காண்கின்றோம்‌. 


'பாூரலபோதே'வில்‌ எழுபது கவிதைகள்‌ அடங்கியுள்ளன. 
இந்தக்‌ கவிதைகளில்‌ உள்ளடங்கியுள்ள பாடுபொருள்களோ, 
'தானே வெளிப்படுத்துகை' என்பதிலிருந்து தெய்வத்தைக்‌ 
கண்டறிதல்‌' என்பது வரையிலும்‌ விரிந்து நிற்கின்றன ஒவ்வொரு 


156 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கவிதையுமே, தன்னிறைவுடையதாகவுள்ளது; அனால்‌ அதேபோது 
பாடுபொருள்‌, அணிநயம்‌, சொல்லாட்சி போன்ற கூட்டு 
உபாயங்களின்‌ மூலமாக, பிறவற்றுடன்‌ அது தொடர்புகளையும்‌ 
பெற்றிருக்கின்றது. பொதுப்‌ பாடுபொருள்களை அடிப்படையாக 
வைத்து, கவிதைகளின்‌ தொகுதிகளை இனங்காண்பதென்பது, 
இயலக்கூடியதே அகும்‌. 'பாலபோதே'வில்‌ எண்கள்‌, மிக 
முக்கியமான பங்கினை ஆற்றுகின்றன. எண்ணைச்‌ சுற்றியே 
எழுப்பப்பட்ட முழுக்‌ கவிதைகளும்‌ உள்ளன. பேண்ட்ரே, 
எண்களை நம்பிச்‌ சார்ந்திருந்ததற்குக்‌ காரணம்‌, ஒருவேளை, 
மொழிக்கு உள்ள வரம்புகளையும்‌ இருமுக உணர்ச்சிப்‌ 
போக்குகளையும்‌ பற்றி அவர்‌ உணர்ந்ததன்‌ விளைவாக 
இருக்கக்கூடும்‌. மொழியானது மெய்ம்மைக்குப்‌ பதிலானதாக 
அமைய முடியாது என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌. 


'பாலபோதே', ஒரு தத்துவக்‌ கவிதையாகும்‌, எனவே, 
சிந்தனையும்‌ நம்பிக்கையும்தாம்‌, இயல்பாகவே அதன்‌ மைய 
நாட்டங்களாக உள்ளன அனால்‌ எந்த வகையிலும்‌, 
முழுமையாகவே வெறுங்கூற்று அடங்கிய ஒரு கவிதை அன்று. 
தோற்றப்படிமமும்‌, இக்‌ கவிதையில்‌ கருத்து எவ்வளவு 
முக்கியமானதாகவுள்ளதோ அவ்வளவு முக்கியமானதாகவுள்ளது. 
இக்‌ கவிதையின்‌ கற்பனை உலகம்‌, பெரியது; அதில்‌ குறிப்பிடத்தக்க 
சடப்பொருள்கள்‌, கலைகள்‌, இயற்கை, விலங்குகள்‌, பறவைகள்‌, 
அண்டவெளியில்‌ உள்ள விண்மீன்களையும்‌ கோள்களையும்‌ 
போன்றவை - அகியவையும்‌ உள்ளடங்கும்‌. 


'பாலபோதே', ஒரு முறையான ஆய்வுக்‌ கவிதையாக 
விளங்கவேண்டுமென்று கருதி, இயற்றப்பட்டதன்று;, அனால்‌ 
இசைவுப்பொருத்தம்‌ இல்லாமலுமில்லை. பேச்சிற்குள்ள 
வரம்பினைக்‌ கூறித்‌ தொடங்குகின்ற அது, உலகியல்‌ வாழ்க்கையின்‌ 
தன்மை, மனிதனுக்கும்‌ கடவுளுக்கு மிடையேயுள்ள தொடர்பு, 
பக்தியின்‌ வடிவங்கள்‌, குருவின்‌ பங்குபணி, ஐம்பூதங்களாலான 
படைப்பின்‌ தன்மை ஆகியவற்றைப்‌ பற்றி அராய்ந்து கொண்டே 
செல்கின்றது. இந்தப்‌ பொருத்தமான சிந்தனைக்கு, தன்னைத்‌ 
தானே வெளிப்படுத்திக்கொள்ளும்‌ பின்வரும்‌ கணப்பொழுது- 
களால்‌ அவ்வப்போது தடங்கல்‌ ஏற்படுகின்றது: 


கண்ணாடியில்‌ உங்கள்‌ முகத்தை உங்களால்‌ 
பார்த்துக்கொள்ள முழியவில்லையா? 


அழகுணர்ச்சிச்சுவைக்கு அப்பால்‌ 157 


தவறு ஏன்ன? 

உங்கள்‌ பார்வையை நீங்கள்‌ இழந்து விட்டீர்களா? 

அல்லது, கண்ணாமிதான்‌ முழுவதும்‌ தூசு படி.நீததாக 
உள்ளதா? 


இருட்டிலே உங்களுக்குக்‌ 

காது கேட்கவில்லை ஏன்று ஏன்‌ நீங்கள்‌ 
சொல்கின்றிர்கள்‌? 

வஷிழிம்பான நிலையில்‌ உள்ளபோது; 

ஓளி தேவைதானா 


ஒருகாலத்தில்‌ இருந்த அழகு, 

இன்று அங்கே இல்லை, 

வாயினை இனிக்கவைக்கின்றனவே சொற்கள்‌, 
அவையே இனிப்புத்‌ தன்மையானவாகிவிடுவதில்லை/ 


நானான்கு (007 பெகார்‌215) எனுங்‌ கவிதையில்‌, எலியட்‌, 
ஒரு சந்தர்ப்பத்தில்‌, “கவிதை அவ்வளவு பொருட்டானதன்று"” 
என்று கூறியதுபோன்று, இடைக்காட்சிகளில்‌ ஒன்றில்‌, 
பேண்ட்ரே, கவிதையைத்‌ தொழில்முறையாகச்‌ செய்வதையே 
கூடத்‌ தேவைதானா என்று வினாஎழுப்பிக்‌ கேட்கின்றார்‌: 


ஓசை நயத்திற்குப்‌ பின்‌ ஓசைநயம்‌ என்று, வளைதீது/ 
மூடஃகிம்‌ 

புதிதாக எதையேனும்‌ நீ செய்திருக்கின்றாயா? 

அமரரீந்து/ 

அல்லும்‌ பகலும்‌ தியானஞ்‌ செம்‌, 

இருட்டே, ஓனியன்று. 

ஒளிமட்டூமே, பக.ற்பொழுதாகிவிடாது; 

விழித்திருக்கும்‌ நிலையானது; 

உறக்கத்தை அறியாது. 

விண்மீன்சுளுக்குஃ 

கண்கள்‌ கண்ணின்‌ மணிகள்‌ கண்‌ இமைகள்‌ 
தேவையில்லை., 

தவறா? குறையா? பிழையா? 

இல்லை. எல்லாமே சரியாகத்தான்‌ உள்ளன்‌. 


அனைத்து வகைப்பட்ட நூற்‌ றுக்கணக்கான கவிதைகளிலும்‌ 
தன்னைத்தானே ஏற்கெனவே வெளிப்படுத்திக்கொண்டுனள்ள 


158 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


சிந்தனையானது, அதுவே புதியதன்று; அனால்‌ அது, இங்கே 
தெளிவான, சத்துள்ள, ஐயப்பாடற்ற வெளிப்பாட்டைக்‌ 
காண்கின்றது. 


'பாலபோதே'வில்‌ உள்ள இறுதிக்‌ கவிதைத்‌ தொகுதியின்‌ 
மொழியானது, எண்களாகும்‌. வழக்கமான மொழியானது 
இரண்டாம்‌ நிலை பாகத்திற்குக்‌ ழே தள்ளப்பட்டுவிடுகின்றது. 
எண்களை பேண்ட்ரே சார்ந்திருந்தார்‌ என்பது, முற்றிலுமாக ஒரு 
புதிய முன்னேற்றமும்‌ அன்று. 1933விலேயே 'மூர்த்தி' எனும்‌ 
நூலுக்கு அளிக்கப்பட்ட முன்னுரைக்‌ குறிப்பில்‌ அவர்‌ 
பின்வருமாறு கூறியுள்ளார்‌: “நாம்‌ உயிருடன்‌ இருக்கின்றோமே 
அதன்‌ உண்மை என்ன என்கின்ற கேள்வி எதிர்ப்படும்போது, 
இரகசியத்தைச்‌ சொற்களில்‌ பிடித்துவைத்து, எண்களைக்‌ 
கொண்டு அதை அளவிட வேண்டும்‌ என்கின்ற விழைவு 
வலுப்பெறுகிறது”. கன்னடக்‌ கவிதை மரபு முழுவதுமே, 
எண்களை அடிப்படையாகக்‌ கொண்டே அமைந்ததுதான்‌ என்று 
அவர்‌ நம்பினார்‌. “கன்னடக்‌ கவிதையானது, அது சமண 
மரபினதாயினும்‌, வீர சைவ மரபினதாயினும்‌, அல்லது வேத 
மரபினதாயினும்‌, எண்கள்‌ என்கின்ற தேற்றத்தின்‌ மீதுதான்‌ 
உறுதியாகத்‌ தன்னைத்‌ தானே நிலைநி அத்திக்கொண்டுள்ள து”. தன்‌ 
கவிதை வாழ்க்கையின்‌ இறுதிக்‌ காலத்தில்‌, மெய்ம்மையை, தான்‌ 
விளக்குவதற்குச்‌ சொற்களைவிட. எண்களையே பேண்ட்ரே 
நம்பியிருந்ததாகத்‌ தெரிகின்றது. பேண்ட்ரேவுக்கு ரிக்வேதத்தின்‌ 
'நிவித்‌' மந்திரங்கள்தாம்‌ பேரார்வத்திற்கு அதாரமாக 
இருந்துள்ளன என்றும்‌, ஏனெனில்‌ சாங்கிய சூத்திரங்கள்தாம்‌ 
மந்திரங்கள்‌ என்று அவர்‌ நம்பினார்‌ என்றும்‌ டயாக்டர்‌ வாமன்‌ 
பேண்ட்ரே எங்களிடம்‌ கூறியுள்ளார்‌. அவர்‌ மந்திரங்களுக்குப்‌ 
பொருள்விளக்கம்‌ அளிப்பதற்காக 'கட்டப்பயாடி குறிகள்‌' 
முறையைப்‌ பயன்படுத்தியதோடு, எண்களைப்‌ பற்றித்‌ தன்‌ 
சொந்தத்‌ தேற்றம்‌ ஒன்றையும்‌ அவர்‌ உருவாக்கினார்‌. “நான்‌ 
எண்களில்‌ மழலைச்‌ சொல்லாடுகின்றேன்‌; ஏனெனில்‌ எண்கள்‌ 
தாமாகவே வருகின்றன” என்று அவர்‌ கூறினார்‌. அவருடைய 
ஞானபீடப்‌ பரிகப்‌ பேச்சிலிருந்து எடுத்துத்தரப்பட் டுள்ள 
பின்வரும்‌ கூற்று, எவ்வாறு மைய எண்கள்‌ அவருடைய 
அகக்காட்சியில்‌ இருந்துள்ளன என்பதைக்‌ காட்டுகின்றது: 
்‌ பங்க்தம்‌ சர்வம்‌, அதாவது, நான்குவகைத்‌ தன்மையானது, 
ஓந்தாவது வகையாக மடிப்பவிழ வேண்டும்‌ என்பதுதான்‌, 


அகுணாக்களர்கு இரான்‌. அ பட டப 


யுகங்களின்‌ விழைவாகும்‌, 'ரிக்‌: வேதத்திலுள்ள இறுதி சுக்தத்தின்‌ 
(மண்டலம்‌ 10; சுத்தம்‌ 797) நுதற்பொருளே, அதுதான்‌ நான்‌ 
வேடிக்கைக்காக எண்களுடன்‌ விளையாடவில்லை; அனால்‌ 
விஞ்ஞானம்‌, சஞ்ஞானத்துடன்‌ தொடர்புகொள்ளும்போது, 
அபிஞானம்‌, பிரத்யாபிஞானத்தைச்‌ சந்திக்கும்போது, ஒரு பெரிய 
மெய்காணல்‌ கைவரப்பெறுகிறது. இதுதான்‌, நிலையேறுடைய 
யக்ஞபுருஷாவுக்காக, சதுரம்‌, வட்டம்‌, அரைவட்டம்‌, முக்கோணம்‌ 
அகியவற்றைப்‌ பற்றிக்‌ கூறுகின்ற சுல்பசூத்திரத்தின்‌ சுவிசேஷ 
ஞானம்‌ ஆகும்‌”. 

எண்கள்‌ ஒரு முக்கியமான பங்கினை ஆற்றுகின்ற, 
எராளமான கவிதைகளை ஆராய்வதென்பது, கவர்ச்சியான- தாகவே 
இருக்கும்‌; ஆனால்‌ இது ஓர்‌ இலக்கியத்‌ திறனாய்வாளனுக்குன்ள 
ஆற்றல்‌ வளங்களுக்கு அப்பாற்‌- பட்டதாகும்‌; அதற்கு, 
வேதங்களிலும்‌ மேற்கத்திய மற்றும்‌ இந்திய எண்‌ கணித அறிவியலி 
லும்‌ துறைபோய ஒரு வல்லுநர்‌ தேவை. இந்த அருமுயற்சியில்‌ 
ஈடுபடுவோர்‌ எவரேனும்‌ அமையின்‌, அவர்‌ எதிர்பார்ப்பதற்கு உரிய 
நிலையில்‌ உள்ளது என்ன என்பதற்கு எடுத்துக்காட்டாக, ஓன்றே 
இங்கே மேற்கோளாகக்‌ காட்டுகின்றேன்‌: 


1 பை) 


அது ஏன்‌ எல்லாவற்றையுங்‌ கடந்ததாக உள்ளது என்று, 
1 (/பை]யைக்‌ கேட்காதே. 
"என்பதைக்‌ கேள்வி கேட்காதே. 
அதேபோல்‌, ஏன்‌ அது ௪துரமாக உள்ளதென்றும்‌ 
ம.நிநிலை ஏண்‌ (ஈாரப5) 
வகையினதாக உள்ளதென்றும்‌ கேட்காதே, 
'உ' ஏன்பதேச, அறிவுக்குப்‌ பொருநீதாதது. 
ஏண்‌, காரணம்‌, 
கற்பனையிலும்‌ ௪.ரி, மெய்ந்நிலை ஏண்‌ புனைவியல்‌ 
எண்‌ ஆகியவற்றின்‌ 
கூட்டுத்தொகையிலும்‌ சரி (0160 ஈய) 
இந்‌ நிகழ்வுகள்‌ அனைத்திலுமே, 
உண்மை என்பதே அடிப்படையாக உள்ளது. 


160 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


உருண்டோடுகின்ற ஆண்டுகளின்‌ சுழற்சியில்‌ 
ஓருவர்‌, 'ஆமாமீ, 'இல்லை' என்கிற பாடலைக்‌ 
கேட்கின்றார்‌ 
இது, நமக்குப்‌ பெருத்த ஏமாற்றமே. 
வாழ்க்கை என்பதைப்‌ பிறப்பு-இறப்பு என்னும்‌ 
அடைப்புக்குறிகருக்குள்‌ அடக்கலாம்‌, 
ஆனால்‌ நாம்‌ உயிரோடு இருஃககின்றோமே, அது 
ஓுசைமூச்கிற்கேற்ப தாளகதியில்‌ விரிந்து! 
சுருங்குகிறது, 
அதை ஓர்‌ 'அலை' என்றா கூறுகின்றாம்‌? 
நன்றே. 
நான்‌ அதை 'ஐலி' ஏன்று கூறுகின்றேன்‌. 
"நீ வாயாடாமல்‌ இருந்தால்‌ நல்லது! ' - என்று நீ 
மன்றாடுகின்றாும்‌, 
நன்றி, உனக்கு”, நான்‌ 
உளமையனாக்கப்படவில்லை யே 
எனினும்‌ நான்‌ அமைதிகாக்கிறேன்‌. 


இடைவெளியோ அழமானதாக இருக்கின்றது; 

இந்த சமிக்ைக்குச்‌ கொஞ்சம்‌ அர்த்தமிருக்கும்‌ என்றே 
நான்‌ கருதுகிறேன்‌, 

தானும்‌ 'நீயுமி என்பது, 

ஓர்‌ உயிருரூவின்‌ துணிகர முயற்கி, 

ஒரு வட்டதீதில்‌, இரண்டென்பது ஓன்றாக உள்ளது. 


பேண்ட்ரே, கவிதாமொழி என்கின்ற ஊடகத்தை 
ஒருபோதும்‌ கைவிட்டதே . இல்லை; ஆனால்‌ பிந்தைய 
ஆண்டுகளில்‌ எண்களின்‌ மொழியிலுள்ள உறுதித்தன்மையினால்‌ 
பெருமளவிற்கு அவர்‌ ஈர்க்கப்பட்டிருப்பதாகத்‌ தோன்றுகிறது. 
ஒருவேளை, இந்தக்‌ காரணத்தால்தானோ என்னவோ, 
“8914441-இதுதான்‌ என்‌ மகாகாவியம்‌” என்று கூறிய அவருடைய 
இறுதிக்‌ கூற்று, எண்களிலேயே உள்ளதேயன்றி, சொற்களாலான 
மொழியில்‌ அன்று. 


ட 


பம்பம்‌ 





பிற இணக்கங்கள்‌ 








கவிஞராக பேண்ட்ரே எடுத்திருந்த நற்பெயரானது, 
நாடகம்‌, திறனாய்வு, சிறுகதை, சொந்தவாழ்க்கை பற்றிய கட்டுரை, 
மொழிபெயர்ப்பு போன்ற பிற துறைகளில்‌ அவர்‌ செய்திருந்த 
குறிப்பிடத்தக்க சாதனையை ஏறக்குறைய முற்றிலுமாகவே, அதன்‌ 
விஞ்சிய ஒளியால்‌ மறைக்கின்ற அளவிற்கு, வல்லமை மிக்கதாக 
இருந்தது. அவர்‌, உரைநடையின்‌ அனைத்து வகைகளிலும்‌ இறங்கி, 
அவற்றில்‌ தன்‌ முத்திரையைப்‌ பொறித்துள்ளார்‌. 1974இல்‌ 
வெளியிடப்பட்ட 'சாகித்தியாட விராட்சுவரூபா இதற்கு ஓர்‌ 
எடுத்துக்காட்டாகும்‌. எனினும்‌, அவருடைய திறனாய்வு எழுத்தின்‌ 
விரிவான தொகுப்பாக எந்த வகையிலும்‌ அது அமையாது: அதில்‌ 
அவருடைய முக்கியமான பேச்சுகள்‌, முன்னுரைகள்‌, திறனாய்வு, 
ஆய்வு அகியவை உனள்ளடங்கியுள்ளன; ஆனால்‌ பெரும்பகுதி 
விட்டுவிடப்பட்டுள்ளது. மற்றவர்களின்‌ நூல்களுக்கு அவர்‌ 
வழங்கியிருந்த முன்னுரைகள்‌ மட்டுமே, ஒரு நூற்றுக்கு 
மேற்பட்டவையாகும்‌. அவருடைய பேச்சுகளில்‌ சில, 
.மாட்டெல்லா ஜோதி: (1972), மத தர்ம மட்டு அதுனிக 
மனவா' (1979) ஆகியவற்றில்‌ தொகுத்துத்தரப்பட்டுள்ளன; 
பதிவுசெய்யப்படாமலேயே அல்லது 


ஆனால்‌, பல 
தொகுக்கப்படாமலேயே எஞ்சிநின்றுவிட்டன. நல்லவேளையாக, 
அவருடைய நாடகங்கள்‌, நாடக சம்புடா'வில்‌ 


உன்னன. வெளியிடப்பட்ட அவருடைய கதைகள்‌ அனைத்தின்‌ 


162 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


தொகுப்பான :நிராபரணசுந்தரி' மற்றும்‌ 'ஹராத்தேஸ்‌" 
(சொந்தவாழ்க்கைக்‌ கட்டுரைகள்‌) ஆகியவையும்‌ தற்போது அச்சில்‌ 
உள்ளன. 


குவெம்பு, பேண்ட்ரே, பு.தி.ந. (பி.டி. நரசிம்மாசார்‌) அகிய 
கன்னட. மறுமலர்ச்சி முன்னணிக்‌ கவிஞர்கள்‌, தங்கள்‌ கவிதை 
மரபினை மறுமதிப்பீடு செய்து, தங்கள்‌ சொந்த அழகுணர்ச்சிச்‌ 
சுவைநலங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டிய தேவைப்‌- 
பாட்டினை உணர்ந்தனர்‌. பேண்ட்ரேவைப்‌ பொறுத்தஅளவில்‌, 
இது பெரும்பாலும்‌ ஓர்‌ இணையான (போட்டியான) 
நடவடிக்கையாகவே அமைந்தது என்பதை, இந்தத்‌ துறையில்‌ 
அவர்‌ வெளியிட்டிருந்த பின்வரும்‌ பல நூல்களிலிருந்து 
காணலாம்‌. 'சாகித்திய மட்டு விமர்சே' (1937), சாகித்திய 
சம்சோதனா (1940), விசாரமஞ்சரி (1945), 'ஜெய்மினி பரதக்கே 
முன்னுடி, (1954), மகாராஷ்டிர சாகித்தியா' (1959), 
'காவ்யோத்யோகா' (1962), “சம்வதா' (மராத்தியில்‌) (1965), 'கன்னட 
சாகித்தியதல்லி நல்கு நாயக ரத்னகாலு” (1968), 'மாட்டெல்லா 
ஜோதி” (1972), 'சாகித்தியாட விராட்சுவரூபா' (1974), 'குமார 
வியாசா' (1976). அடிப்படைத்‌ திறனாய்வுக்கு அவர்‌ அளித்துள்ள 
பங்கினைப்‌ பற்றி ஏற்கெனவே நான்‌ எழுதியிருப்பதால்‌, 
அதற்குள்ள பயன்கூறுகளைப்‌ பற்றி மட்டுமே இந்தப்‌ பிரிவில்‌ 
நான்‌ ஆய்வு செய்வதென்று என்னைக்‌ கட்டுப்படுத்திக்‌- 
கொள்கின்றேன்‌. 


பேண்ட்ரே, இலக்கியத்தைப்‌ பற்றிய தன்‌ சுவைநல 
வாய்பாடுகளை அளித்துள்ளார்‌; ஆனால்‌, இலக்கியப்‌ 
படைப்புகளின்‌ நடைமுறை அனுபவத்திலிருந்துதான்‌ இலக்கியத்‌ 
திறனாய்வு தொடங்கவேண்டுமேயன்றி, இலக்கணப்‌ பொருள்‌- 
வரையறைகளிலிருந்து அன்று என்பதே அவருடைய ௨ றுதியான 
நம்பிக்கையாக இருந்தது. அவருடைய காலத்தில்‌ வழக்கிவிருந்தபடி. 
இலக்கியத்‌ திறனாய்வு என்பது மேற்கத்திய தாக்கத்தின்‌ 
விளைவுதான்‌ என்பதை அவர்‌ ம அுக்கவில்லை; எனினும்‌, அயல்‌ 
பண்பாடுகளிலிருந்து இலக்கியத்‌ தரஅளவுகளைக்‌ கடன்‌- 
வாங்குவதை அவர்‌ எதிர்த்தார்‌; நாட்டு இலக்கியங்களை, முற்றிலும்‌ 
மேற்கத்திய மயமான அணுகுமுறையைக்‌ கொண்டு நோக்கியதன்‌ 
விளைவாக எழுந்த இலக்கியத்‌ தீர்ப்பிலுள்ள முரணியல்களை அவர்‌ 
விரைந்து சுட்டிக்காட்டினார்‌. 


பிற இண க்கங்கள்‌ 1 53 


இலக்கியத்‌ திறனாய்வைத்‌ தானே மேற்கொண்டு 
செய்தபோதும்‌, பேண்ட்ரே, தீர்ப்புக்கான இரண்டு முதன்மை 
அளவுமுறைகளை உருவாக்கினார்‌. இவற்றில்‌ ஒன்று, 'குரல்‌' என்று 
அவர்‌ வழங்கியதாகும்‌. 'குரல்‌' என்கின்றபோது, எந்தப்‌ பொருளில்‌ 
அதை அவர்‌ கூறினாரெனில்‌, வாழ்க்கையுடன்‌ நேரடியாகத்‌ 
தொடர்புகொள்வதன்மூலம்‌ தன்னைத்‌ தானே வெளிப்படுத்திக்‌- 
கொள்கின்ற - கலைப்படைப்பொன்றிலுள்ள 'வாழுந்தன்மை' 
என்பதைத்தான்‌. இவ்வாறு, கன்னடச்‌ சூழ்நிலைக்கேற்ப, பம்பா, 
பசவா அகியோருக்கிடையே ஒரு வேறுபாட்டை அவர்‌ கண்டார்‌. 
“பம்பா, ஒரு பெருங்கவிஞர்தான்‌; ஆனால்‌ அவருடைய 'குரலோ;, 
'குகைக்குள்ளிருந்து வரும்‌ ஒரு குரல்‌; அது எப்போதாவது 
மட்டுமே செவியில்‌ விழும்‌” என்று அவர்‌ கூறினார்‌. அனால்‌ 
பசவாவின்‌ குரலோ, தெளிவாகக்‌ கேட்டது; அதுவும்‌ 
எப்போதுமே, எல்லாக்‌ காலங்களிலுமே கேட்டது.” 
ஐயத்திற்கிடமின்றி, 'தன்‌ வெளிப்பாட்டிற்குத்‌ தொடர்புடையதான 
குரல்‌' என்கின்ற கருத்து, ஒரு விசித்திரமான கருத்தாகவே 
தோன்றுகிறது. அவருடைய மற்றொரு முக்கியமான அளவுழமுறை 
யாதெனில்‌, 'தர்சனவிசுத்தி' என்று அவர்‌ வழங்கியதாகும்‌. கவிதை 
அகக்காட்‌்சிக்கு அழுத்தங்கொடுத்ததென்பது, ஐயத்திற்கிடமின்றி, 
அரவிந்தாயச்‌ சிந்தனையிலிருந்து பெறப்பட்டதேயாகும்‌. சுருதிக்கு 
பேண்ட்ரே அளித்த முக்கியத்துவமே, இந்த அழுத்தத்தின்‌ ஒரு 
விளைவாகத்தான்‌! 


கன்னடக்‌ கவிதை மரபிற்கு முக்கியமான அக நோக்குகளை 
வழங்கிட பேண்ட்ரேவால்‌ இயன்றது; ஏனெனில்‌, திறனாய்வுத்‌ 
தரஅளவுகளைப்‌ பற்றிய ஒரு தெளிவான கருத்து, அவருக்கு 
இருந்தது. 'பழங்கன்னடக்‌' கவிதையைப்‌ பற்றி அவர்‌ விரிவாக 
எழுதவில்லை; பம்பா, ரண்ணா, அல்லது நாகசந்திராவைப்‌ பற்றி 
அவர்‌ எழுதியபோதுங்கூட, அவர்களின்‌ படைப்புகளைப்‌ பற்றி 
விரிவான ஆய்வுகளை எழுத அவர்‌ மூயலவில்லை. ஆனால்‌ 
அவர்களுடைய படைப்புகளை எந்தப்‌ புதுவகையில்‌ பார்க்க 
வேண்டுமென்பதைக்‌ குறிப்பாக உணர்த்தி, எங்கெல்லாம்‌ தேவை 
என்று அவர்‌ கருதினாரோ அங்கெல்லாம்‌ திருத்தங்களையும்‌ அவர்‌ 
வழங்கினார்‌. எடுத்துக்காட்டாக, தன்‌ காலத்திய திறனாய்வாளர்கள்‌, 
பம்பாவின்‌ 'விக்ரமார்ஜூன விஜயா' அல்லது ரண்ணாவின்‌ 
.சகசபீம விஜயா' போன்ற நூல்களைத்‌ தங்கள்‌ பண்பாட்டுச்‌ 


164 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


சூழ்நிலைகளிலிருந்து நோக்காமல்‌ புறக்கணித்து- விட்டு, 'இழந்த 
சொர்க்கம்‌' போன்ற மேற்கத்திய மாதிரிகளை வைத்து அல்லது 
'துன்பியல்‌' என்னுங்‌ கருத்தை வைத்து மதிப்பிட்ட முறைக்கு அவர்‌ 
முழுமையாக எதிர்ப்புத்‌ தெரிவித்தார்‌. ரண்ணாவின்‌ 
மகாகாவியத்தில்‌, காப்பியத்‌ தலைவன்‌ துரியோதனன்தானேயன்றி 
வீமன்‌ அன்று என்றோ, நாகசந்திராவின்‌ இராவணன்‌, “துயர்நிறைந்த' 
ஒரு முக்கிய கதாபாத்திரம்‌ என்றோ வாதிப்பது முரணியல்‌ 
திறனாய்வே என்று அவர்‌ கூறினார்‌. அத்தகைய மதிப்பீட்டின்‌ 
முடிவுகள்‌, மகானுபாவா' போன்ற நம்‌ பண்பாட்டுக்‌ கருத்துகளைத்‌ 
தவறாகப்‌ படித்ததன்‌ விளைவாக எழுந்தவையே என்று அவர்‌ 
வாதிட்டார்‌. பண்டைய செம்மொழி இலக்கியமுறைக்‌ 
கவிஞர்களுக்கிடையே நாகசந்திராவுடன்தான்‌ மிகமிக நெருங்கிய 
இணைப்பு ஈர்ப்பு இருப்பதாக பேண்ட்ரே உணர்ந்தார்‌. அதற்குக்‌ 
காரணம்‌, அகம மார்க்கத்தை கவிஞர்‌ முழுமையாக 
ஏற்றுக்கொண்டதும்‌, சாந்த ரசத்திற்‌ அமைதிச்‌ சுவைக்‌ காக அவர்‌ 
பரிந்து வினையாற்றியதும்தான்‌! 


'இடைக்காலக்‌ கன்னடக்‌” கவிஞர்களான '"ஷாரணா' 
கவிஞர்கள்‌, அதாவது, சாமரசா, குமாரவியாசா, ஹரிதாசர்கள்‌, 
லட்சுமி ஷா, இரத்தினகாரவர்ணி அகியோர்‌, பண்டைய 
செம்மொழி இலக்கியமுறைக்‌ கவிஞர்களை விடவும்‌ அதிகமாக 
அவரை ஈர்த்தனர்‌. இந்த எழுத்தாளர்களின்‌ படைப்பு பற்றிய தன்‌ 
திறனாய்வில்‌, அவர்களுடைய மையக்‌ காட்சியைப்‌ பற்றியும்‌, 
அவர்களின்‌ படைப்புகளில்‌ எந்தப்‌ பகுதிகளில்‌ இந்தக்‌ காட்சி 
மிகமிகத்‌ தெளிவாக வெளிவருகின்றதோ அந்தப்‌ பகுதிகளிலுமே 
அவர்‌ முழுமையான கவனஞ்செலுத்தினார்‌. 'ஷாரணா' 
கவிஞர்களிடையே, அல்லமாவும்‌, ஹரிதாசர்களில்‌ கனகதாசரும்‌ 
விஜயதாசரும்தாம்‌, அவருக்கு மிகவும்‌ பிடித்தமான கவிஞர்களாக 
இருந்தனர்‌. இளைய எழுத்தாளர்களின்‌ நூல்களுக்கு அவர்‌ 
எழுதித்தந்த முன்னுரைகளின்‌ மூலம்‌ பெரும்பாலும்‌ 
வெளிப்படுத்தப்பட்டுள்ளதான, சமகால இலக்கியத்தைப்‌ பற்றிய 
பேண்ட்ரேவின்‌ கருத்துகள்‌, உடன்பாட்டுத்‌ தன்மையனவாகவே 
இருந்தன என்றாலும்‌, அவற்றிற்கு இணங்கிப்போவனவாக 
இல்லை. பி.எம்‌. ஸ்ரீகாந்தியாவின்‌ 'இங்கிலீஷ்‌ கலு! என்னும்‌ 
நூலைப்பற்றி அவர்‌ எழுதிய கட்டுரையில்‌, அத்த நூலுக்குள்ள 
வலுவையும்‌ அதற்குள்ள வரம்பையும்‌ -அகிய இரண்டையுமே 
அவர்‌ துல்லியமாகத்‌ தகுதிகண்டு உரைத்திருப்பதான து, திறனாய்வு 


பிற இணக்கங்கள்‌ 155 





நேர்மைக்கும்‌ நுழைபுலத்திற்கும்‌ நேர்த்தியான ஓர்‌ எடுத்துக்‌- 
காட்டாகும்‌. இளைய எழுத்தாளர்களின்‌ நூல்களுக்குத்‌ தாம்‌ 
வழங்கிய முன்னுரைகளில்‌, ஒவ்வொரு எழுத்தாளருக்குமுள்ள 
தனித்த தரத்தினைக்‌ குறிப்பிடத்தக்க வகையில்‌ மிக எளிதாக அவர்‌ 
அடையாளங்காட்டுகின்றார்‌. அவரால்‌, ஊக்கமூட்டப்பட்‌ ட வர்களில்‌ 
வி.கே. கோகக்‌, மதுரச்சென்னா, கோபாலகிருஷ்ண அடிகா, 
சென்ன வீர கனாவி அகியோர்‌ உள்ளடங்குவர்‌, இவர்கள்‌ 
அனைவருமே, கவிதைத்‌ துறையில்‌ தங்களுக்கென ஒரு பெயரைப்‌ 
பெற்றிருப்பவர்களாவர்‌. 


ஓயத்திற்கிடமின்றி, கவிதைதான்‌ பேண்ட்ரேவுக்கு, கருத்து 
வெளிப்‌்பாட்டிற்கான முதன்மையான வழியாக இருந்துள்ளது; 
ஆயினும்‌ நாடகம்‌, சிறுகதை, சொந்தவாழ்க்கை பற்றிய கட்டுரை 
ஆகியவற்றைப்‌ போன்ற பிற வடிவங்களும்‌ அவரை ஈர்த்தன; இந்தத்‌ 
துறைகளில்‌ அவர்‌ படைத்துள்ளவையும்‌, கவனத்திற்குரியவையே. 


1920க்கும்‌ 79சக்குமிடையே, பேண்ட்ரே பதினான்கு 
நாடகங்கள்‌ எழுதினார்‌, அவை அனைத்துமே, 'நாடகச்‌ 
சம்புடா'வில்‌ அடங்கியுள்ளன. எழுதப்படாத அவருடைய 
நாடகங்களின்‌ பட்டியலும்‌ மிக நீண்டதாகவே உள்ளது. 
கல்யாணட கல்யாணி, 'தலெதெந்தா' (கிரிஷ்‌ கர்நாடு, தன்‌ மிக 
அண்மை நாடகத்திற்குப்‌ பயன்படுத்தியுள்ள ஒரு தலைப்பு, இது) 
'பஞ்சு' மற்றும்‌ 'சதி' போன்ற பல நாடகங்களுக்கு அவர்‌ பாடல்கள்‌ 
எழுதியுள்ளார்‌. இவை, தலைப்புகளில்‌ மட்டுந்தான்‌ இன்று 
உள்ளன. அவற்றின்‌ உள்ளடக்கம்‌ பற்றியும்‌ சில குறிப்புகளே 
தற்போது உன்ளன. கன்னடத்திலும்‌ மராத்தியிலும்‌ இன்னும்‌ பல 
நாடகங்களையும்‌ எழுத அவர்‌ தன்‌ மனத்தில்‌ கருதியிருந்தார்‌. 
பல்வேறு சந்தர்ப்பங்களில்‌ அவற்றின்‌ முக்கிய கூறுகளைப்‌ பற்றித்‌ 
தன்‌ நண்பர்களிடமும்‌ அவர்‌ எடுத்துரைத்துன்ளார்‌. 
'அகாஷ்வாணி'யுடன்‌ அவர்‌ நெருங்கிய தொடர்பு 
கொண்டி ருந்ததன்‌ விளைவாகப்‌ பதினொரு வானொலி நாடகங்கள்‌ 
தோன்றின; அவற்றில்‌ 'யக்க்ஷ-யக்கூஷி'யும்‌ 'உத்தராயணா!வும்‌ 
மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளன. வட கருநாடகத்தில்‌, ஸ்ரீரங்கா 
மேடையில்‌ தோன்றுவதற்கு முன்னரே, நாடகம்‌ எழுதுவதில்‌ 
பேண்ட்ரே ஈடுபட்டார்‌ என்பது, வரலாற்று முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த ஒரு செய்தியாகும்‌. '60வ!' (குறிக்கோள்‌) என்னும்‌ 
அவருடைய முதலாவது நாடகம்‌, 1920இல்‌ ட்டி.ப்பி. கைலாசம்‌ 


16 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


'தொல்லுகட்டி'யை வெளிக்கொணர்ந்ததற்கு ஒரே ஓர்‌ அண்டு 
கழிந்ததற்குப்‌ பின்னர்‌ எழுதப்பட்டதாகும்‌. 


நாடகத்தின்பால்‌ பேண்ட்ரேவுக்கு இருந்த நாட்டமானது, 
நாடகங்களை எழுதுவதோடு மட்டும்‌ நின்றுவிடவில்லை. நாடகம்‌ 
பற்றிய தேற்றத்திலும்‌ அவர்‌ கணிசமான அளவிற்கு அக்கறை 
காட்டி, அது பற்றிய தன்‌ சிந்தனையை, தன்‌ சொந்த 
நாடகங்களுக்குத்‌ தான்‌ எழுதிய முன்னுரைகளிலன்றியும்‌, 
'நாட்டியட அஷ்டாங்ககலு' (நாடகத்தின்‌ எட்டு அங்கங்கள்‌), ரூபக 
கலல்லியா பிரயோகா (நாடக வடிவங்களில்‌ புதிய சோதனை), 
'ஏகாங்கிக நாடக-அவித்த பிரயோகா (ஓரங்க நாடகங்களும்‌ 
துன்பியல்‌ வடிவமும்‌), 'நாடக-நாடகக்கார ஹக்கு பிரேக்சக்கா' 
(நாடகம்‌, நாடகாசிரியர்‌ மற்றும்‌ கேட்போர்‌ கூட்டம்‌) போன்ற 
பல பேச்சுகளிலும்‌ கட்டுரைகளிலும்‌ வாய்பாடாகவும்‌ அவர்‌ 
கூறியுள்ளார்‌. நாடகம்‌ பற்றிய அவருடைய சிந்தனைக்கான 
முதன்மையான அதாரம்‌, பரதனின்‌ நாட்டிய சாஸ்திரம்‌ தான்‌; 
அனால்‌ இந்த எழுத்துகளில்‌, சில புதிய ௮க தோக்குகளும்‌ 
உள்ளன. அவருடைய நாடகத்‌ திறனாய்வில்‌ காளிதாசனைப்‌ பற்றி 
எட்டுக்‌ கட்டுரைகளும்‌, தாகூரின்‌ 'விசர்ஜன்‌', காட்கரியின்‌ 'ஏ காச்‌ 
பியாலா', ஸ்ரீரங்காவின்‌ 'ஹரிஜன்‌-வாரா' மற்றும்‌ முக்தாபாயி 
தீக்சித்தின்‌ 'ஜூகாரின்‌' கன்னட ஆக்கம்‌ அகியவற்றைப்‌ பற்றிய 


கட்டுரைகளும்‌ உள்ளடங்கும்‌. 


நாடகத்தை விடக்‌ கவிதைக்கே பேண்ட்ரே முன்னுரிமை 
அளித்தார்‌ என்பது, அவருடைய எழுத்துகள்‌ அனைத்திலும்‌ 
தெளிவாகத்‌ தெரிகின்றது. நாம்‌ உயிரோடி ருப்பதன்‌ புதிரைப்‌ பற்றி 
ஆராய்வதற்கு, நாடகத்தை விடக்‌ கவிதைதான்‌ மிகமிகப்‌ 
பொருத்தமானது என்று அவர்‌ நம்பினார்‌ 'நாட்டியம்‌' தான்‌ 'ரசம்‌' 
(சுவை) என்றால்‌, 'காவியம்‌'தான்‌ 'அமிர்தம்‌' என்னும்‌ அவருடைய 
கூற்று, இந்த முன்னுரிமைக்கு முத்திரை குத்திக்காட்டுகின்றது. 
ஆனால்‌ அதற்காக நாடகத்திற்குள்ள தகுதிக்கூறுகளை அவர்‌ 
காணாதவர்‌ அல்லர்‌. கலையில்‌ 'கர்மயோகம்‌' என்றும்‌ 'சக சுஷா 
கிருது' (காட்சித்‌ தியாகம்‌) என்றும்‌ நாடகத்தை அவர்‌ வருணித்து, 
வாழ்க்கையின்‌ நிறைவுக்கு அது ஒரு முக்கியமான கருவி என்ற 
அவர்‌ கூறியுள்ளார்‌. நாடக வடிவங்களைப்‌ பொறுத்த அளவில்‌, 
கிரேக்க மூலத்தைச்‌ சேர்ந்த 'துன்பியல்‌' (அவலம்‌), 'இன்பியல்‌' 
(நகைச்சுவை) அகியவற்றிற்குப்‌ பதிலாக, பரதனிட மிருந்து பெற்ற 


பிற இணக்கங்கள்‌ 167 


அவித்தா, சுகுமாரா அகிய சொற்களைப்‌ பயன்படுத்தவே அவர்‌ 
பரிகவும்‌ விரும்பினார்‌. 


பேண்ட்ரேவின்‌ நாடக எழுத்தை மூன்று தொகுதிகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌: (7) கேலிசெய்‌ நாடகங்கள்‌ (ஹுூச்சாட்டா;- 00௮] 
(7920), 'திருக்கார பிடுகு' (இரத்தல்‌ என்னுங்‌ கொள்ளைநோய்‌) 
(1924), 'சாயோ ஆத்தா' (இறப்பு என்னும்‌ விளையாட்டு); 
'தேவ்வடா மனே' (பேய்‌ வட்டமிடும்‌ வீடு), ஹலேயா கெனேயரு 
(பழைய நண்பர்கள்‌) (1935), மற்றும்‌ 'ஜாத்ரே' (ஒரு சந்தை); (2) 
துன்பியல்‌ (அவலச்சுவை) நாடகங்கள்‌; (அவித்த பிரயோகா):- 
உத்தாரா (1930), நகேயா ஹோகே (சிரிப்புத்‌ தி (12.50), (3) இன்பியல்‌ 
(நகைச்சுவை) தாடகங்கள்‌ (சுகுமார பிரயோகா):- 'ஹோச சம்சாரா' 
(ஒரு புதிய குடும்பம்‌) (7250), 'மக்களு அதிகே மனே ஹொக்காரே' 
(குழந்தைகள்‌ சமையற்கட்டிலுக்குள்‌ நுழையும்போது) (1276), 
'ஷோபனா' (0958) மற்றும்‌ அ தாரா, ஏ தாரா' ( இரு வழிகள்‌) 
(12807. 








பேண்ட்ரே தம்‌ எழுத்துகளில்‌, 'மோலியரே' (11௦116) வை 
ஒன்றிரண்டு முறை குறிப்பிடுகின்றார்‌; அனால்‌ அவருடைய கேவி 
நாடகங்களில்‌ எவர்‌ முதன்மையான தாக்கம்‌ ஏற்படுத்தியி- 
ருந்தாரெனில்‌, மராத்திய நாடகாசிரியரான கட்கரி தான்‌ என்று 
தோன்றுகிறது. நகைச்சுவையையும்‌ கவிதையையும்‌ நாடகத்தையும்‌ 
கலந்து வழங்கியமைக்காக கட்கரியை அவர்‌ புகழ்ந்து 
போற்றியுள்ளார்‌. ஒருவேளை இத்தகைய கலவையைத்தான்‌, தன்‌ 
சொந்த கேலி நாடகங்களிலும்‌ வெளிப்படுத்துவதை அவர்‌ 
குறிக்கோளாகக்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌! பேண்ட்ரே, '004]' 
என்பதை ஓர்‌ (ஹூச்சாட்டா' என ஏன்‌ வழங்கினார்‌ என்பது 
விளங்கவில்லை. அது ஒரு கருத்துநிறைந்த நாடகம்‌. நாடகத்தின்‌ 
ஏழு பாத்திரங்களையும்‌, ஒரு தனியாளின்‌ வெவ்வேறு ஏழு 
தோற்றக்கூறுகளை, அதாவது, கருத்தியல்‌ கோட்பாடு, தத்துவ 
மனம்‌, கரும யோசத்தில்‌ நாட்டம்‌, புரட்சிபால்‌ நேசம்‌, கவிதை, 
நகைச்சுவை, விளையாட்டின்பால்‌ பாசம்‌ அகியவற்றை 
வெளிப்படுத்துமாறு செய்கின்ற கருத்தானது, ஏ.இ. (&.ம்‌.) என்னுங்‌ 
சுவிஞர்‌ எழுதிய '116 [ஈர்‌னாறாஜ6ா5' என்னும்‌ நாடகத்திலிருந்து 
பேண்ட்ரேவுக்கு வந்ததாகும்‌. அந்த நாடகமோ, கனவொன்றில்‌ 
ஆன்மாவாக நாடகப்பாங்கில்‌ துண்டிக்கப்பட்ட ஓர்‌ இயற்கையின்‌ 
சிதறிய பாகங்களுக்கிடையே நடக்கும்‌ ஒரு கருத்தரங்கமாக 


158 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


அமைந்திருந்தது. இந்‌ நாடகத்தின்‌ கருப்பொருள்‌ யாதெனில்‌, இந்த 
நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ பத்தாண்டுகளில்‌, படித்த இளைஞர்கள்‌ 
சந்தித்த நெருக்கடி யாகும்‌. நடிப்பு என்னவோ கெொஞ்சந்தான்‌; 
பேச்சுகள்தாம்‌, மேலோங்கிநிற்கின்றன. இந்‌ நாடகத்தில்‌, 
இயல்பான தன்மை இல்லை; அதிலும்‌ குறிப்பாக, அது நாடகப்‌ 
பாங்குடையதாக இல்லை. அதைவிட, 'திருக்கார பிடுகு', ஒரு சிறந்த 
நாடகமே. இந்த நாடகத்தில்‌ அசிரியரின்‌ கருத்து, இரண்டு 
வகையினதாகும்‌. படித்த வர்க்கத்தின்‌ அற்பத்தன்மையையும்‌ 
இதயமற்ற தன்மையையும்‌ திரு நாயக்‌ என்பவர்‌ மூலமாக 
வெளிப்படுத்துவது, ஒன்று; மற்றொன்றோ, பிச்சைஎடுக்குங்‌ 
கலையைச்‌ சிறப்பாகவே செய்கின்ற சமூகத்தின்‌ சோம்பேறிகளிடம்‌ 
காணப்படும்‌ கண்ணியமின்மையை அம்பலப்படுத்துவதாகும்‌. இந்‌ 
நாடகம்‌ முழுவதுமே, திரு நாயக்‌ என்பவர்‌ தாமே 
பேசிக்கொள்ளும்‌ தனிமொழி வகையினதுதான்‌ என்றாலுங்கூட, 
நகைச்சுவை நுணுக்கமாக விளையாடுவதன்‌ மூலமாக, அது ஓர்‌ 
உயிரோட்டமான சூழ்நிலையை உருவாக்குகின்றது. 'சாயோ 

த்தா', ஐயத்திற்கிடமின்றி பேண்ட்ரேவின்‌ கேலி 
நாடகங்களிலேயே மிகச்‌ சிறந்ததாகும்‌. கன்னடத்திலேயே 
அதுதான்‌ முதலாவது அறிவுக்கொவ்வாத நாடகம்‌ என 
வருணிக்கப்பட்டுள்ளது; அரங்கில்‌ பல முறை நடித்துக்‌- 
காட்டப்பட்டுள்ளது. '009!', 'திருக்கார பிடுகு' அகியவை, 
யதார்த்த நாடகங்களாகும்‌. இரண்டாவது நாடகத்தில்‌ கனவுருப்‌ 
புனைவுக்‌ கூறு ஒன்று உள்ளது; அனால்‌ அது மொழி நிலையில்‌ 
மட்டுந்தான்‌. அனால்‌ 'சாயோ அத்தா'வோ, கனவுருப்‌ புனைவை 
ஒரு நாடக உத்தியாகவே பயன்படுத்துகின்றது. தன்‌ சொந்த 
இறப்புக்கே அணை பிறப்பிக்கின்ற ஒரு பைத்தியக்கார அரசனின்‌ 
கதைக்கு, மக்களிடையே வழங்கிவரும்‌ மரபுவழிக்‌ கதைதான்‌ 
மூலாதாரம்‌ என்றாலும்‌, அழிக்கும்‌ அரசியல்‌ சக்தியைக்‌ குறிக்கின்ற 
சக்திவாய்ந்த உருவக (நீதிக்‌) கதையாகத்‌ திறம்பட அதை 
பேண்ட்ரே மாற்றிவிடுகின்றார்‌. 'ஜாத்ரே' ஓன்பதாண்டிற்குப்‌ 
பின்னர்‌ தோன்றியதென்றாலும்‌, அரசியல்‌ அதிகாரம்‌ என்னும்‌ 
கருப்பொருள்தான்‌ இந்த இரண்டு நாடகங்களுக்கும்‌ பொதுவான 
கருத்தாக உள்ளது. 'ஜாத்ரே வில்‌, “உச்சாபுரா'வை (பைத்தியக்காரப்‌ 
பட்டணம்‌) ஆள்வோன்‌, கொள்ளை தோய்‌ எங்கும்‌ 
பெருகியிருந்தும்‌, அண்டுச்சந்தை நடத்தப்பட வேண்டும்‌ என்று 
ஆணையிடுகின்றான்‌; ஏனெனில்‌, வரிகளிலிருந்து வரும்‌ 


பிற இணக்கங்கள்‌ 1 69 


வருவாயை அவன்‌ இழக்க விரும்பவில்லை. ஆனால்‌, 
கொள்ளைநோய்‌ அவனையும்‌ பற்றிக்கொள்கின்றது; அவனுடைய 
பேராசைக்கு அவனே இரையாகின்றான்‌. இந்த இரண்டு 
நாடகங்களிலும்‌ “கேடு நோக்கம்‌' என்கின்ற ஒரு கூறு உள்ளது. 
அவை இரண்டையுமே, அச்சுறுத்தும்‌ நிலை பற்றிய நகைச்சுவை 
நாடகங்கள்‌ என்று தாராளமாக அழைக்கலாம்‌ 


'ஹலேயா கெனெயாரு'வில்‌, 'சாயோ ஆத்தா விலும்‌, 
'ஜாத்ரே'விலும்‌ உள்ள சிக்கலான குறியீடு எதுவும்‌ இல்லை; 
எனினும்‌ அதுவும்‌ ஓரளவிற்கு ஒரு நல்ல நாடகமே. ஓய்வுபெற்ற 
ஒரு காவல்‌ அதிகாரியும்‌ ஓய்வுபெற்ற ஒரு நீதிபதியும்‌ ஆகிய இரு 
பழைய நண்பர்கள்‌, கறைபடிந்த தங்கள்‌ கடந்தகாலத்தைத்‌ 
தங்களுக்குப்‌ பின்னே விட்டுவிட்டுவந்திருப்பதாகக்‌ கருதிக்‌- 
கொள்கின்றனர்‌; அனால்‌ மூன்றாவதாக ஒரு பழைய நண்பர்‌, 
அதாவது, ஏற்கெனவே அவர்களிருவருமே தொடர்புவைத்திருந்த, 
ஓய்வுபெற்ற ஓரு செவிலியின்‌ வருகையானது, அவர்களுடைய 
போலிப்பாசாங்கிற்கு முற்றுப்புள்ளி வைத்து, அவர்களுடைய 
உண்மையான நிறங்கள்‌ என்னவென்பதைக்‌ காட்டிவிடுகின்றது. 


இந்‌ நாடகத்தின்‌ நீதி, மிகவும்‌ தெளிவானதே. 


'தேவ்வடா மனேவில்‌ பேண்ட்ரே, 'திருக்கார பிடுகு'வின்‌ 
உத்திக்கே திரும்பிச்‌ சென்றுவிடுகின்றார்‌; ஆனால்‌ அதை 
வேறுவிதமாகப்‌ பயன்படுத்துகின்றார்‌. இந்த நாடகத்தின்‌ முக்கிய 
பாத்திரமான சத்தியவந்த்‌, தன்‌ மனைவிக்கும்‌ தன்‌ 
தாய்க்குமிடையேயான சச்சரவில்‌ சிக்கிக்கொள்கின்றார்‌; அது 
அவருடைய இல்லத்தையே ஒரு பேய்தங்கும்‌ வீடாக்கிவிடுகின்றது. 
குணப்படுத்துவதாகக்‌ கூறிப்‌ பாசாங்கு செய்யும்‌ அனைத்து 
வகையினரின்‌ உதவியையும்‌ அவர்‌ நாடுகின்றார்‌; ஆனால்‌ 
பயனேதும்‌ விளையவில்லை. இறுதியாக, சண்டையிடுகின்ற 
இருவரையும்‌ தனித்தனியே பிரித்துவைப்பதன்‌ மூலம்‌, அவருடைய 
நண்பரான குருராஜ்‌, இச்‌ சிக்கலைத்‌ தீர்த்துவைக்கின்றார்‌. 


'உத்தாரா', பேண்ட்ரேவின்‌ மிகவுயர்ந்த நாடகஅரங்கு 
வேட்கை முயற்சிக்குப்‌ புறஉருவமாக அமைகின்றது; அரங்கில்‌ 
அது ஓரளவிற்கு வெற்றியையும்‌ பெற்றிருக்கின்றது. அதுதான்‌, 
கன்னடத்தில்‌, 'சண்டாமை' என்னும்‌ கருப்பொருள்‌ பற்றித்‌ 
தோன்றிய முதலாவது நாடகமாகும்‌. இந்‌ நாடகத்தில்‌ மூன்று 
வகைப்‌ பாத்திரத்தொகுதிகளை நாம்‌ காண்கின்றோம்‌. 


170 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


கோதண்டராயர்‌, ஸ்பர்சானந்தா அகியோரைப்‌ போன்ற 
சீர்திருத்தவாதிகள்‌ (இவர்கள்‌ ஒரு தொகுதி) - தீண்டத்தகாதவர்கள்‌ 
கோயிலுக்குள்‌ நுழைவதைச்‌ செயற்படுத்திக்காட்டுவதே இவர்களின்‌ 
நோக்கங்களாக இருந்தன; இவர்கள்‌ ஐயுறப்படுகின்றனர்‌. அடுத்தது, 
துர்க்கப்பாவம்‌ தண்டத்தகாதவர்களைச்‌ சேர்ந்த அவருடைய 
சீடர்களும்‌ - இவர்களோ, தங்கள்‌ அரசியல்‌ அதிகாரத்தைப்‌ 
பெருக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பினைப்‌ பயன்படுத்திக்கொள்ள 
விரும்புகின்றவர்கள்‌. மூன்றாவது தொகுதியோ, விக்னேஸ்வர பட்‌, 
ருத்ரையா ஆகியோர்‌ - இவர்கள்‌, பட்டணத்தில்‌ வகுப்புவாதச்‌ 
சக்திகளின்‌ சார்பாளர்கள்‌. நாடகத்தின்‌ இறுதிவரையிலும்‌ நடிப்பில்‌ 
இருந்து தனித்துநிற்கின்ற, வயதான தீண்டத்தகாதவரான ஸித்தப்பா 
என்கிறவர்‌ மட்டுமே, இம்‌ மூன்று வகையினருடைய அதிகார 
விளையாட்டின்‌ உள்ளார்ந்த இயல்பினை அறிந்தவராவார்‌; 
எனினும்‌, நடவடிக்கை போகின்ற போக்கின்மீது செல்வாக்கு 
செலுத்தமுடியாத அளவிற்கு மிகமிகத்‌ தனிமைப்படுத்தப்‌- 
பட்டவராக இவர்‌ உள்ளார்‌. இந்‌ நாடகத்தின்‌ வவிமையே, 
வெடிக்கின்ற கருப்பொருளைக்‌ கையாண்டு, கருத்தையீர்க்கின்ற 
அதன்‌ முழுமையான குறியிலக்குத்‌ தன்மையில்தான்‌ 
அடங்கியுள்ள து. 


பேண்ட்ரே எழுதிய ஓரே ஒரு மற்ற துன்பியல்‌ நாடகம்‌, 
ஓரங்க நாடகமான 'நகேய ஹோகே' என்பதாகும்‌. அது, 
சம்பிரதாயம்‌ மண்டியுள்ள ஒரு சமூகத்தில்‌, திருமணமாகாத 
இளைய பிராமணப்‌ பெண்‌ ஒருத்தி படுகின்ற நெருக்கடி நிலைமை 
என்னுங்‌ கருப்பொருளை மையமாக வைத்து எழுதப்பட்டுள்ள து. 
இத்‌ நாடகம்‌, குறுங்காட்சிகளால்‌ அனது; அதனால்‌ அழமான 
கருத்துப்‌ பதிவை ஏற்படுத்தத்‌ தவறிவிட்டது. 


இன்பியல்‌ (நகைச்சுவை) வகையில்‌, மிகவும்‌ கருத்தைக்‌ 
கவர்கின்ற பேண்ட்ரேவின்‌ சோதனை நாடகம்‌, 'ஹோச சம்சாரா' 
என்னும்‌ நாடகமாகும்‌. இந்த நாடகத்தின்‌ முதலிரண்டு அங்கங்கள்‌, 
1250அம்‌ அண்டு வாக்கில்‌ எழுதப்பட்டன. அனால்‌ இறுதி 
அங்கம்‌, 7981இல்‌ தான்‌ சேர்க்கப்பட்டது. தலைப்பே 
குறிப்புணர்த்துகிறவாறு, நாடக ஆசிரியர்‌, பழைய அமைப்பிற்குப்‌ 
பதிலாக அமையும்‌ வகையில்‌ ஒரு புதிய குடும்பத்திற்கான 
எடுத்துக்காட்டு (மாதிரி) ஒன்றை இந்‌ நாடகத்தின்‌ மூலம்‌ 
வழங்குகின்றார்‌. இந்‌ நாடகத்தின்‌ ஓட்டத்தில்‌, ஒரு குடும்பத்தின்‌ 


பிற இணக்கங்கள்‌ 1 71 


மூன்று தலைமுறையினர்‌ வந்துபோகின்றனர்‌. ஓய்வுபெற்ற ஓர்‌ 
அரசு ஊழியரும்‌, குடும்பத்தின்‌ தலைவருமான குண்டண்ணா, 
முதலாவது தலைமுறையினரின்‌ சார்பாளராக வருகின்றார்‌. 
அவருடைய மகனும்‌ நாடகாசிரியருமான பண்டெண்ணா, 
இரண்டாம்‌ தலைமுறையையும்‌; அவருடைய மகளான 
மந்தாரமாலா அல்லது மந்தி, மூன்றாம்‌ தலைமுறைபைபயும்‌ 
சேர்ந்தவர்கள்‌. இந்‌ நாடகத்தில்‌ உள்ளவை, மூன்று அங்கங்கள்‌ 
அகும்‌. இவை அனைத்துமே, 'மந்தி' என்னும்‌ பெயரையே 
கொண்டுள்ளன. இதன்‌ உட்குறிப்பு யாதெனில்‌, அவளுக்குள்ள 
மைய முக்கியத்துவத்தைக்‌ காட்டுவதற்காகவே, அவளுடைய 
பெயர்‌ வைக்கப்பட்டுள்ளது. கன்னடத்தில்‌ 'மந்தி' என்றால்‌ 'மற்ற 
மக்கள்‌' என்றும்‌ பொருள்படும்‌. இந்‌ நாடகத்தில்‌ வருகின்ற அந்த 
“மற்ற மக்கள்‌', வெளியாட்களாகும்‌. அதாவது, அம்பக்கா, 
சென்னா-சென்னி, ஃபக்கீரா-ஃபக்கிரி-இவர்களுக்கு நடிப்பில்‌ ஒரு 
பங்கு உண்டு. திருமணம்‌ போன்றவற்றில்‌ ஏற்பட்டிருந்த 
மாற்றங்களின்‌ காணமாக இக்‌ குடும்பம்‌ சந்தித்த சிக்கல்கள்‌, இந்‌ 
நாடகத்தில்‌ இணக்கமான ஒரு தீர்வைக்‌ காண்கின்றன. 'ஹோச 
சம்சாரத்‌'-தோடு ஒப்பிட்டுப்பார்க்கும்போது, (ஷோபனா, மக்களு 
அதிகே மனே ஹொக்காரே;, அ தாரா, ஏ தாரா! ஆகியவற்றைப்‌ 
போன்ற பிற இன்பியல்‌ (நகைச்சுவை) நாடகங்கள்‌, முழுநிறைவாக 
இல்லாதவைதாம்‌. 

பேண்ட்ரே, சில நல்ல நாடகங்களை எழுதினார்‌; 
ஐயத்திற்கிடமின்றி, நாடகத்திற்கான தனித்திறமையை அவர்‌ 
பெற்றிருந்தார்‌; ஆனால்‌ இந்த இலக்கிய பாணிக்கான அவருடைய 
நாட்டமோ, அவ்வளவு வலுவானதாக இல்லை. 1963இல்‌ 
வெளியிடப்பட்ட தன்வரலாற்றுக்‌ கட்டுரையொன்றில்‌ 
பின்வருவனவற்றை, அதற்கான காரணங்களென்று அவர்‌ 
குறிப்பாக உணர்த்தியுள்ளார்‌: “நாடகத்திற்கோ அல்லது 
நகைச்சுவை எழுத்திற்கோ விரிவான அளவில்‌ என்‌ 
தனித்திறமையை நான்‌ வளர்த்துக்கொள்ளவில்லை. இதற்கான 
காரணங்களில்‌ ஒன்று யாதெனில்‌, சிரிப்பினால்‌ வரும்‌ ஆபத்தைப்‌ 
பற்றி நான்‌ உணர்ந்திருந்ததுதான்‌. சிரிக்கும்‌ பழக்கம்‌ இந்த 
நாட்டிற்கு நல்லதன்று என்பதை மகாராஷ்டிர அனுபவத்திலிருந்து 
நான்‌ கற்றுக்கொண்டேன்‌. சிரிப்பு என்பது, விழிப்புணர்வின்‌ ஒரு 
வடிவம்‌. அது இந்தத்‌ தன்மையை இழக்குமாயின்‌, அது தீமையாக 
மாறிவிடுகின்றது. அத்துடன்‌, ஸ்ரீரங்கா போன்ற நாடகாசிரியர்கள்‌ 


172 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


சந்தித்த சிக்கல்களை, நெருங்கியிருந்து நான்‌ பார்த்துள்ளேன்‌. ஒரு 
நாடகம்‌, மேடையில்தான்‌ சோதித்துப்பார்க்கப்படுகின்றது) 
அதற்குக்‌ கணிசமான சக்தியும்‌ நிருவாக ஆற்றலும்‌ தேவை. 
இதுதான்‌, ஒரு நாடக வாழ்க்கையை நாடவிடாமல்‌, என்னை 
அச்சுறுத்தித்‌ தடுத்தது.” 


தொடக்கக்கால ஸ்ரீரங்காவுக்கு, ஷா (380) மற்றும்‌ 
இப்சென்‌ (105680) ஆகியோர்தாம்‌ முதன்மையான தாக்கங்களாக 
இருந்தனர்‌; அனால்‌ பேண்ட்ரேவின்‌ ஐரோப்பிய மாதிரிகளோ 
வேறானவையாக இருந்தன. மேட்டர்லிங்க்‌ (1492121100) என்பார்‌ 
தொடக்கக்காலத்தில்‌, இவருக்குப்‌ பிடித்தமானவராக இருந்தார்‌; 
அனால்‌ அசைவற்ற நாடகத்தில்‌ பேண்ட்ரே கைவைக்கவில்லை. 
அரங்கிற்கெனெ அவர்‌ கொண்டிருந்த உயர்வேட்கைத்‌ 
திட்டங்களில்‌ சில, செயலுருவம்‌ பெறவே இல்லை என்பது, 
வருந்தத்தக்க செய்தியே. இப்போது உள்ளவாறு, அவருடைய 
நாடகத்துறை நற்பெயரானது “உத்தாரா', 'சாயோ - ஆத்தா' 
ஆகியவற்றின்‌ மீதுதான்‌ அமைதல்‌ வேண்டும்‌. 


தற்காலச்‌ சிறுகதையானது, மேற்கிலிருந்து வந்த ஒரு 
கொடையாக இருக்கலாம்‌. ஆனால்‌ இந்தியாவும்‌ கருநாடகமும்‌ 
வாய்மொழியிலும்‌ சரி, இலக்கிய வடிவிலும்‌ சரி, ஒரு நீண்ட கதைப்‌ 
பாரம்பரிய மரபைப்‌ பெற்றிருக்கின்றன. யாவருக்கும்‌ தெரிந்த, 
முதலாவது கன்னட உரைநடை நூலான 'வொத்தராதனே' என்பது, 
சமணக்‌ கதைகளின்‌ ஒரு தொகுப்பாகும்‌. அவ்வளவு அதிகமாகத்‌ 
தெரிந்திராத வசுபாகப்‌ பாரம்பரியத்தின்‌ அடி. ப்படையிலமைந்த 
துர்காசிம்ஹாவின்‌ 'பஞ்சதந்திரா', மிகவுயர்ந்த சொற்புரட்டுக்‌ கதை 
உத்திகளை வெளிப்படுத்துகின்றது. நம்‌ சிறுகதை மன்னர்களான 
மாஸ்தி, ஆனந்தா அகியோரைப்‌ போன்றே. பேண்ட்ரேவும்‌ இந்த 
வடிவத்திற்கு ஈர்க்கப்பட்டடார்‌. அவருடைய அக்க அளவு, ஏழு 
கதைகள்‌ மட்டுந்தான்‌ என்றாலும்‌ (இவை அனைத்தும்‌, 
'நிராபரணசுந்தரி'யில்‌ (1940) உள்ளன, சிறுகதை வரலாற்றில்‌ 
அவருக்கென ஓர்‌ இடம்‌ இருக்கின்றது. 


பேண்ட்ரே, கவிதையைப்‌ பற்றி அல்லது நாடகத்தைப்‌ 
பற்றித்‌ தான்‌ எழுதிய அளவிற்கு அவ்வளவு விரிவாகச்‌ 
சிறுகதையைப்‌ பற்றி எழுதவில்லை; ஆனால்‌, மாஸ்தியைப்‌ பற்றி 
அவர்‌ எழுதிய இரண்டு கட்டுரைகளிலிருந்தும்‌, கிருஷ்ணகுமார்‌ 
கல்லூர்‌, ஆனந்த காண்டா, செளரம்மா, டெங்சே அகியோரின்‌. 





சிறுகதைத்‌ தொகுப்பிற்கு அவர்‌ வழங்கிய அறிமுக 
உரைகளிலிருந்தும்‌, இந்த இலக்கியப்‌ பாணி பற்றிய அவருடைய 
சிந்தனையைக்‌ குறித்து நாம்‌ சற்றே அறிகின்றோம்‌. அதைப்‌ 
பின்வருமாறு தொகுத்துக்‌ கூறலாம்‌: (7) சிறுகதையம்‌ 
இசைப்பாடலும்‌, பல .-பொதுவான கூறுகளைப்‌ பெற்றுள்ளன; 
எனினும்‌, அவை இரண்டுமே ஒன்றிவிருந்து மற்றொன்று 
வேறுபட்டவையே. அவற்றிற்கிடையேயனள்ள முதன்மையான 
வேறுபாடு யாதெனில்‌, சிறுகதை தன்‌ உணர்வை 
பவளிப்படுத்துவதற்கு நிகழ்ச்சிகளைச்‌ சார்ந்திருக்கின்றது, 
இசைப்பாடலோ, குறிப்பிட்ட அகப்பொருள்மீது கருத்தை 
ஒருமுகப்படுத்தி நிற்கின்றது. (2) சிறு கதையானது, பாமர (பொது) 
மக்களின்‌ காப்பியமாகும்‌. மகாகாவியம்‌, பெருமக்களின்‌ 
வாழ்க்கைகளைப்‌ பற்றியதாக இருக்கையில்‌, சிறுகதையோ பாமர 
மற்றும்‌ புறக்கணிக்கப்பட்ட மக்களின்‌ வாழ்க்கைகளின்‌ மீது 
கவனஞ்செலுத்துகின்றது. (3) சிறுகதையானது, சுதந்திரமானதாக 
இருத்தல்‌ வேண்டும்‌. எழுத்தாளர்‌, அவருடைய பாத்திரங்களுக்குக்‌ 
குரலை மட்டுமே கொடுத்தல்‌ வேண்டும்‌ (4) தன்‌ கருப்பொருளைத்‌ 
தேர்ந்தெடுக்கும்போது, சிறுகதை எழுத்தாளர்‌, மற்றவற்றைவிட 
இந்த (சிறுகதை) வடிவந்தான்‌ அதற்குப்‌ பொருத்தமானது 
என்பதை உறுதிப்படுத்திக்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


பேண்ட்ரேவின்‌ சிறுகதைகளில்‌ மிகமிக அதிகமாகக்‌ 
கருத்தைக்‌ கவர்கின்ற தன்மை யாதெனில்‌, அவை ஒவ்வொன்றுமே 
ஒருவிதச்‌ சோதனை வகையினதாக இருப்பதுதான்‌. அவருக்குக்‌ 
கிடைத்த இரண்டு மாதிரிகள்‌, வாய்மொழியும்‌ இலக்கிய நடையும்‌ 
ஆகும்‌. ஆனால்‌ அவற்றில்‌ எதற்கும்‌ தன்னை அவர்‌ ஓப்படைதீதுக்‌- 
கொள்ளவில்லை. அவருடய மிகத்‌ தொடக்கக்காலக்‌ கதைகள்‌, 
7920ஆம்‌ அண்டு வாக்கில்‌ எழுதப்பட்டவை என்று நம்புவதற்குக்‌ 
காரணங்கள்‌ உள்ளன. 'நிராபரணசுந்தரியில்‌ தோன்றுகின்ற அந்தக்‌ 
காலவரிசைப்படியே அக்‌ கதைகள்‌ எழுதப்பட்டவை என்றே 
அனுமானித்துக்கொண்டாலுங்கூட, பாலா பூ (இனிமேல்‌ நாம்‌ 
நண்பர்கள்‌ அல்லர்‌), என்பது தான்‌ மிகமிக முந்தியதாக இருக்கும்‌ 
இது, இரு பையன்களுக்கிடையேயான நட்பைப்‌ பற்றியது; அந்‌ நட்டு, 
அற்பக்‌ காரணங்களால்‌ முடிவுக்கு வருகின்றது அது ஒருவரைத்‌ 
துயரத்தில்‌ ஆழ்த்திவிடுகின்றது. இக்‌ கதை வளர்ந்துகொண்டே 


போகின்ற சம்பவங்கள்‌, திறமையுடன்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பட்டுள்ளன; 


174 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


பாத்திரங்களின்‌ மனநிலை உறுதியாக உள்ளது; அனால்‌ 
மொழியைப்‌ பயன்படுத்துவதில்‌, முதிர்ச்சியற்ற தன்மையின்‌ 
அறிகுறிகளை இக்‌ கதை காட்டுகின்றது. ஆனால்‌ “ஹிரிடாரா 
கத்தியோ (உருவிய வாள்‌/, ஒரு முதிர்ச்சி வாய்ந்த கதையாகும்‌. 
அது, நாடக அமைப்பினைப்‌ பெற்றிருக்கின்றது; அதேயபோளல்‌, 
குதிமீடுகளையம்‌ வரம்புக்குட்பட்டுப்‌ பயன்படுத்தப்‌ படுவதையம்‌ 
அது காட்டுகின்றது. உறையற்ற வாளானது, பாட்டனாக 
இருக்கின்ற அளவிற்குக்‌ கிழ வயதுடைய தேசாய்‌ என்கின்ற 
ஒருவரை மணக்கும்படி, உருவிய வாளைக்காட்டி இளைய தன்‌ 
மகளை அச்சுறுத்தி வல்லந்தப்படுத்த முயல்கின்ற 
நரசிங்கராயருக்குப்‌ போதுமான குறியீடாக அமைகின்றது. அந்த 
அச்சுறுத்தல்‌ பெரும்பாலும்‌ அப்‌ பெண்ணைக்‌ கொல்லுகின்ற 
நிலைக்கு வந்தபோது, நரசிங்கராயர்‌, நடந்ததற்காக வருந்தி, தன்‌ 
முடிவை மாற்றிக்கொள்கின்றார்‌. வாளானது, அதன்‌ உறையில்‌ 
மீண்டும்‌ நுழைக்கப்படுகின்றது. சமூகம்‌, இந்தக்‌ கவிதையில்‌ 
பெருமளவில்‌ முன்னிலையாகி நிற்கின்றது; இது ஒரு புதிய 
முன்னேற்றமாகும்‌. 


'மங்காத்தா' (குரங்கின்‌ தந்திரம்‌) என்பது, பாலா பு'வைப்‌ 
போன்று, ஒரு குழந்தைக்‌ கதையாகும்‌. அது ஒரு மேம்பட்ட 
உத்தியை வெளிப்படுத்துகின்றது. இக்‌ கதையைக்‌ கூறுபவரும்‌ 
இப்போது இதில்‌ பங்குபெறுபவராக உள்ளார்‌. தான்‌ 
பார்வையிடுகின்ற சிற்றாரொன்றில்‌ உள்ள ஆர்வமிக்க ஓர்‌ 
இளைஞருடன்‌ அவர்‌ வளர்த்துக்கொண்டிருந்த உறவு, இக்‌ 
கதையின்‌ கருப்பொருளாக அமைகின்றது; இது இரட்டை 
நடிப்பைக்‌ காட்டுகின்றது. கதை கூறுபவருக்கோ அந்த உறவானது, 
குழந்தையின்‌ கற்பனைக்‌ கனவுலகில்‌ நுழைவதற்கு 
வழிசெய்கின்றது. குழந்தைக்கோ, வயதுவந்தோரின்‌ உலகில்‌ 
நுழைந்துபார்க்கும்‌ ஒரு துணிகர முயற்சியாக அமைகின்றது. இக்‌ 
கதை, ஆர்கே. நாராயணனின்‌ கதையில்‌ காணப்படும்‌ 
எளிமையையும்‌ உட்சிக்கல்‌ நிலையையும்‌ பெற்றிருக்கின்றது. 


ஒருவேளை, பேண்ட்ரேவின்‌ சிறுகதைகளிலேயே 
மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியதான 'மகுவினா காரே'வில்‌ 
(குழந்தையின்‌ அழைப்பு), செயற்பாடானது முற்றிலும்‌ 
உள்ளத்திற்குரியதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. இந்தக்‌ கதையின்‌ 
மையத்தில்‌ இருப்பவள்‌, நடுத்தர வகுப்புக்‌ குடும்பத்தில்‌ 


பிற இண க்கங்கள்‌ 1 75 





மருமகளாக உள்ள ஓர்‌ இளம்‌ பெண்‌. வீட்டில்‌ புறக்கணிப்பாலும்‌, 
வெளியாட்களிடமிருந்து வருகின்ற, வேண்டாத பாலுணர்ச்சிக்‌ 
கவனத்தினாலும்‌ அவள்‌ முற்றிலுமாகவே, மனமுறிவு 
கொண்டவளாக உணருகின்றாள்‌. நம்பிக்கை இழந்த தன்‌ 
சூழ்நிலையால்‌, தற்கொலைக்கு உந்தப்படுகின்ற அந்த 
விளிம்பிலிருந்து அவள்‌ பின்வாங்குகின்றாள்‌. அவளை எது 
காப்பாற்றுகிறது என்றால்‌, அவளுடைய குழந்தையின்‌ 
'அழைப்பு'த்தான்‌. ஏகாகினியும்‌ ஒரு தனித்த பெண்ணைப்‌ 
பற்றியதுதான்‌; அனால்‌ இத்தக்‌ கதை அவ்வளவு வெற்றிகரமாக 
அமையவில்லை, அதற்குக்‌ காரணம்‌, அதன்‌ விளைவுக்காக, ஒரு 
விசித்திரமான நிகழ்ச்சியையே அது அளவிற்கு மீறிய வகையில்‌ 
சார்ந்திருக்கிறது என்பதுதான்‌. 


தலைப்புக்‌ கதையான “நிராபரண சுந்தரி', கலையின்‌ 
படைப்புக்கும்‌ அதைப்‌ படைத்தவரான ஓவியருக்குமிடையேயான 
உறவினைப்‌ பற்றியதாகும்‌. 'நிராபரண சுந்தரியானது, அனந்தாவின்‌ 
பிகச்சிறந்த கதைகளில்‌ ஒன்றான, 'மாதகாதியடன்‌ பல 
ஒற்றுமைகளைக்‌ காட்டுகின்றது. இரண்டுமே, ஓவியர்களை 
மையமாகக்‌ கொண்டுள்ளன; ஆனால்‌ அவர்களின்‌ மனப்போக்குகளும்‌ 
புரிந்துகொள்ளும்‌ நிலைகளும்‌ வேறுபடுகின்றன. ஆனந்தாவின்‌ 
கதையில்‌ வரும்‌ ஒவியனோ, தன்‌ சொந்தப்‌ படைப்பின்மீதே காதல்‌ 
கொள்கின்றான்‌. ஊன்றிய இந்தக்‌ கருத்துவெறியானது, 
பித்துநிலையின்‌ விளிம்புக்கே அவனைக்‌ கொண்டுசெல்கின்றது. 
பேண்ட்ரேவின்‌ கதையில்‌ வரும்‌ ஓவியனோ, ஓவியனுக்குள்ள 
இரண்டு தன்மைகளையுமே, அதாவது, தோய்ந்து ஈடுபடுந்‌ 
தன்மையையும்‌, ஒதுங்கியிருக்குந்‌ தன்மையையும்‌ பெற்றிருக்கின்றான்‌. 
அனநத்தாவின்‌ கதையில்‌ பின்னணியில்‌ இருக்கும்‌ ஓவியனின்‌ காதலி 
க்கு, பேண்ட்ரேவின்‌ கதையிலோ, ஒரு முக்கியமான பாகம்‌ 
தரப்பட்டுள்ளது. கலைப்படைப்பு குறித்த (இந்தக்‌ குறிப்பிட்ட 
நிகழ்வில்‌, அம்மணப்‌ படம்‌ குறித்த) அவளுடைய மனப்பான்மை, 
இக்‌ கதையின்‌ அர்த்தத்திழ்கு ஒரு புதிய பரிமாணத்தைச்‌ 
சேர்க்கின்றது. பேண்ட்ரே, இந்தக்‌ கதையில்‌ ஓர்‌ அருவமான 
கருத்தை எடுத்துக்கொண்டு, அதற்கு உயிரும்‌ உணர்ச்சியும்‌ 
அளிக்கின்றார்‌. இதுபோல்‌, 'நாஸ்திகம்‌' என்கிற கதையைப்‌ பற்றிக்‌ 
கூற முடியாது; அக்‌ கதையும்‌, அதற்கு அடிப்படையாக ஓர்‌ 
அருவக்‌ கருத்தைப்‌ பெற்றிருக்கின்றது. அக்‌ கதையில்‌ வரும்‌ 


176 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


நாத்திகரான நாராயணராவ்‌, அவரது இறப்பிற்குப்‌ பின்னரும்‌ ஒரு 
பிரச்சனையாக உள்ளவர்‌. அவர்‌, தான்‌ இறப்பதற்கு முன்‌ 
இறுதியாகக்‌ கூறுகின்ற சொல்‌ 'நாராயணா' என்பதாகும்‌; இதற்கு 
எவ்வாறு பொருள்விளக்கம்‌ அளிப்பதென்று மக்களுக்குத்‌ 
தெரியவில்லை. தான்‌ இறப்பதற்கு முன்னர்‌ அவர்‌ மாறி, 
ஆத்திகராகி விட்டாரா? அல்லது அது சாதாரணமாகக்‌ கூறப்படும்‌ 
ஒரு சொல்‌ தானா? 'நாஸ்திகா' என்பது, ஒரு சுவையான 
கருப்பொருளைப்‌ பெற்றிருக்கின்றது; அனால்‌ படிப்பதற்கு, அது, 
ஒரு கதை என்பதைவிட ஒரு கட்டுரையைப்‌ போன்றே 
இருக்கின்றது; நம்‌ கவனத்திற்குரியதாக இருப்பதற்குள்ள ஓரே ஒரு 
தகுதி என்னவெனில்‌, ஒரு சோதனை என்கிற வகையில்‌ அதற்குள்ள 


புதுமைத்‌ தன்மைதான்‌! 


கன்னட மறுமலர்ச்சிக்‌ காலத்தின்போது, ஆங்கிலக்‌ 
கல்வியின்‌ மூலம்‌ ஈட்டப்பட்டதான, சொந்தவாழ்க்கை பற்றிய 
கட்டுரை என்கின்ற வடிவம்‌, விருப்பமான ஓர்‌ இலக்கிய வடி வமாக 
ஆயிற்று. 'கெலெயர கும்பு'வைச்‌ சேர்ந்த, மிகச்சில 
எழுத்தாளர்களைத்தான்‌ அது ஈர்த்தது, பேண்ட்ரே எழுதிய ஐந்து 
கட்டுரைகளை உள்ளடக்கிய, வகைக்கொன்று வீதம்‌ 
தெரிவுசெய்யப்பட்ட கட்டுரைகள்‌, 1931இல்‌ “ஜெயகர்நாடக 
கிரந்தமாலா£வில்‌ வெளியிடப்பட்டன. அவருடைய கட்டுரைகளில்‌ 
ஒன்றும்‌, 1941இல்‌ வெளியிடப்பட்ட 'சுலவு ஹொலவு'வில்‌ 
வெளிவந்தது. இந்த இலக்கியப்‌ பாணியில்‌ அமைந்த 
பேண்ட்ரேவின்‌ படைப்புகள்‌, ஒன்பது கட்டுரைகள்‌ மட்டுமே 
ஆகும்‌, இவை அனைத்துமே, 'நிராபரணசுந்தரி'யில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன சொந்தவாழ்க்கை பற்றிய கட்டுரையைக்‌ 
குறித்து பேண்ட்ரே தனக்கெனச்‌ சில கருத்துகளைக்‌ 
கொண்டிருந்தார்‌ என்பது, 'நிராபரணசுந்தரி'யில்‌ உள்ள 
கட்டுரைகளை அறுிமுகப்படுத்துகின்ற 'ஹரத்தேயா மொதலு 
ஹரத்தே' என்னும்‌ அவருடை.ய கட்டுரையிலிருந்தும்‌, இந்த 
எழுத்துவகை இலக்கியப்பாணியில்‌ தங்களுக்கென ஒரு பெயரை 
முத்திரையபொறித்திருந்த பி. ராமானந்த்‌, ராசி, கோருரு, 
சிதவ்வனஹள்ளி, ராகு அகியோரைப்‌ போன்ற கட்டுரை 
எழுத்தாளர்கள்‌ பலரின்‌ படைப்புகளுக்கு அவர்‌ அளித்திருந்த 
முன்னுரைகளிலிருந்தும்‌ காணப்படுகின்றது பேண்ட்ரே, 


பிற இண க்கங்கள்‌ 177 





சொல்லையே விரும்பினார்‌. கட்டுரை என்பது மேற்கில்‌ 
தோன்றியது என்பதை அவர்‌ மறுக்கவில்லை; அனால்‌ 
அரசர்களின்‌ அவைகளிலும்‌ புலவர்களின்‌ மன்றங்களிலும்‌ 
கவிஞர்களின்‌ அரங்குகளிலும்‌ பிறவற்றிலும்‌ இந்தியப்‌ 
பாரம்பரியமும்‌ அதற்கு உண்டு என்பதையும்‌ அவர்‌ வலியுறுத்திக்‌ 
கூறினார்‌. 'வக்ரோத்தி', 'சுபாஷிடா' அன்யோக்தி' ஆகியவற்றிற்குப்‌ 
புத்துயிர்‌ அளிக்கப்படுமாயின்‌, அவை, கட்டுரைக்குப்‌ 
பெருமளவிற்குக்‌ கவர்ச்சியைச்‌ சேர்க்கும்‌ என்று அவர்‌ கருதினார்‌. 


'நிராபரணசுந்தரி'யின்‌ முதலாவது பதிப்பிற்கு விரிவான 
முன்னுரையொன்றை எழுதிய டாக்டர்‌ கே.ஆர்‌. மஹிஷி அவர்கள்‌, 
வெற்றிகரமான ஒரு கட்டுரை அசிரியராக அவதற்குத்‌ 
தேவைப்படுகின்ற அனைத்துத்‌ தன்மைகளையும்‌-அதாவது, 
கவனத்தைக்‌ கவருகின்ற ஆளுமை, பழக்கப்பட்ட நடை, நுண்ணிய 
நகைச்சுவை உணர்வு, தன்‌ சொந்த வரம்புகளையும்‌ 
குறைபாடுகளையும்‌ பற்றிப்‌ பேசுவதற்கான விருப்பம்‌ ஆகியவற்றை 
பேண்ட்ரே பெற்றிருந்தார்‌ என்று சரியாகவே கூறினார்‌. ஆனால்‌, 
இந்தக்‌ கட்டுரைகளில்‌ பேண்ட்ரே பெரும்பாலும்‌ தனியொரு 
மனிதர்‌ என்கின்ற நிலையையும்‌, போலி அடையாளத்தையுமே 
மேற்கொள்கின்றார்‌ என்பதையும்‌, சுற்றிவளைத்துப்‌ பேசுகின்றார்‌ 
என்பதையுங்கூட நினைவிற்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. இக்‌ 
கட்டுரைகள்‌, கவரும்‌ வகையில்‌ பற்பல வகையினவாக 
அமைந்திருக்கின்றன என்பதும்‌, கவனிக்கப்படவேண்டிய 
மற்றொரு கூறாகும்‌. 

சொந்தவாழ்க்கை பற்றிய கட்டுரை என்பது, 'மனத்தின்‌ ஒரு 
தளர்ந்த கைப்பிடி'யைப்‌ போன்று தோன்றக்கூடும்‌; 
பேண்ட்ரேவிடம்‌, அது தனக்கே உரிய தருக்கவாத முறையையும்‌ 
அமைப்பையும்‌ பெற்றிருக்கின்றது 'மானபத்ரா ஸ்மாரம்பா" 
என்கிற தொகுப்பிலுள்ள முதலாவது கட்டுரையையே 
உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டு பாருங்கள்‌: அதில்‌ அத்‌ 
தறுவாயை “ஸ்மாரம்பா' என்பது அழைப்பதற்கான காரணங்கள்‌, 
மானபத்திரங்களுக்குள்ள மக்கள்‌ விருப்பம்‌, அவற்றைப்‌ 
பெறுவதற்குரிய வழிகள்‌ முதலான கருத்துகள்‌, ஒரு தருக்கரீதியான 
வரிசைமுறையில்‌ அடுத்தடுத்து வருகின்றன. இந்தக்‌ கட்டுரையின்‌ 
முறையானது, கருத்தார்ந்த ஒரு கட்டுரையின்‌ அமைப்பினை 
உள்ளபடியே நையாண்டி செய்வதாக உள்ளது. 'உ௫லு வுடு" 


178 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


(உமிழ்வு), 'ஹஸ்தசாமுத்திரிகதா பிரதம பாடகலு' (கை இரேகைக்‌ 


கலையின்‌ தொடக்கப்‌ பாடங்கள்‌) போன்ற தொகுப்புகளில்‌ உள்ள 
பிற கட்டுரைகள்‌ சிலவற்றைப்‌ பற்றிய வகையில்‌, இது உண்மையே! 


இத்‌ தொகுப்பிலுள்ள மிகச்சிறந்த கட்டுரைகள்‌, 'நன்ன 
அவதாரா' (என்‌ அவதாரம்‌), 'சவினோதனே சரசா' (இறப்பினோடு 
விளையாடுதல்‌) அகியவையாகும்‌. 'நன்ன அவதாரா', நகைச்சுவைத்‌ 
திறத்தையும்‌ கற்பனையையும்‌ நேர்த்தியாக வெளிப்படுத்திக்‌- 
காட்டும்‌ ஒரு கட்டுரையாகும்‌. இந்தக்‌ கட்டுரையில்‌ வருகின்ற 
நான்‌' என்பது, கவர்ந்தீர்க்கின்ற ஓர்‌ அளுமையாகும்‌. தருக்கம்‌, 
சப்தம்‌, யுக்தி, அனுபவம்‌ போன்ற, யாவருக்கும்‌ தெரிந்த உத்திகள்‌ 
அனைத்தையும்‌ நையாண்டி செய்வதன்மூலம்‌, தான்‌ ஓர்‌ 
'அவதார'மாக இருப்பதாக அவர்‌ கூறிக்கொள்வதற்கான 
ஆதாரத்தை அவர்‌ நிறுவிக்காட்டுகிற வழியானது, ஒரு 
துணிவுமிக்க, கூர்த்த மதிநுட்பம்‌ வாய்ந்ததாகும்‌. இக்‌ கட்டுரை, 
மனிதனுக்குள்ள 'தான்‌' என்னும்‌ தற்பெருமையைச்‌ 
சுற்றிவளைத்துக்‌ தாக்குவதாகும்‌. 


'சவினோதனே சரசா' என்னுங்‌ கட்டுரையோ, 
ஐயத்திற்கிடமின்றி, பேண்ட்ரேவின்‌ சொந்தவாழ்க்கைக்‌ 
கட்டுரைகளிலேயே, மிகச்‌ சிறந்ததாகும்‌. ஒரு கட்டுரையானது, இக்‌ 
கட்டுரை வெற்றிகரமாக அமைந்திருப்பதுபோல்‌ அமையும்போது, 
அதைச்‌ சிறுகதையிலிருந்து வேறுபடுத்திப்‌ பார்ப்பதென்பது 
கடினமானதே. இக்‌ கட்டுரையானது, கோழைகள்‌ பலமுறை 
சாகின்றனர்‌ என்கின்ற சேக்ஸ்பியரின்‌ கூற்றைத்‌ தலைகீழாக 
மாற்றித்‌ தொடங்கி, ஓரு முறை சாவது என்பதே எவ்வளவு 
கடினமானது என்பதை மெய்ப்பித்துக்கொண்டே போகின்றது. 
கதையின்‌ முக்கிய பாத்திரமாக உள்ளவர்‌, தான்‌ இறப்பதற்குச்‌ 
செய்கின்ற முயற்சிகள்‌ அனைத்துமே எதிரான விளைவுகளையே 
ஏற்படுத்துகின்றன என்பதை மெய்ப்பிக்கின்றன; அத்துடன்‌, 
ஒவ்வொரு முயற்சியும்‌ முன்பிருந்ததைவிட மேலும்‌ நல்ல உடல்‌ 
நலமுடையவராகவே அவரை ஆக்கிவிடுகின்றது. அவருக்கு இருந்த 
ஒரேவழி, 'இறப்பு'டன்‌ நண்பராக இருந்துவிடுவது என்பதுதான்‌. 
இதைத்தான்‌ அவர்‌ செய்யக்‌ கருதுகின்றார்‌ என்று அவர்‌ 
கூறுகின்றார்‌: “தில நாள்கள்‌, இறப்பானது என்னை 
வேட்டையாடிற்று, இப்போது நாங்கள்‌ நண்பர்களாக 


இருக்கின்றோம்‌; எங்களுக்கிடையே பெருவெறுப்பு எதுவும்‌ இல்லை”. 





டீன்‌ ஸ்விப்ட்டைப்‌ (068 5) பற்றிச்‌ சொல்லும்போது, ஒரு 
துடைப்பத்தைப்‌ பற்றிக்‌ கூட அவரால்‌ அழகாக எழுத முடியும்‌ 
என்று சொல்லப்பட்டது; அனால்‌ சொல்லளவிலுங்கூட, 
பேண்ட்ரேவைப்‌ பொறுத்த அளவிலும்‌, இது உண்மையே; 
அவருடைய கட்டுரைகளில்‌ ஒன்று, ஒரு துடைப்பத்தைப்‌ பற்றியே 
உள்ளது. அதை அவர்‌ சொல்லாடல்‌ தந்திரத்தின்‌ மூலமாக ஓர்‌ 
'அவகதூதா வின்‌ தகுநிலைக்கு உயர்த்திவிடுகின்றார்‌. 


தன்‌ சொந்தப்‌ படைப்புப்‌ பணி என்கின்ற அழ்நிலையில்‌ 
தன்னை மறந்திருந்த பேண்ட்ரேவுக்கு, பிற மொழிகளிலிருந்து, 
அதிலும்‌ முதன்மையாக, சமஸ்கிருதம்‌, மராத்தி, அங்கிலம்‌, 
வங்காளம்‌, இந்தி ஆகியவற்றிலிருந்து படைப்புகளை 
மொழிபெயர்ப்பதற்கும்‌, பொழுது அமைந்தது. அவருடைய 
மொழிபெயர்ப்புகளில்‌ சில, சாகஇத்திய அக்காதெமி போன்ற 
நிறுவனங்களால்‌ ஓப்படைக்கப்பட்டவையாகும்‌. ஆனால்‌ 
மேகதூதத்தின்‌ புகழ்பெற்ற அவருடைய மொழிமாற்றப்‌ படைப்பு 
உட்பட இன்னும்‌ சில, தாமாகவே அவரால்‌ விரும்பிச்‌ 
செய்யப்பட்டவையாகும்‌. ஒரே பொருள்பற்றிய தனிநூலான இத்‌ 
நூலின்‌ இறுதியிலுள்ள நூற்பெயர்க்கோவையில்‌ பட்டியல்‌ 
இடப்பட்டுள்ள நூல்கள்‌, இந்தத்‌ துறையில்‌ அவர்‌ செய்துள்ள 
பணியின்‌ பரப்பளவைப்‌ பற்றிய கருத்தை ஓரளவுக்கு வழங்கும்‌. 

மொரழிபெயர்ப்பினைப்‌ பற்றி, பேண்ட்ரே தனக்கே 
உரித்தான ஒரு கோட்பாட்டினை வைத்திருந்தார்‌. தன்‌ சொந்த 
உத்தித்திறங்களைத்‌ தாமே செயற்படுத்தியுள்ளார்‌. கன்னட 
மேகதூதத்திற்காக எழுதப்பட்ட முன்னுரைக்‌ கவிதைகள்‌, இப்‌ 
பொருளை அவர்‌ அணுகிய முறை பற்றிய மதிப்பு வாய்ந்த 
அகநோக்குகளை வழங்குகின்றன. அதனால்‌ அவை, கருத்தூன்றிக்‌ 
கவனிக்கப்படத்தக்கவையே ஆகும்‌. 


பேண்ட்ரேவைப்‌ பொறுத்தஅளவில்‌, மொழிபெயர்ப்பு 
என்பது ஒரு படைப்பு நடவடிக்கையாகவே இருந்தது. மூலத்தின்‌ 
அமைப்புக்‌ கூறுகளில்‌ எதையும்‌ விட்டுவிடாமல்‌ அதன்‌ 
உணர்ச்சியையும்‌ அழகையும்‌ அப்படியே கொண்டுவருவதுதான்‌ 
தன்‌ குறிக்கோளாக இருந்தது என்று மேகதூதத்தைப்‌ பற்றி 
அவர்‌ கூறுகின்றார்‌. அவருடைய குறிக்கோள்‌, மொழிபெயர்ப்பு 
அன்று; ஆனால்‌ “பாவகிரகண'மாகும்‌. கவிதையை 


மொழிபெயர்ப்பதில்‌, மொழியாக்க (இலக்கு) மொழியில்‌ 





180 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 
கண்ட பயம வவ யவய்ட அண்ட வ யன ப்ப டஅதத்‌ பட்டக்‌ ட அலறல்‌ ட பத்தல. வப அறி 


பொருத்தமான யாப்பு வடிவத்தைத்‌ தெரிவு செய்வதற்கே அவர்‌ 
தலையாய முதன்மை தந்தார்‌. உதாரணமாக, சமஸ்கிருத 
விருத்தங்களில்‌ அவர்‌ புலமை பெற்றிருந்துங்கூட, என்‌, 
சமஸ்கிருதத்திலேயே மூலக்‌ கவிதைகளை அவரால்‌ இயற்ற 
முடியுமென்றாலுங்கூட, மேகதூதத்திற்கு, ஹரிஹரரால்‌ 
செப்பஞ்செய்யப்பட்ட ஒரு 'தேசி' யாப்பு வடிவமான 'ராகலே வின்‌ 
மாறுபட்ட வடிவத்தையே அவர்‌ தெரிவுசெய்தார்‌. அதேபோன்று, 
அனில்‌ (கா!) என்பாரின்‌ மராத்தியக்‌ கவிதையான 
'பக்னாமூர்த்தியை மொழிபெயர்க்கும்போது, மூலத்தின்‌ 
'செம்மறியாட்‌'டிற்கு ஈடுகொடுக்கும்‌ வகையில்‌ கன்னட 
நாட்டுப்புறப்‌ பாடல்வடி வங்களின்‌ 'அம்ஷிகானா' முறையை 
மேற்கொள்வதென்று அவர்‌ முடிவுசெய்தார்‌. இது, 
தேவையானதாக இருந்தது; ஏனெனில்‌, மூலத்தின்‌ பொருளை 
மட்டுமன்றி, ஒலி, ஓசைநயம்‌, அசைவு ஆகியவற்றையும்‌ 
. வெளிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. மொழிபெயர்ப்புகள்‌ 
வாசகர்களுடன்‌ நிலைநிறுத்த விழைகின்ற தொடர்புதான்‌, 
பேண்ட்ரேவுக்கு மிகவுயர்ந்த அளவில்‌ முக்கியமானதாக இருந்தது. 
சமஸ்கிருத அறிவைப்‌ பெற்றிராதவர்களும்‌ மூலக்‌ கவிதையைப்‌ 
படிக்க வாய்ப்பில்லாதவர்களுமான கன்னட வாசகர்களைக்‌ 
கருத்திற்கொண்டுதான்‌, அவருடைய மேகதூத மொழிமாற்றப்‌ 
படைப்பானது குறிக்கோளாகக்‌ கொண்டு, இயற்றப்பட்டது. இந்த 
வகையில்‌, 'சாகுந்தலத்‌'தை மொழிபெயர்த்திருந்த சுராமாரி 
சேஷகிரிராவ்‌ காட்டியிருந்த வழியையும்‌, 'மேகதூதத்‌'தை 
மொழிபெயர்க்க முயன்ற சாந்த கவி சென்ற வழியையும்‌ அவர்‌ 
பின்பற்றினார்‌; அதில்‌ எல்லையிலா, மேம்பட்ட விளைவுகளையும்‌ 
பெற்றார்‌ உள்ளபடியே சொல்வதாயின்‌, இந்த மொழிமாற்றப்‌ 
படைப்புப்‌ பாரம்பரியமானது, கன்னடத்தில்‌ பம்பா காலத்தில்‌ 
இருந்தே வருகின்ற மிகவும்‌ பழமையான ஒன்றுதான்‌. ஒரு 
மொழிபெயர்ப்பாளர்‌ என்கின்ற வகையில்‌, தன்‌ வேலை எவ்வளவு 
முக்கியமானது என்பதை எவ்வளவு சிறப்பாக பேண்ட்ரே 
அறிந்திருந்தார்‌ என்பது, பி.எம்‌ ஸ்ரீகாந்தியாவின்‌ 'இங்கிலீஷ்‌ 
கதகலு' பற்றி அவர்‌ தெரிவித்த கருத்துரையொன்றில்‌, தெளிவாக 
வெளிப்படுகின்றது. “மொழிபெயர்ப்பாளர்‌, தான்‌ பயன்படுத்துகிற 
மொழியின்‌ தனித்திறத்தைப்‌ பற்றியும்‌ அறிந்திருத்தல்‌ வேண்டும்‌ 
என்பது மட்டுமன்று; யாப்பு அமைப்பின்‌ நுட்ப நுணுக்கங்களைப்‌ 
புரிந்தவராகவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌; பாட்டியற்றும்‌ 


பிற இணக்கங்கள்‌ 181 





சொல்லாட்சித்‌ தகவையும்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌; சொல்‌ 
தேர்வில்‌ பெரும்புலமையும்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌; இவை 
மட்டுமல்ல; இவை அனைத்தையும்‌ திறமையாகப்‌ பயன்படுத்தும்‌ 
அற்றலையும்‌ அவர்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌.” 


பேண்ட்ரே, 'மேகதூதத்‌'தைத்‌ தவிர வேறு எதையும்‌ 
மொழிபெயர்த்ததில்லை; என்றாலுங்கூட, ஓரு மொழி- 
பெயர்ப்பாளர்‌ என்கின்ற வகையில்‌ ஒரு நிலையான நற்பெயரை 
அவர்‌ பெற்றிருந்திருப்பார்‌ என்று உறுதியாகக்‌ கூற முடியும்‌. 
அவருடைய மாபெரும்‌ வெற்றிக்கான முக்கியமான காரணங்களில்‌ 
ஒன்று, காளிதாசனின்‌ மீது அவருக்கு இருந்த பற்றுதான்‌. இந்தப்‌ 
பெருங்‌ கவிஞரைப்‌ பற்றி அவர்‌ எழுதியுள்ள ஒவ்வொரு 
பக்கத்திலும்‌ அது வெளிப்படையாகவே தெரிகின்றது. அவர்‌, 
இரண்டு காரணங்களுக்காக, 'மேசதூதத்‌தைத்‌ தெரிவுசெய்தார்‌. 
முதலாவது காரணம்‌, 'அபிஞான சாகுந்தலம்‌” தனக்கு 
அப்பாற்பட்டது என்று அவர்‌ கருதியது; இரண்டாவது காரணம்‌, 
பிரிவினால்‌ விளைவிக்கப்பட்ட துயரத்தின்‌ மூலமாக காமதருமம்‌, 
தருமகாமமாக உருமாற்றஞ்‌ செய்யப்பட்டதற்குச்‌ சின்னமாக 
அவருக்குத்‌ தோன்றியவரான யக்க்ஷனின்‌ அளுமையில்‌ புகுந்து, 
கற்பனையாக அவனின்‌ அனுபவத்தை அவரால்‌ எளிதாக 
அனுபவிக்க முடிந்தது என்பதுதான்‌. இப்‌ பெருங்காப்பியத்திற்குக்‌ 
கன்னடத்தில்‌ பல்வேறு மொழிபெயர்ப்புகள்‌ இருந்துள்ளன; 
அனால்‌ அவற்றில்‌ எதுவுமே, பேண்ட்ரேவின்‌ மொழி- 
பெயர்ப்பைப்‌ போல அவ்வளவு இன்னயம்‌ நிறைந்ததாகவும்‌ 
அவ்வளவு இயற்பண்பு செறிந்ததாகவும்‌ இல்லை. அவர்‌ செய்த 
பிற மொழிபெயர்ப்புகளில்‌, 'அனந்த லகரியின்‌ சில பகுதிகளும்‌, 
அமிர்தானுபவா!வும்‌, பல தோத்திரங்களும்‌ உள்ளடங்கும்‌. 


ஹுமாயுன்‌ கபீர்‌ பதிப்பித்த, தாகூர்‌ கவிதைகளின்‌ 
தொகுப்பை மொழிபெயர்த்ததற்குக்‌ கிடைத்த பாராட்டின்‌ 
பெரும்பகுதியை, பேண்ட்ரே, சரியான வகையில்‌, சாந்தி நிகேதனில்‌ 
படித்த ஒரு நெருங்கிய நண்பரான நாராயண்‌ சங்கம்‌ என்பவருக்கே 
உரித்தாக்கினார்‌; ஏனெனில்‌, இந்த மொழிபெயர்ப்புகள்‌ 
அவருடைய மேதகவான முத்திரையைப்‌ பெற்றிருக்கவில்லை 
என்பதோடு அவை உயிரூக்கமற்றவையாகவுள்ளன என்பதுதான்‌ 
காரணம்‌. '75௨ ரரோ65080% 14௦௦' என்பதிலிருந்து, அவரே 
மொழிபெயர்த்திருந்த, ' 1176 உர, மற்றும்‌ 16 5166015௮14" 


182 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


அகியவற்றின்‌ மொழி பெயர்ப்புகளைப்‌ பொறுத்த அளவில்‌, நிலை 
அவ்வாறில்லை; இவை, அகத்தூண்டுதல்‌ பெற்றுச்‌ செய்யப்பட்ட . 
மொழிமாற்றப்‌ படைப்புகளாகும்‌. 


ஹட்டியங்காடி, நாராயணராவோ, பி.எம்‌. ஸ்ரீகாந்தியாவோ 
செய்திருந்த அளவிற்கு, பேண்ட்ரே, ஆங்கிலக்‌ கவிதைகளை 
மொழிபெயர்க்கவில்லை. இந்தத்‌ துறையில்‌ அவர்‌ செய்ததெல்லாம்‌, 
சேக்ஸ்பியரின்‌ '50ர91 15', 16 *ஊாழ' என்பதிலிருந்து 
15 8000, '&5$4௦ய0166 ர' என்பதிலிருந்து ஒரு காட்சியின்‌ 
பகுதி, கீட்ஸ்‌, திருமதி பிரெளனிங்‌ ஆகியோரிடமிருந்து 
(ஒவ்வொருவரிடமிருந்தும்‌) ஒரு கவிதை-அகியவை மட்டுமேயாகும்‌ 
- இவற்றுள்‌ மிகமிக வெற்றிகரமானது, நாடகச்‌ சிறு படைப்பாகும்‌; 
ஆனால்‌ துரதிருஷ்டவசமாக, அது ஓர்‌ எடுத்துக்காட்டு மாதிரியாக 
மட்டுமே உள்ளது. சேக்ஸ்பியரை அவர்‌ இன்னும்‌ விரிவாக 
மொழிபெயர்க்கவில்லை என்பது, வருந்தத்தக்க ஒரு 
செய்தியேயாகும்‌. 


ஆங்கிலத்திலுள்ள கவிதைகளிலிருந்து பேண்ட்ரே 
மொழிபெயர்த்தவற்றுள்‌, அளவிலும்‌ சரி, தரத்திலும்‌ சரி, 
முதலாவது இடமானது, ஸ்ரீ அரவிந்தரின்‌ கவிதைகளின்‌ 
மொழிபெயர்ப்புக்குத்தான்‌ போக வேண்டும்‌. 'சாவித்திரி, பல 
காரணங்களால்‌ அவருக்கு அப்பாற்பட்டது என்பதை 
மெய்ப்பித்தது; அனால்‌, உதாரணமாக, '7 [6 13056 ௦1 000, 112 
பாவ 8௦81' ஆகிய அரவிந்தரின்‌ இசைப்பாடல்களின்‌ 
அவருடைய மொழிபெயர்ப்புகள்‌, ஈடு இணையற்ற அழகு 
வாய்ந்தவையாகும்‌. 


மராத்திதான்‌ பேண்ட்ரேவின்‌ தாய்மொழி என்றாலும்‌, 
மராத்தியில்‌, தான்‌ எழுதியவற்றிற்கு அவர்‌ அங்ககோரம்‌ பெற்றிருந்தார்‌ 
என்றாலுங்கூட, இந்த மொழியிலிருந்து அவர்‌ செய்த 
மொழிபெயர்ப்புகள்‌, 'அனில்‌' என்பாரின்‌ 'பக்னா-மூர்த்தி, 
ஞானேஸ்வராவின்‌ 'சங்கதேவ பசாஷ்டி, மகாராஷ்டிர சாகித்தியம்‌ 
(இலக்கியம்‌) பற்றிய தனி விரிவுரைகளுக்கான எடுத்துக்காட்டுகளா்கப்‌ 
பல்வேறு கவிஞர்களிடமிருந்து தெரிவுசெய்யப்பட்ட கவிதைகள்‌ 
ஆகியவை மட்டுமேயாகும்‌. 


பமபிந்து 7! 


முடிப்பு 








“கவிஞன்‌ என்போன்‌, ஒரு குறியீட்டு உருவம்‌, அவனுடைய 
வேலை, கடந்த காலத்திய பண்பாட்டு மரபினைத்‌ தொடரச்‌ 
செய்வதுதான்‌” என்று பேண்ட்ரே கூறினார்‌. தன்னைப்‌ பற்றி 
இதைவிடச்‌ சிறந்த ஒரு வருணனையை அவரால்‌ தந்திருக்க 
முடியாது அவருடைய ஈடுபாடு நிகழ்காலத்திற்கும்‌ 
எதிர்காலத்திற்கும்‌ மட்டுமாகத்தான்‌ இருந்தது என்றாலுங்கூட, 
மரபுக்‌ கவிஞர்‌ என்கிற சொல்லுக்கேற்ப முழுப்பொருளில்‌ அவர்‌ 
மரபுக்‌ கவிஞராகவே திகழ்ந்தார்‌. மறுமலர்ச்சிக்‌ கவிஞர்‌ என்றோ 
நவீன கவிஞரென்றோ தான்‌ வழங்கப்படுவதை அவர்‌ 
ஏற்கமறுத்தார்‌; தான்‌ ஒரு வேத கவி, வேதவித்‌ கவி என்றே 
திரும்பத்‌ திரும்ப அவர்‌ கூறிவந்தார்‌. இந்தியாவின்‌ அன்மிகப்‌ 
பாரம்பரியத்தில்‌ வேரூன்றிய அவருடைய அகக்காட்சி, 
கடவுளுக்கும்‌ மனிதனுக்கும்‌, மனிதனுக்கும்‌ இயற்கைக்கும்‌ மற்றும்‌ 
மனிதர்களுக்கிடையே என்று அனைத்து நிலைகளிலும்‌ ஓர்‌ 
இணக்க (சமரசய) காட்சியாகவே இருந்தது. ஒரு கூருணர்வுக்‌ 
கவிஞர்‌ என்கின்ற வகையில்‌, தற்காலச்‌ சமூகத்தின்‌ சிக்கல்களை 
அவர்‌ முழுமையாக அறிந்திருந்தார்‌; எனினும்‌, அவர்‌ 
அகக்காட்சியில்‌ தனக்கிருந்த நம்பிக்கையை ஒருபோதும்‌ இழக்கவே 
இல்லை. இதுதான்‌ அவருடைய 'விசுவதாரண சூத்திரம்‌' அகும்‌. 

பேண்ட்ரே, எந்தப்‌ பாரம்பரியத்தில்‌ நம்பிக்கை 
வைத்திருந்தாரெனில்‌, வாழும்‌, உயிருள்ள ஒரு பாரம்பரியத்சில்‌- 


184 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


தான்‌. ஸ்ரீ அரவிந்தரைப்‌ போன்ற மெய்யுணர்வாளர்களால்‌ அப்‌ 
பாரம்பரியமானது திருத்திப்‌ பொருள்வரையறுக்கப்படுவதையும்‌, 
திருத்தி உருவாக்கப்படுவதையும்‌ அவர்‌ வரவேற்றார்‌. அவர்‌, வேதப்‌ 
பண்பாட்டின்‌ சாரத்தை மட்டும்‌ கிரகித்துக்கொள்ளவில்லை; 
ஆனால்‌, மேற்கத்திய சிந்தனை உட்படப்‌ பலவகை 
தாக்கங்களுக்கும்‌ எளிதில்‌ உணர்ச்சிவயப்படுகின்ற, தன்‌ மனநிலை 
என்கின்ற கதவையும்‌ திறந்துவிட்டார்‌. அவர்‌, குரு 
(ஆசான்‌) களிடத்தும்‌ நூல்களிடத்தும்‌ பேரார்வங்‌ காட்டினார்‌. 
நாம்‌ இப்போது உயிருடன்‌ இருப்பதன்‌ புதிருக்கான விடையினை, 
அவர்களிடத்திலும்‌ அவற்றினிடத்தும்‌ அவர்‌ தொடர்ந்து 
நாடி வந்தார்‌. கருத்து வகையில்‌ சுதந்திரமில்லாத அடிமைத்தனமும்‌ 
பண்பாட்டுப்‌ போலித்தனமும்‌ நிலவிவந்த ஒரு காலத்திலே அவர்‌ 
பிறந்திருந்தும்‌, மேற்கிற்கு அவர்‌ அளித்த மரியாதையானது 
எப்போதுமே தன்‌ சொந்தப்‌ பண்பாட்டிற்குள்‌ இருந்தே 
அளிக்கப்பட்டதாக இருந்தது. கே.சி. பட்டாச்சாரியா 
கூறியுள்ளவாறு, “எப்போது பண்பாட்டு அடிமை நிலை 
நிலவுகின்றது என்றால்‌, ஒருவரைப்‌ பேய்‌ போலப்‌ பிடித்தாட்டிய 
அன்னியப்‌ பண்பாட்டிற்கு உருவமாக அமைகின்ற, புதிய 
வார்ப்படமானது, ஒஓப்புமையோ போட்டியோ இல்லாத வகையில்‌ 
அவருடைய கருத்துகள்‌ மற்றும்‌ உணர்ச்சிகள்‌ என்னும்‌ 
பாரம்பரிய வார்ப்படத்தை அகற்றித்‌ தள்ளிவிட்டு மேலோங்கி 
நிற்கும்போதுதான்‌”. பேண்ட்ரேவிடம்‌ இது ஒருபோதும்‌ நிகழவே 
இல்லை. மேற்கின்‌ மனித இனநலப்‌ பண்புகளை அவர்‌ 
ஏற்றுக்கொண்ட துங்கூட,, அவருடைய சொந்தப்‌ பண்பாட்டின்‌ 
சமய, பண்பாட்டு வரைச்சட்டத்திற்குள்தான்‌ அமைந்திருந்தது. 


கன்னடமொழியில்‌, அதிகவியான பம்பாவிவிருந்து 
தொடங்குகின்ற ஒரு பெரும்‌ கவிதைப்‌ பாரம்பரியத்தை, 
பேண்ட்ரே மரபுரிமையாகப்‌ பெற்றிருந்தார்‌. இந்தப்‌ 
பாரம்பரியமானது, அவருக்கு முற்பட்ட இரு நூற்றாண்டுக்‌ 
காலத்தில்‌, மிகக்‌ குறைவான அட்‌. மளிக்கப்பட்டுப்‌ 
புறக்கணிக்கப்பட்டு வந்ததென்றாலுங்கூட,, அவர்‌ எப்போதுமே 
அதற்குள்ள வலிமையைப்‌ பற்றி நன்கு அறிந்தே வைத்திருந்தார்‌. 
இந்த மரபின்‌ “தேச: நீரோட்டம்‌, குறிப்பாக அவரை ஈர்த்தது. 
அவரும்‌ வசனகாரர்கள்‌, ஹரிதாசர்கள்‌, குமார வியாசர்‌, சாமரசா, 
லட்சுமி ஷா அகிய பக்திக்‌ கவிஞர்களின்‌ உறுதியான வரிசையில்‌ 
தன்னையும்‌ ஒருவரென்றே கருதிக்கொண்டார்‌. சாங்கியமும்‌ 


முடிப்பு 190 





யோகமும்‌ ஓன்றே என்று கருதிய அவர்‌, பக்திக்கும்‌ ஞானத்திற்கும்‌ 
இடையே ஓர்‌ ஒற்றுமையையும்‌ கண்டார்‌. இவ்‌ விரண்டிற்கு- 
மிடையே மோதல்‌ இருப்பதாக அவருடைய அகக்கண்ணுக்குத்‌ 
தோன்றவில்லை. அதேபோன்று, லைளகீகத்திற்கும்‌ 
அலெளகிகத்திற்கும்‌ இடையே எந்த எதிர்ப்பையும்‌ அவர்‌ 
. காணவில்லை; இந்த உடலையும்‌ இந்த உலகையும்‌ கூட 
ஒருபோதும்‌ அவர்‌ மறுத்ததுமில்லை. 

நாட்டை அண்டோரின்‌ மொழியாக இருந்த ஆங்கில 
மொழியானது மேலாதிக்கம்‌ பெற்றிருந்த ஒரு காலத்தில்‌, கன்னட 
மொழிக்குள்ள பெரும்‌ வல்லமைகளை வலியுறுத்திக்‌ கூறும்‌ 
மனஉரத்தை மட்டும்‌ இவர்‌ பெற்றிருக்கவில்லை; ஆனால்‌ அதைச்‌ 
செய்முறையில்‌ மெய்ப்பித்துக்காட்டும்‌ ஆற்றலையும்‌ அவர்‌ 
பெற்றிருந்தார்‌. “மனத்தின்‌ தாகம்‌ அனைத்தையும்‌ தணிப்பதற்கான 
சக்தியினைக்‌ கன்னட மொழி பெற்றிருக்கின்றது; அதன்‌ புதிர்கள்‌ 
அனைத்தையும்‌ விளக்குவதற்கான ஆற்றலையும்‌ அது 
பெற்றிருக்கின்றது” என்று அவர்‌ கூறினார்‌. பேண்ட்ரேவுக்கான 
பொருத்தமான ஒரு பாராட்டுரையில்‌, கோபாலகிருஷ்ண அடிகா 
பின்வருமாறு கூறியுள்ளார்‌: “பும்பாவுக்கும்‌ நாரணப்பா (குமார 
வியாசா?)வுக்கும்‌ பின்னர்‌, கன்னட மொழியின்‌ உயிர்த்துடி ப்புக்காக 
பேண்ட்ரே எழுதியது போன்று, அவ்வளவு உணர்ச்சியோடு வேறு 
எந்தக்‌ கவிஞரும்‌ எழுதவில்லை” பேண்ட்ரேவால்‌ இதைச்‌ செய்ய 
முடிந்தது; காரணம்‌, தன்‌ சொந்த மொழியில்‌ அமைந்த சிறந்த 
கவிஞர்களுடன்‌ அவர்‌ பள்ளிக்குச்‌ சென்றிருக்கின்றார்‌; தன்‌ 
காலத்தில்‌ தன்‌ சொந்த மக்களின்‌ வாழ்க்கையில்‌ முழுமையாக 
மூழ்கியிருந்தார்‌ என்பதுதான்‌ பேண்ட்ரே செய்துள்ள அளவிற்கு 
அவ்வளவு முழுமையாக, இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ கன்னடக்‌ 
கவிஞர்‌ எவருமே, மொழியின்‌ 'மார்க்க' பாரம்பரியத்தையும்‌ 'தேசி 
பாரம்பரியத்தையும்‌ புத்தாய்வு செய்து காணவில்லை 


பேண்ட்ரே, ஒரு பவனிஸ்த கவிஞரென்று தன்னைத்‌ தானே 
அழைத்துக்கொண்டார்‌; அது, ஓர்‌ அடிமை (தாச) கவி என்று 
தன்னையே அழைத்துக்கொள்வது போன்றதே அன்று. அவர்‌ 
அறிந்து வைத்திருந்த 'பாவம்‌' என்பது 'சுருதி'யிவிருந்துதான்‌ 
தோன்றியது. அது எந்த ஒரு தனி நபரையும்‌ குறிக்காதது. 'பாவ 
ததா' என்பது, அவருடைய முதன்மையான வெளிப்படுத்து 
முறையாக இருந்தது; ஆனால்‌ அவருடைய கைகளிலேயே அது 


186 தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே 


பல வடிவங்களை, அதாவது, நாட்டுப்புற இசைப்பாடல்களிலிருந்து 
.மந்திரம்‌' வரையிலும்‌ பல வடிவங்களை மேற்கொண்டது. 
அத்துடன்‌, பல இசைநய வகைகளிலும்‌, குறியீட்டு அணிநயத்தின்‌ 
வியத்தகு எல்லைவீச்சிலும்‌ அது தன்னையே வெளிப்படுத்திக்‌- 
கொண்டது. ஐயத்திற்கிடமேயின்றி, அவர்தான்‌ இந்‌ நூற்றாண்டின்‌ 
மிகப்பெரிய, உணர்ச்சி இசைப்பாடல்‌. கவிதா மேதையாகத்‌ 
திகழ்ந்தார்‌. குவெம்பு (கே.வி. புட்டப்பா) போன்ற கதைகூறும்‌ 
பெரும்மேதைகளையும்‌ இந்‌ நூற்றாண்டில்‌ கன்னடமொழி 
உருவாக்க இயன்றதென்பது, அதன்‌ உள்ளுரத்திற்கும்‌ 
வலிமைக்குமான ஒரு புகமுரையாகும்‌. 


பேண்ட்ரே, இறவாமையில்‌ நம்பிக்கை வைத்திருந்தார்‌. 
அதைப்‌ பற்றித்‌ தனக்கென ஒரு கோட்பாட்டையே அவர்‌ 
கொண்டிருந்தார்‌; அதை 1977இல்‌ வெளியிட்டார்‌. “இறவாமை 
என்பது, வடதுருவம்‌ எவ்வளவு உண்மையானதோ அவ்வளவு 
உண்மையானதாகும்‌. வாழ்க்கையில்‌ அதை மீண்டும்‌ மீண்டும்‌ 
ஒவ்வொரு கணமும்‌ தெளிவாக உணருதல்‌ வேண்டும்‌. எவ்வாறு 
இறவாமைக்கு முடிவு எதுவும்‌ இல்லையோ, அதேபோல்‌ 
சாதனாவும்‌ முடிவு நிலை ஒன்றைப்‌ பெற்றதாயிருக்க முடியாது” 
என்று அவர்‌ கூறினார்‌. தத்தாத்திரேய இராமச்சந்திர பேண்ட்ரே, 
இந்தக்‌ குறிக்கோளை நாடித்தான்‌ வாழ்க்கையை வாழ்ந்தார்‌; 
அம்பிகாதனயதத்தரின்‌ கவிதைகளோ, அந்த நாட்டத்தினை 
வெளிப்படுத்துகின்ற, என்றும்‌ வாழ்கின்ற ஒரு சிரஞ்சீவி 
ஆவணமாகும்‌. 


ணம்‌. 
௩ 


உ.ஐூ.3ு ஐ. உ 19 


.ி 3 ரஷி ஷூ [அ | கஸ்‌ வஸ்‌ ச கஸ்‌ 


நூற்பெயர்க்கோவை 
[ முதல்‌ நிலை ஆதாரங்கள்‌ 
௯ணிகை 


திருஷ்ணகு மாரி 
கரி 

மூர்த்தி மட்டு காம கஸ்தூரி 
சகி $தோ 
உய்யாலே 

நாத லீலே 

மமக தூதா _ 
ஹாடூு பாடு 
கங்காவதாரணா 
இருஷ்ணகுமாரி மட்டு ஹாடு பாடு 
சூர்யபாணா 
ஹிருதய சமுத்திரா 
முக்தகாந்தா 
சைத்யாலயா 

ஜீவ லஹரி 

அரலு மரலு 
நமணா 

சஞ்சயா 
உத்தராயணா 
முகல மல்லிகே 
யக்க்ஷ-யக்கூஷி 
நாக்கு தந்தி 
மரியாதே 


. ஸ்ரீமாதா 


(1922) 
(1922) 
(1934) 
(1937) 
(1938) 
(1938) 
(1943) 
(194௫ 
(1951 
(1956 
(195 
(195 
(1956) 
(1957) 
(1957) 
(1957) 
(1958) 
(1959) 
(1960) 
(1967) 
(1962) 
(1964) 
(1966) 
(1968) 


2௮. 


26. 
த்‌, 
28. 
29. 
30. 
31. 
32. 
33. 
34, 
34, 
36. 
37. 
38. 


ர த ப 


பா ஹத்தாரா 

இது நபோவாணி 
வினயா 

மட்டே சிராவணா பந்து 
ஓலவே நம்ம பதுக்கு 
சதுரோக்கி 

பராக்கி 
காவ்யவைக்காரி 

பால போதே 

தா லெக்கனிக்கி தா தெளத்தி 
சைத்தன்யட பூஜே 
பிரதிபிம்பகலு 

சிராவண பிரகுபே 
குனியோனு பா 


ஐ௱॥ட காம்‌ 


இருக்கார பிடுகு 
உத்தாரா 

நகெயா ஹொகே 
ஹூச்சாட்டகலு 


ஹோச சம்சார மட்டு இத்தாரா 
ஏகாங்ககலு 


அம்பிகாதனயதத்தய நாடக சம்புடா 


சிறூா௲தை : காட்௫றை 


நிராபரண சுந்தரி 


(1969) 
(1970) 
(1972) 
(1973) 
(1977) 
(1978) 
(1982) 
(1982) 
(1983) 
(1983) 
(1983) 
(1987) 
(1987) 
(1990) 


(1930) 
1230) 
(1931) 
(1935) 
(1950) 


(1982) 


(1940) 


2 இர்‌. நர 


10. 


ஆ 10 


இலக்கியாத்‌ திறணாமார 
சாகித்திய மட்டு விமர்சே 
சாகித்திய சம்சோதனா 
விசார மஞ்சரி 
கவி லட்சுமீசனா ஜெய்மினி 
பரதக்கே முந்துதி 
மகாராஷ்டிர சாகித்தியா 
கன்னட சாகித்தியதல்லி நால்கு 
நாயக ரத்னாகலு 
மாட்டெல்லா ஜோதி 
சாகித்தியட விராட்‌௬வரூபா 
குமார வியாசா 


மத தர்ம மட்டு ஆதுனிக மானவா 


நாதிய்பித்த நூல்கள்‌ 
நந்‌ நாடு ஈ கன்னட நாடு 
ஹக்கி ஹாருதிதே 
சந்திரஹாசா 
ஹோச கன்னட காவ்யஸ்ரீ 


கனகதாச சதுஸ்ஸதாமனோத்சவ 
சமஸ்மரண சம்புடா 


ஸமாழியொயர்ப்பகள்‌ 


உபநிஷத்‌ ரகஸ்யா - மூலம்‌: ரானடே 
பாரதீய நவஜன்மா - ஸ்ரீ அரவிந்தரின்‌ 
ஏடி ரச்‌ இவக -இன்‌ மொழிபெயர்ப்பு 


ஸ்ரீ அரவிந்தர யோக ஆசிரம மட்டு 
தத்துவோபதேசா 


(1937) 
(1940) 
(1945) 
(1954) 


(1959) 
(1968) 


(1972) 
(1974) 
(1979) 
(1979) 


(1928) 
(1930) 
(1948) 
(1957) 


(1965) 


(1923) 


(1936) 


(1947) 


உ டி. 


கபீர வசனாவளி 02) 
பக்னா மூர்த்தி - 'அனில்‌' என்பாரின்‌ 
மராத்தியக்‌ கவிதையின்‌ மொழிபெயர்ப்பு (1972) 


குரு கோவிந்த சங்‌ - ஹராபான்ஸ்‌ இங்கின்‌ 
நூலின்‌ மொழிபெயர்ப்பு 


நூறாண்டு கவனகலு - ஹூமாயூன்‌ குபீர்‌ 
பதிப்பித்த தாகூரின்‌ கவிதைகளின்‌ மொழிபெயர்ப்பு. 


ஆகாகிலத்தில்‌ எ௫திமா நால்‌ 


சி 7௨00 ௦7 [ராறா௦ார்வரிர்மு (1977) 


ாராாததகுயரிஸல்‌ எழுதியா நூாஸ்கன்‌ 


சாந்த மகாந்தாஞ்ச பூர்ணா சாம்பு வித்தல்‌ (1963) 
சம்வாத்‌ (1965) 
வித்தாலா சம்பிரதாயா (1984) 
சாந்தலா - கே.வி. அய்யரின்‌ (1972) 


'சாந்தலா'வின்‌ மொழிபெயர்ப்பு 


11. உட்ேமெங்டிக்‌ 50ப௩0ட5 


[57-1417 25] 


புல பர்‌ 


7௦௦௨ 1வோரர௮0௮ 


௦10 


ர்‌ 7?620001. €ோரோரி6 


ஒழாரார “1௦ 


ட்ப்‌பப1511 


020 2110 56௪, - 4.6. 0௦/90, 
2௨௦௱80/8 7110811005, 8௦௭, 
1970. - [101065 118191841௦ ௦7 
ட்யாள்€'5 0௦5 வா்‌ ௪80 50016 
0௦88 வாரு 98 806 1 
ட்01/8/. 


17. இர. 6. %80022018 7880 61 5], 
(82819 ”ப110811015, 
பரா, 1974. 


60. நோ ரேலா2 4668 (வரவர 80 
6. 88010820௭௨ 350, (சாற௭ந்வி!(8 
பூர வு, மிர்கால்‌, 1976. 


6. 880/௮ 820, ॥ா காரர்‌ 
| 8பா68185 ௦7 (சபக19/8, [சோக0௪ 
9ச்ர்ரூக உரக்‌, 8௭௮06, 1977. 


60. ௫ (6. 180/0 வாள்‌க 1380 01 ௮. 
ஸோொர்25 ௦1047௮! 0௦5 1ஈ 60/5 
பூ 826 வாம்‌ 1ாகாவிக1105 ௦74 1/5 
6௮௮0௦ ௦௭6. க௱ம்ரி்காஷ௨0௪118 
720166. டாகசாவகம்‌ 8ம்‌ பா௦0க௱! 
5௮ரர்டுக பாலககாக, (பட, 1986. 


ப்ப 


806 கேர 
ராபா $6 


டோரா 0௨0௨ ளா! 


வா0்‌6 [வோ 


பீள்ள்ஞ்வேக (வேல 
1 0ிராக 14216021ப 


ளார்‌ 6029 
இ 


டளள்ஞுவேகாக (இருக 


டீய/81808 88048 
பீ 0்‌€ 5சர்ர்ுக 5௦௦6 


வாகா 141018801 - 7யாவமா, 
58] ப51216/02, பர்கா, 
1962. 


பர்கர்‌ [போர்க(01!, ]/கா௦ிகா8 
போவாரா 11௮8, பிலா, 1975. 


1.5. 1/ப0811, சோ/51 0011606, 
$8௭0௮1016, 1986, 


அபரா 69 118010, இயூ 
8 க8கா, 8கோா0வ06, 1989. 


றொ ள்‌ 6, கறாம்ரிகர்கால/௨0௦718 
46015, 0 ாலகர்‌, 1990. 


1/. 000ல8/1க &ர08, சோன்‌ 
011606, 8கா98/016, 1991. 


0.5. &௱பா, இன்‌ (886, 
ட௮10௮/016, 1991. 








